T. 1634 


AEN 


16 


R 


" VIVEKA BODHINI" M. 


ஸ்ரீ தத்தாத்திரேய சுவாமிகள் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


TAKAIVEEAT ORALTAL MES . 
ஞான காண்டம் 

இ ஃது 
ரிடையர்ட் சப்ரிஜிஸ் தயார் 
வி . ஆர். சுப்பிரமண்ய அய்யரால் 
ஸம்ஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது . 

( இரண்டாம்பதிப்பு ) 
NM 

The sigo 


ஜயத்யேஷா பராஸ்ரீமத் 
திரிபுரா ஸர்வஸாக்ஷிணீ 
யாஸேவகா நுத்தரதீ 
ஸமஸ்ருதேர் குருநபிணீ . 


சென்னை 
அனந்தபோதினி அச்சாபீசில் 

அச்சிடப்பட்டது . 
சிஜிஸ்தர் செய்தது ) 1930 

( விலை ரூபா 1-8 


Published by 
V. R. Subramania Aiyar , 

Retired Sub Registrar, 
Ammangudi , Jiya puram Post. 


Copies can be had of also 

Sivaswami Desikar, 

Native Doctor , 

Tiruvarur , ( Tanjore Dt . 


இந்நூல் 
எல்லா பாரதர்களுக்கும் சமர்ப்பணை 


பாரதர்காள் ! 

எழுமின்னுணர்மின் னுறக்கம தொழிமின் 
சுதந்திரத்தேட்டமாம் நல்தீமூட்டுமின் 
ஆணவமறுந்திடப் பூரணப்பேற்றால் 
சார்மின் தம்மதாம் சுதந்திரச்சக்தியை 
அவள் தான் திரிபுரை காளியுமவளே 
பரையாம்கலையும் கிருவுமவளே . 


அட்டவணை 


பக்கம் . 


3 -வது 


- 


> 


12 


6 - வது 
7 -வது 
8- வது 


> 
> 


வ 


} 10 - வது 


23 


> 


- 


பார்க்கவப்பிரசினம் 

முதல் அத்தியாயம் 1 
விசாரமாகாத்மியம் 

2 -வது 

9 
ஸத்ஸங்கமாகாத்மியம் 

19 

26 
ஸத்ஸங்கபலன் 

4 - வது 

39 
வந்தியாக்கியாயிகை 

5 - வது 

64 
சிரத்தையின் பிரசம்சை 

74 
ஈசுவர சொரூபநிரூபணம் 
ஸம்ஸாராக்கியாயிகை 

86 
ஹேமசூட விசிராந்தி 

91 

9 - வது 
ஹேமசூடனது பூரண 

109 
ஸமாவேசம் 
ஜகத்தத்துவ நிரூபணம் 

11 - வது 

121 
கண்டசைலலோகதரிசனம் 12 -வது 

138 

150 
க்ஷ 14- வது 

164 
15 -வது 

184 
ஜனக அஷ்டாவக்ரீயம் 
க்ஷ 16 - வது 

197 
க்ஷ 17 - வது 

213 
ஞானிகளது வியவகாரம் 

18 - வது 

230 
ஞானிஸ்திதியின் பேத 

257 
விளக்கம் 
வித்தியாகீதை 

274 
சாக்ஷஸோபாக்கியானம் 

296 
ஞானகாண்டச் சுருக்கம் 22 -வது 

312 
அனுபந்தங்கள் 

i to xlii 
அருஞ்சொல்லகராதி 

xlvii - xlviii 


13 - வது 


33 


> 


A 


> 
> 


19 - வது 


> 


20 -வது 
21 -வது 


பிழை திருத்தம் 


பக்கம் 


வரி 


பிழை 


திருத்தம் 


தூஷி 


ராகவே 


புத்திரன் 


36 
42 
64 
18 
84 
96 
131 
141 
164 
193 
193 
203 
205 
234 
246 
291 
307 
313 
317 
324 
xxviii 
Xxxiil 


1 தோலினால தோலினால் 
1.7 

விதுஷி 
3 விதூஷி 

விதுஷி 
7 பிரத்தியக்ஷ 

பிரத்தியக்ஷ 
18 

ராகவே 
3 கௌரவமான கௌரமான 
2 பிரகாசிக்கும் பிரகாசிக்கும் 
22 புத்திரன் 
2 புத்தினால் புத்தியினால் 
6 விருந்தாலும் விருந்தாலும் 
16 ப்பிரகா 

ப்பிரகா 
15 பிரதிபிம்பங்களில் பிரதிபிம்பங்களில் 
22 திரும்புதலிலிருந் திரும்புதலிருந் 

உண்டாகின்றது 
16 எகரசவடிவு 

ஏகாசவடிவா 
2 க்கூடியதரன 

க்கூடியதான 
6 எள்ன 

என்ன 
15 
வதா 

வதான 
6 லாகாது 

லாகாது . 
13 
10 உணந்ந்தவர் உணர்ந்தவர் 
15 சொரூபாவாக சொரூபாவாரக 


11 


உணட 


டாகின்றது 


யுடையவர் 


யுடையவள் 


ஸ்ரீ திரிபுர சுந்தர்யை நம : 


வித்தியா ஸ்தோத்திரம் 


( 1 ) 


உல கெலா மெதனிடத்தே நிலைக்கண்ணாடி 

யுறு நகரம் போற்பிரதி பலித் துண்டாகி 
விலயமா மெவைகளுமே யெதனா னின்று 

விளங்கியிடு மறிவிலர்கட் கெதுச கத்தாய்க் 
கலகமா மோகமதாற் றோன்று மெய்யாக் 

கனவிகற்ப மற்றுகாயோ கியர் மனத்தே 
இலகவே கைவல்ய ரூப மாவ 

தெதுவதுவே பராசித்தா மெந்தாய் தானே . 
திமிதவம் புதி நிகராய சலமாகத் 

திகழ்பான வுருவுடையாய் பக்த ரெல்லாம் 
விமிதமா மன்பதனாற் கபட மின்றி 

வேறுறவே சேவைசெயு மத்வை தச்சீர் 
அமலமாமகண்ட வத்து வேநூ லந் 

மாநுட்பப் பொருளேயெக் காணங்கட்கும் 
நிமலமா யனுசூத மாகி நிற்போய் 

நினதுபிர திபைவடிவை நிதந்து திப்பாம் . 
அமிர் தவம் புதிதன்னின் மணித்து வீப 

தனிடையே யணிநீப வனத்த கத்தே 
விமிதசிந் தாமணியா மேடை மீதில் 

விளங்கியிடு மைவரெனு மஞ்சத்தேறி 
நிமலையா யனாதி மிதுனமதா யுற்று 

நிகழ் கின்ற திரிபுரையென் னன்னை யேயித் 
தமியனேன் மயக்கொழித்தென் மனத்தே நிற்பாய் 
சரண் சரண மாதிபரா சத்தி நீயே . 


. 


( 2 ) 


( 8 ) 


vili 


( 5 ) 


இச்சகமேன் மாயைவசத் தெண்ணிலிட ரூற்றுழந்தே 
அச்சமிகு நெஞ்சினனா மடியேனை யாண்டருளாய் 
உச்சமுறு திரிபுரையே யுயிர்க்குயிரா முத்தமியே 
நிச்சலவம் புதிநிகராய் நிகழ்பான சொரூபிணியே . 

( 4 ) 
காரூரு மிந்திரனான் முகனெடுமா லாதி 

கடவுளரு மயங்கிடு நின் மாமாயைக் கண்ணே 
ஒரூச லெனவாடிச் சங்கற்ப விகற்பத் 

தோய்வின்றி யுழன்றலுத்த வொருசிறுநா யடியேன் 
பேரூரி லாதநின தருட் கடைக்கண் ணோக்கம் 

பெற்றுய்யு நாளுளதோ பேதையினேற் கருளாய் 
பாரூப மாகியதோ ரேகாச வெளியே 

பகர்வரிய மகிமைபெறு திரிபுரசுந்தரியே .. 
பெரிதிடர்செ யுள்ளமொடு சடவுருவ விந்தியம் 

பேசிடும் சத்துடலமும் 
உரிமையுடன் யானென் றுரைத் தமதி பல நூ 

லுணர்ந்து மொழி கின்றதிலையால் 
அரிய நின தருள் செயா யானந்த ஞானசத் 

தாகார மான சிவையே 
பரிதிமுக மாகிமதி யனலுமிரு தனமெனும் 
பான்மையுறு காமகலையே . 

( 6 ) 
சருவும்பல் சனனங்க ளிற் செய்த நிட்காம 

தவமுற்ற நின் பக்திதான் 
மருவும்பி னது நன்கு செய நின்ன தருளால் 

வருஞ்சிந்தை யுட்டெளிவதால் 
உருவின்ச கஞ்சீவ பரமாகி யாகாத 

வொளியாய்வி எங்குவையொரு 
திருவிந்து முகமாகி யிருவிந்து தன மான 
திரிவிந்து ரூப சிவையே . 

( 7 ) 
ஏத்தமன லுற்றவெண் ணெய்யென நின்னைநினை கின்றசரணர் 
சுத்தமன மேவுகல் யாணியே தொடர்முன்ப ழக்கவசமாய்ப் 


ix 


( 9 ) 


பித்தமன னுக்குநே ராகுமிப் பேதைக்கி சங்கி யருளாய் 
அத்தமன மற்றபா ரூபமே யகிலப்ர பஞ்ச நிறைவே . ( 8 ) 
முடியாத சஞ்சலம் தா மொய்மாயை யாலவசமாய்ப் 
படிமீது நைந்துழலுமிப் பவமாறு கின்றநெறியைப் 
பிடியாம பக்கமொழியப் பெறுமேது வானதருளி 
அடியேனை யாளவருவா யானந்த ரூப வபலாய் . 
விகாரஞ்செய் கோபநசைதீ வினையாம்பொ றாமைபிசுனம் 
புகாநின்று நெஞ்சுளெனையே புலிபாம்பு தேண்ஞமலிபோல் 
தகாவெங்கொ டுந்துயர் செயல் சகியேன்பி ழைக்கும்வகையே 
மகானந்த ரூபவபலாய் வரவேண்டு மென்றனருகே . ( 10 ) 
இனவாத னங்கள் போ னவமுறைசெய் பத்தரன் 

பென்றுநனி கொண்டுநன் கபயமும் 
கனவரத முங்குறித் தருள்புரியு மங்கையாய் 

கற்றுமறை முற்று மெப்பொழுதினும் 
பனவாத னாலுமெய் யறிவதில் ராய் மனம் 

பற்றிடுமுனற்பதஞ் சரணமே 
அனவரத முக்தர்கள் பினமதற நத்தல் செய் 
யத்தமன மற்றசித் துருவமே . 

( 11 ) 
கால தூ தரு நிரயமு மரக்கர் 

கடிய பேயொடு பூதமுங் கடையேன் 
தூல நெஞ்செழு குணங்களே யந்தோ 

துன்ப மெத்தனை யெத்தனை காலம் 
சால மாழ்குவ னேழையென் செய்கேன் 

சற்றி ரங்கிலை யேயருட் டாயே 
னாமெனை பாலனை செயவே 

பாலை யாகியம் பாலிகை வாராய் . 
வேலை மீதெழு திரைகள்போ லுனத்தின் 

வெளிமு கத்தெழு விர்த்திக ளாலே 
ஆலை வாய்ப்படு கரும்பென விடையூ 

றனந்த மெய்தின னகம்பொரு ணின்னை 


பால - 


( 12 ) 


X 


மாலை யற்றுநின் றுணர்ந்திலேன் கருணை 

மன்னு சொப்பிர காசமெய் வடிஉவே 
வாலை யேயெனைப் பாலனை செயவே 
வருவை நீயினிச் சருவகா ரணியே . 

( 13 ) 
நின்னையே பன்றி யொன்றிலை யென்று 

நித்திய முக்தர்கள் மகிழ 
முன்னைவல் வினையே னுலகுமெய் யுடல்யான் 

முதிர்வெறுப் பிச்சையீ திதுவென் 
றென்னை வீண் பிதற்றி யலமரு கின்றே 

னெண்குணச் செல்விபார்ப் பதியே 
அன்னையே யென்னை யாள்வையே கலிதீர்த் 
தழகிய திரிபுரை யணங்கே . 

( 14 ) 
பாதிமெய் சிவமாப் பாதிமெய் தானப் பழமறை மொழிதரு 

பானத்த னாதிமி துனப் பண்பாய காமகலையே ( ஞான் 
சாதிரு சியமற் றொளிர் சுதந் திரையே தனிலுபா தானம்வேறின் 
சகசீவரீத 

சனுரு வாய்த் தனிமோன சத்தைவடிவாம் ( றிச் 
மாதிரி புரசுந் தரியுமா தேவி மன்னுசித் தான தர்ப் பணமே 

மைமாயை யாலவசமாய் மருள்வேனு யக்கருணையால் 
ஆதியுண் ணோக்கிற் சோதியா யெதிர்போ தமிர் தவான் 

( கலையதா மெய்ம்மை 
யானந்த ரூபவபலா யடியேனை யாளவருவாய் . ( 15 ) 
மாழைவடிவே மாகதமே மாமணியே 
எழை யடியேற் கிரங்கி யருளாயே 
ஞானக் குயிலே நயந்த வருட்கிளியே 
மோன மதிலே முழுதுமெனைக் காவாயே . 

வித்தியா ஸ்தோத்திரம் முற்றிற்று . 


ஸ்ரீ கணேசாய நம : 
அடியார்க்கடியார் ஒருவரியற்றிய 
தேவி ஸ்தோத்திரம் 


(2) 


( 5 ) 


சிவைபவானி யாரியை சீதரன் சகோதரி 
கவுரிமீன லோசனி கன்னியெங்க ளன்னையே 
காந்தள்போல் விரற்களிற் கங்கையுற் பவித்திடப் 
பாந்தள் சூடி கண்புதை பதுமவங்கை முதல்வியே 
அமலையே கஜானனற் கறுமுகற்கு மம்மையே 
விமலையெண் புயத்திநால் வேதரூபி நீதியே 
சாம்பவீ யருட்பரா சக்திமுக்க ணந்தரி 
ஆம்பல்போலும் வாயயி ராணிதிங்கள் வேணியே 
ஞானமிச்சை கன்மமாய் நவமொடைந்து சக்தியாய் 
மோனவித்தை யாகினாய் முக்திமூல சித்தியே 
குண்டலீசரஸ்வதி கோகனத்தி பார்வதி 
விண்டிடா மகேச்வரி மேன்மையா மனோன்மணி 
அங்கபாலி யெட்டுகான் கறம்வளர்த்த யாமளை 
சங்கரீ புராணிதாட் சாயணீநா ராயணீ 
சைலராஜ புத்திரி சர்வலோக நாயகி 
கைலைமே வெழிற்சிவ காமவல்லி வாமியே 
காவியங்க ணீமகா காளி நீலி யேயுமா 
தேவிதீன பட்சகி சிந்தியாத விந்தையே 
கைவில்சக்தி மாலினி நவதினந் தியானமே 
செய்து தாரு கன்றனைச் செற்றரீலி கொற்றியே 
அர்த்தரூபி மகிஷமா மசுரன்மத்த கத்தின் மேல் 
மர்த்தனஞ்செய் தோய்மகா மாயைவாலை தூயையே 


( 7 ) 


( 8 ) 


( 9 ) 


( 10 ) 


xil 


( 12 ) 


( 13 ) 


(14 ) 


அரனிடத்தி நித்யகல் யாணியையை பூரணி 
மரகதத்தின் மேனியாய் மாதரீசர் வாதரீ 
குடாரியொன்றொ டேழுசட் கோணநின்ற வாணுதல் 
தடாதகைக் குமாரிமா தங்கிஞான மங்கையே 
சுகசொரூபி யம்பிகை சுந்தரீநல் யோகினி 
பகவ தீ நினாதுபொற் பாதமன்பர் போதமே 
அதிசுகந்த குந்தளை யஷ்டசெல்வி யாரணி 
சதியுருத்தி ராணிநின் றாள்களெம்மை யாள்கவே . 
நித்தியப்பைம் பொன்னே நிகழ்த்துபரி பூரணமா 
வைத்த மரகதமே மன்னுசுக - சித்துருவ 
மாணிக்கமேமுத்தி வச்சிரமே யேழையை நீ 
காணிக்கை கொள்ளக் கடன் . 
பந்தமுத் திமேவுபிர பஞ்சப் பிரதிபிம்பம் 
சொந்தம தாய்ச் சேர்சிற் சுதரிசனந்தாய் நீயே 


( 15 ) 


சுதரிசனம் = கண்ணாடி . 


தேவி ஸ்தோத்திரம் முற்றிற்று . 


அவதாரிகை. 


இவ்வரிய நூலானது , துக்க சமுத்திரத்தில் மூழ்கி 
யிருக்கும் ஜனங்களை உத்தாரணம் செய்வதன் பொருட்டு 
ஹாரிதாயனரென்னும் மகாரிஷியால் வடமொழியில் 
அருளப்பட்டது . இதன் கண் முக்கியமாக விவரிக்கப் 
பட்டது பரமபுருஷார்த்தத்திற்குச் சாதனமாகிய விஞ் 
ஞானமாம் . இவ்விஞ்ஞானத்திற்கு முதற்சாதனமாகிய 
பக்திக்கு ஏதுவான மாகாத்மிய காண்டத்தை இதற்கு 
முன் இயற்றி மாகாத்மிய சிரவணம் முதலியவற்றால் 
மாறுதலடைந்த ஜிஞ்ஞாஸுக்களான அதிகாரிகளுக்கு 
ஞானகாண்டத்தை இங்கே போதிக்கின்றார் . 

2. இதில் பத்து அத்தியாயங்களால் சற்சங்க 
மாகாத்மியத்தை விளக்கும் பொருட்டு ஹேமசூடோ 
பாக்கியானமும் , ஜகத்தின் உண்மையை விளக்கச் சைல் 
லோகாக்கியான மென்று மூன்று அத்தியாயங்களும் , 
விஞ்ஞானக்கிரமத்தையும் ஞானிகளது நிலைமையையும் 
விளக்க ஜனக அஷ்டாவக்கிரீய மென்ற மூன்று அத்தி 
யாயங்களும் , ரிஷிகளுக்குச் சாக்ஷாத் வித்தியாதேவியே 
பிரத்தியக்ஷமாகி அருளிய வித்தியாகீதை யென்ற ஓர் 
அத்தியாயமும் ஞானிகளது வியவகாரத்தை விவரிக்க 
சாக்ஷஸோபாக்கியான மென்ற ஓர் அத்தியாயமும் 
வேறு நாலத்தியாயங்களும் ஆக இருத்பதிரண்டத்தி 
யாயங்கள் அடங்கியிருக்கின்றன . 


xiv 


வட 


3. இந் நூலிற்கு ஸ்ரீ நிவாஸ பண்டிதர் 
மொழியில் இயற்றியுள்ள வியாக்கியானத்தி லிருந்து 
குறிப்புகள் அங்கங்கு சேர்த்திருப்பதுடன் முக்கிய 
மான வியாக்கியானங்கள் மொழிபெயர்த்து அனுபந்த 
மாகச் சேர்க்கப்பட்டிருக்கின்றன . 

4. இந்தத் திரிபுராரகசியத்தின் அபிப்பிராயங் 
கள் ஆகமசாஸ்திரத்தை அனுசரித்திருப்பவை . அவற் 
றில் முக்கியமானவை எவை யென்றால் - 

i . இங்கு விவர்த்தவாதம் ஒப்புக் கொள்ளப்பட 
வில்லை . 

ii . ஜீவத்துவம் அபூரணக்கியாதியான பரிச்சின் 
னத்தன்மை யென்று கூறப்பட்டிருக்கிறது . பூரணக் 
கியாதியைப் பெறுவதே மோக்ஷமுமாம் . 

iii . சவிகற்ப ஞானமே அஞ்ஞான மென்றும் 
அஃது மாயையின் காரியமென்றும் 

மாயை பிரஹ் 
மத்தினுடைய பூரணமான சுதந்திரமென்றும் , சொல் 
லப்பட்டிருக்கிறது . 

iv . இதனில் முக்கியமாகத் தர்ப்பணப் பிரதிபிம்ப 
திருஷ்டாந்தமே அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது . இன் 
னும் இதில் காணப்படும் மற்ற கொள்கைகளை அறி 
வுடையோர் சமரசப்படுத்திக் கொள்வாராக . 

5. இந்தக்கம்பீரமான நூலை மொழிபெயர்க்க 
எவ்விதத்திலும் அருகனல்லாவிடிலும் ஆத்மசுத்திக்காக 
இயன்றவாறு எடுத்தமுயற்சியைப் புத்தகவடிவாக ஒரு 
வாறு வெளியிடத் துணிவுடையவனானேன் . இதனில் 
இருக்கக்கூடுமாகையால் 

சமரசமுடைய 
வித்துவான்கள் அவைகளைக் கிருபையுடன் சீர்படுத்து 
வாரென்பது சீடனாகிய எனது பிரார்த்தனை . 


தவறுகள் 


XT 


6. இம் மொழிபெயர்ப்பின் கையெழுத்துப் பிரதி 
யிலிருக்கும் பிழைகளை அற்பமும் சிரமம்பாராட்டாமல் 
திருத்தி அங்கங்கு தவறான அபிப்பிராயங்களை எடுத் 
துக்காட்டி உபகரித்தவரும் , இத்துடன் சேர்த்திருக் 
கும் , தேவி ஸ்தோத்திரம் , வித்தியா ஸ்தோத்திரம் 
இரண்டையும் இயற்றி உதவி செய்தவருமான அடி 
யார்க் கடியாராகிய சாது சிரேஷ்டருக்கு அனந்தமான 
வந்தன மளிக்கின்றேன் . தவிரவும் , இந்நூலின் இவ் 
விரண்டாம் பதிப்பிற்கு , மேற்கூறிய சாது சிரேஷ்டர் 
தாம் செம்மையாய் திருத்தியிருந்த தமது புத்தகத்தை 
அச்சாபீசிற்கு அனுப்பிக்கொடுத்து உதவி செய்தமை 
யால் எனது புரூப் பார்க்கும் வேலை சிரமமின்றியதாய் 
முடிந்ததைப்பற்றியும் அவருக்கு வந்தனம் . 

7. இவ்விரண்டாம் பதிப்பில் புத்தகத்தின் முடி 
வில் அருஞ்சொல்லகராதியை விரிவுசெய்து சேர்க்கப் 
பட்டிருக்கிறது . 


8. இப்பதிப்பானது அனேகர்களுடைய வேண்டு 
கோளிற்கிணங்க பரோபகார சிந்தனையுடைய ஓர் நண்ப 
பால் அச்சிட்டு பிரசுரிக்கப்பட்டு பலருக்கும் பிரயோ 
ஜனப்படுமாறு வெளிவந்ததைப்பற்றி மிகவும் சந்தோ 
ஷிக்கின்றேன் . வெகு சிரத்தையுடனும் ஜாக்கிரதையுட 
னும் காலதாமதஞ் செய்யாமல் இதனை அச்சிட்டுக் 
கொடுத்த : ஆனந்த போதினி அச்சாபீசாருக்கும் 
கன்றி கூறுகின்றேன் . 
திருச்செந்துரை 
15-12-1930 

} வி . ஆர் . சுப்பிரமண்ய அய்யர் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அத்தியாயம் -1 


ஓம் : 
காரணாநந்த ரூபிணியாயும் ஜகத்தாகிய அற்புத 

சித்திரத்திற்குக் கண்ணாடியாயும் விளங்கும் 
அகண்ட சின்மயியான பரமேஸ்வரிக்கு நமஸ்காரம் . 

ஹாரி தாயனர் என்னும் மகாரிஷி கூறுகின்றார் : -- 
கேள்வியினால் பரஸாதனம் உண்டாகக் 

கூடியதான 
திரிபுரையின் மாகாத்மியத்தை ஏ நாரதரே ! நீர் ஸாவ 
தான மனதுடன் கேட்டிருக்கின்றீர் . இப்பொழுது 
உமக்கு மகா அற்புதமாயிருக்கிற ஞானகாண்டத்தைச் 
சொல்லுகிறேன் . இதனைச் சிரவணஞ் செய்தால் மனி 
கன் ஒருகாலத்திலும் சோகத்தை யடையமாட்டான் . 
வைதிகம் , வைஷ்ணவம் , சைவம் , சாக்தம் என்னுமிவற் 
றினுள்ள விஞ்ஞானங்களைத் திருத்தமாக ஆலோசனை 
செய்து இந்தக் கிரந்தமானது . தீர்மானம் செய்யப்பட் 
டிருக்கின்றது . தத்தகுருவானவர் பார்க்கவனுக்கு உப 
தேசம் செய்ததும் யுக்தி அனுபவங்கள் பொருந்தியதும் 
மிகவும் விநோதகரமான துமாகிய இந்த ஞானத்திற்கு 
ஈடாக வேறு ஒன்றும் சுலபமாய் மனதில் ஏறாது . இத 
எனச் சொல்லிக்கொடுத்தும் எவனுக்கு ஞானமுண்டாக 
வில்லையோ அம்மனிகனைக் கேவலம் பாக்கியமில் 


2 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


லாதவன் என்றே சொல்லல் 

வேண்டும் ; அவன் 
ஸ்தாணுதான் ; சம்சயமில்லை . அப்படிப்பட்டவனுக் 
குப் பரமசிவனே பிரத்தியட்சமாக வந்து உபதேசம் 
செய்தாலும் ஞானமுண்டாகமாட்டாது . அவ்வளவு 
மகிமை பொருந்திய ஞானகாண்டமாக 

விளங்குகிற 
இதனைச் சொல்லுகிறேன் கேட்கக்கடவீர் . அகோ 
ஆச்சரியம் ! ஸத்துக்களுடைய நடத்தை மிக அற்புத 
மாகவும் சகல குணங்களும் பொருந்தியதாகவும் இருக் 
கின்றது ; ஏனென்றால் , தேவரிஷியான நாரதரும் என் 
னிடத்திலிருந்து சற்றே கேட்டுக்கொள்ளுகிறார் ; கஸ் 
தூரியினிடத்தில் வாஸனை எப்படி ஸஹஜமாயிருக்கின் 
றதோ அப்படியே ஸத்துக்களிடத்தில் அநுக்கிரகம் 
செய்யும் தன்மை ஸஹஜமாயிருக்கின்றது . 

நல்ல உள்ளமுடைய ஜமதக்னி புத்திரனான 
இராமன் பக்தியினால் இலீனமான சுத்தசித்தமுடைய 
வனாகி அற்பம் நிர்ச்சிந்தையை அடைந்தான் . 

பிறகு 
பாகிய விருத்தியை யுடையவனாகி ஆந்தக் கண்ணீ 
ருடனும் மயிர்க்கூச்சுடனும் 

உள்ளத்தில் ஆநந்தம் 
பொங்கத் தத்தகுருவினுடைய சரணங்களில் தண்டா 
காரமாக நமஸ்கரித்தான் . பிறகு எழுந்திருந்து ஹர்ஷம் 
நிறைந்தவனாகி விம்மிக்கொண்டு சொல்லுகிறான் 
ஹே ஸ்ரீ குருவே ! தங்களுடைய பிரசாதத்தினால் 

தன்யனானேன் ; கிருத கிருத்தியனானேன் , 
யாதொரு காரணத்தினால் சிவரூபியானவரும் கருணைக் 
கடலானவருமாகிய ஸாக்ஷாத் குரு என்னிடத்தில் சந் 
தோஷத்தைப் பாராட்டுகிறாரோ , 

எவரொருவருக்கு 
சந்தோஷ முண்டானால் பிரம்ம பதவியும் திரணத் 
திற்கு நிகராய் விடுகிறதோ , மிருத்யுவும் ததாகாரமாய் 
விடுகிறதோ அப்படிப்பட்ட மஹேசுரனான குருவுக்கு 


நான் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

3 
என்னிடத்தில் ஸந்தோஷம் உண்டாயிருக்கிறது . ஆகை 
யினால் , குருவின் கிருபை மூலமாக ஸர்வமும் நான் 
அடைந்துவிட்டேனென்று எண்ணுகிறேன் . ஏ குரு 
நா.கா ! தங்களுடைய கிருபையினால் திரிபுரையின் 
மாஹாக்மிய முழுமையும் கேட்டாய்விட்டது . பரமேசு 
வரியான திரிபுரையை உபாசனை செய்ய விரும்புகிறே 
னாதலால் , அந்த உபாசனாக்கிரமத்தை ஏ குருவே ! 
கிருபையுடன் அடியேனுக்கு விளக்கவேண்டுமென்று 
விண்ணப்பம் செய்கிறேன் " என்றான் . இந்தப் பிரகாரம் 
பிரார்த்திக்கப்பட்ட தத்தகுருவானவர் திரிபுரையின் 
உபாசனைக்குத் தகுந்த நல்ல சிரத்தையும் பக்தியும் 
யோக்யதையும் பார்க்கவனிடத்தில் இருக்கக்கண்டு 
திரிபுரையினது உபாசனையின் பொருட்டுப் பார்க்க 
வனுக்குக் கிரமமாகத் தீக்ஷைசெய்து வைத்தார் . 
லாத் தீக்ஷைகளிலும் மேன்மையான தும் பூர்ண தத் 
துவ போதத்தை யுண்டாக்கக்கூடியதும் மந்திரங்கள் 
யந்திரங்கள் முதலான அநேக மார்க்கங்கள் அடங்கியது 
மான சுபமாகிய திரிபுரையின் தீக்ஷையை வண்டுகள் 
தாமரைப் புஷ்பங்களிலிருந்து இரசத்தைக் கிரகிப்பது 
போல ஸ்ரீ குருவின் வதனத்திலிருந்து ஜாமதக்னியனான 
பார்க்கவன் கிரகித்து உள்ளத்தில் திருப்தியும் ஆநந்த 
மும் மதமும் அடைந்தவனானான் . 

திரிபுரையின் உபாசனையைச் சாதிப்பதன் பொரு 
ட்டு ஸ்ரீ நாதனால் அநுமதி கொடுக்கப்பட்டவனாகக் 
குருவைப் பிரதக்ஷிண நமஸ்காரம் செய்து , மஹேந்திர 
பர்வதத்திற்குச் சென்றான் . அவ்விடத்தில் சுபமும் மிக 
மனோஹரமானதுமாகிய ஒரு வசதியை உண்டாக்கிப் 
பன்னிரண்டு வருஷங்கள் நித்திய நைமித்திக பூஜை 
ஜபங்கள் செய்துகொண்டும் , சகா ஸ்ரீ திரிபுரையின் 


எல் 


4 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


உருவம் ஒன்றையே தியானம் செய்துகொண்டும் உபா 
சனையிற் பிரியனாக இருந்தான் . 

இவ்விதம் பன்னிரண்டு வருஷகாலமும் பன்னி 
ரண்டு நிமிஷமாகப் போய்விட்டன . அக்காலத்தில் 
ஒருதினம் சுகாசனத்தி லிருந்தவனாகி ஜாமதக்னியன் 
சிந்தனை செய்கிறான் - முன்னொருகால் வழியிற்கண்டு 
நான் பிரார்த்தித்தபோது ஸம்வர்த்தமுனீந்திரர் யாது 
மொழிந்தாரோ அதனை நான் அற்பமேனும் அறிய 
வில்லை . யாதொன்றைக் குருவினிடத்தில் வினாவினே 
னென்பதையும் மறந்துவிட்டேன் . ஸ்ரீ குருவின் 
வாக்கிலிருந்து திரிபுராசக்தியின் மாஹாத்மியத்தைக் 
கேட்டிருக்கிறேன் . ஸம்வர்த்த குருவினிடத்து ஜகத் 
சிருஷ்டி விஷயமாக நான் கேட்ட கேள்விக்கு அவர் 
சொன்ன ஸமாதானமானது என்னால் அப்பொழுது கிர 
ஹிக்கப்படவில்லை . அவ்வேளையில் அவர் கடகிருதாக்கி 
யானம் என்பதைச் சொல்லிவிட்டு நான் அபக்குவ 

நிலையிலிருப்பதை அறிந்தவராகி முழுமையும் 
சொல்லாமல் நிறுத்தி விட்டார் . இவ்வுலகத்தின் 
போக்கு இன்னவிதமென்று எனக்குத் தெரியவில் 
லையே . மகத்தான இந்த ஜகத்தின் ஆடம்பரம் எதி 
லிருந்து உண்டாயிற்று ? எவ்விடத்தில் முடிவடைகிறது ? 
எதனிடத்தில் நிலை பெற்றிருக்கின்றது ? ஸர்வத்தையும் 
எங்கும் அஸ்திரமாகவே காண்கின்றேன் . உலக வியவ 
ஹாரங்களோ அழியாத் தன்மை யுள்ளன போலத் 
தோன்றுகின்றன. இஃதென்ன காரணமோ தெரிய 
வில்லை . பூர்வாலோசனையின்றி நடக்கிற விசித்திரமான 
உலக வியவஹாரங்களைப் பார்க்கிறேன் . ஆச்சரியம் ! 
குருடன்பின் குருடன் தொடர்கின்றதுபோல உலகத் 
தில் எல்லோருடைய வியவஹாரங்களும் நடக்கின்றன ; 


மான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


5 


யிருந்து 


அதற்குத் திருஷ்டாந்தமாக என்னுடைய • நடத்தை 
யையே எடுத்துக்கொள்ளலாமே . என்னுடைய இளம் 
பருவத்தில் என்னென்ன நடந்ததென்று எனக்கு இப் 
பொழுது ஞாபகமில்லை . நான் யுவாவாக இருந்தபோது 
வேறு விதமாக இருந்தேன். தருணனாய் முதிர்ந்தபோது 
ஒருவிதமும் இதோ இச்சமயத்தில் ஒரு விதமுமா 

என்னுடைய செயல்கள் மாறுதலடைந்து 
கொண்டிருக்கின்றன . இப்படி மாறுபாட்டை படைந்து 
கொண்டிருக்கிற செயல்களினால் நான் யாதுபலத்தை 
அடைந்தவனானேன் என்பது எனக்குப் புலப்படவில்லை. 

பலத்தையடைய வேண்டுமென்னும் உத்தேசத் 
துடன் மனிதர்கள் எந்தெந்தக் காலத்தில் எதெதனை 
எவ்வாறெவ்வாறு செய்கிறார்களோ அதகனையே நல 
மென்று எண்ணிக் 

கொள்ளுகிறார்கள் . அவர்கள் 
என்ன பலத்தை அடைகின்றார்கள் ? ஆத்மாவுக்கு 
என்ன சுகமுண்டாகிறது ? பலம் என்று யாதொன்றை 
லோசனையின்றி உலகத்தார் தாரணை செய்கிறார் 
களோ அது தான் பலம் . பலனை அடைந்தும் திரும் 
பத் திரும்பப் பிரவிருத்தி செய்கிறார்களாகையால் நான் 
அந்தப் பலனைப் பலமென்று ஒப்புக்கொள்ள 
டேன் . ஒரு 

பலனை அடைந்த பிறகு மனிதன் 
வேறொரு பலத்தில் இச்சையுள்ளவனாகிறான் . அதற் 
கென்ன ஹேது ? யாதொரு முடிவை யுத்தேசித்து நித் 
தியம் வியவஹரிக்கின்றார்களோ அதனைப் பலமென்று 
சொல்லுதல் கூடும் . அது யாதென்றால் , துக்கத்தின் 
நாசம் அல்லது சுகத்தின் பிராப்தியேயாம் . இஃதே 
முடிவானபலம் . கர்த்தவ்ய மென்பது சேஷித்திருக் 
கிறவரையில் துக்கநாசமாவது சுகப் பிராப்தியாவது 
கிடையாது . கர்த்தவ்யம் சேஷித்திருக்கிறது என்பதே 


மாட் 


6 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


துக்கங்கட்கெல்லாம் மேலான துக்கம் . அஃது இருக் 
கிற வரையிலும் மனிதருக்குத் துக்கநாசமும் சுகப் 
பிராப்தியும் எப்படித் தான் உண்டாகப் போகின்றன . 

r ? 
தேகம் முழுமையும் தீயினால் தஹிக்கப்பட்டவனுக்குப் 
பாதத்தில் சந்தனம் பூசினால் எவ்விதமிருக்குமோ , 
அவ்விதந்தான் கர்த்தவ்ய சேஷமிருக்கிறவன் சுகமடை 
வதும் . அம்பு பாய்ந்த மார்பையுடைய ஒருவனுக்கு 
அப்ஸர ஸ்திரீயின் ஆலிங்கனம் எப்படியோ அப்படித் 
தான் கர்த்தவ்ய சேஷ மிருக்கின்றவன் சுகமடைவதும் . 
க்ஷயரோகமுள்ள மனிதன் கானத்திலடையும் சுகம் 
போலத்தான் கர்த்தவ்ய சேஷ மிருக்கிறவன் சுகமநுப 
விப்பதும் . கர்த்தவ்யம் இல்லாமல் உலகத்தில் யார் 
இருக்கிறார்களோ அவர்களே சுகபுருஷர்கள் . பூரண 
ஹிருதய முடையவர்களும் மகாத்மாக்களும் தேக 
முழுமையும் குளிர்ச்சி யுடையவர்களும் அப்படிப் 
பட்ட மஹான்களே யாவர் . யாதொரு காலத்தில் கர்த் 
கவ்ய சேஷ மிருந்தும் ஏதோ ஒரு காரண விசேஷத்தி 
னால் க்ஷணநோம் சுகம் தோற்றுகிறதோ அந்தச் சுகாநு 
பவமானது சூலத்தினால் பிளக்கப்பட்ட ஒருவனுக்கு 
வாஸனையுள்ள புஷ்பமாலையினால் உண்டாக்கப்பட்ட 
சுகத்திற்கு நிகராகவிருக்கும் . 

" அஹோ , ஆச்சரியம் ! கர்த்தவ்யங்கள் கணக்கி 
லாது இருக்க , அவற்றின் மத்தியில் சுகம் இருக்கிறது 
என்று ஜனங்கள் எப்பொழுதும் உழைத்து வருகிறார் 
கள் . 

மனிதர்களுடைய இவ்விதமான அவிசார 
மாஹாத்மியத்தை நான் என்னென்று சொல்லுவேன் ? 
அளவிடப்படாத கர்த்தவ்யக் கூட்டங்களான குன்று 
களைக் கடந்து சுகத்தை அடைய முயற்சிக்கிறார்கள் . 
சக்கிரவர்த்தியானவன் சுகத்தின் பொருட்டு உழைப் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


7 


பது போலவே பிச்சை யெடுப்பவனும் நாள்தோறும் 
உழைத்து வருகிறான் . இவர்களிரண்டு பேர்களும் தாம் 
தாம் விரும்பிய சுகத்தை அடைந்தவராக எண்ணுகிறார் 
கள் ; கிருத கிருத்தியர்களாய் விட்டோமென்றும் எண் 
ணிக் கொள்ளுகிறார்கள் . இவ்விதம் விசாரமின்றி எந்த 
மார்க்கத்தில் எல்லோரும் செல்லுகின்றார்களோ அதி 
லன்றோ நானும் இந்நாள் வரையில் நடந்துகொண் 
டிருந்தேன் . முடிவான பல மின்னதென்று கருதாமல் 
குருடன்பின் குருடன் செல்லுவதுபோலச் செல்லு 
கிறேன் . அவிசார புத்தியுடன் கூடச்சென்றது இம் 
மட்டும் போதுமானது . மறுபடியும் தயாநிதியாயிருக் 
கிற குருவினிடத்திற்சென்று குருவாக்காகிய ஓடத்தி 
லேறி அறிய வேண்டியதை அறிந்து ஸந்தேகமாகிய 
ஸமுத்திரத்தைத் தாண்டி விடுகிறேன் . " 
உள்ளத்தையுடைய 

ஜாமதக்னியன் 
இவ்வாறு ஆலோசனை செய்து சீக்கிரத்தில் குருவைத் 
தரிசனம் பண்ணவேண்டு மென்னுங் கொள்கையுடன் 
அந்த மலையிலிருந்து நீங்கி , கந்தமாதன பருவதத்தை 
க்ஷணத்தில் அடைந்து அவ்விடத்தில் பதுமாசனத்தி 
லிருப்பவரும் ஜகத்ஜோதியாய் விளங்குகின்றவருமான 
குருவைப்பார்த்து அவருடைய பாதபீடத்திற்கு முன் 
தண்டாகாரமாக நமஸ்கரித்துத் தன்கரங்களினால் அவர் 
பாதங்களைத் தன் சென்னி அழுந்தப் பிடித்துக் 
கொண்டு வணங்கினான் . இவ்விதம் வணங்கினவனான 
இராமனுக்குத் தத்தாத்திரேயர் பிரஸன்ன முகத்துடன் 
ஆசிகளைக்கூறி, அவனை நோக்கிச் 

சொல்லுகிறார் . 
" ஏ குழந்தாய் ! எழுந்திரு : உன்னைப்பார்த்து அநேக 
நாளாய்விட்டன ; உன்னுடைய விருத்தாந்தங்களைச் 
சொல்லு . பிணிகளின்றி யிருக்கிறாயா ? " என்றார் . 


சுபமான 


8 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யான 


குருசொற்படி பரசுராமன் எழுந்திருந்து அவர் காண் 
பித்த ஆசனத்தி லிருந்துகொண்டு : பிரசன்னனாக அஞ் 
சலி செய்த கைகளுடன் " ஸ்ரீ குருவே ! கருணைக் 
கடலே ! தங்களுடைய கிருபாமிருதத்தினால் போஷணை 
செய்யப்பட்டவனுக்குப் பிரமன் சிருஷ்டித்த பிணிகளி 
னால் துக்கம் எப்படி யுண்டாகக்கூடும் ? தங்கள் கிருபை 
சந்திர கிரணங்களுக்குள் 

இருக்கும் என்னை 
வியாதிகளான தாபகிரணங்கள் எவ்விதம் அடுக்கும் ? 
தங்கள் கிருபா விசேஷத்தினால் அடியேனுக்கு உள்ளி 
லும் புறம்பிலும் சந்தோஷமே யிருக்கிறது . தங்கள் 
பாதசேவையை விட்டுத் தங்களிடத்தில் நின்று பிரிந் 
திருந்ததைப் பற்றிய வியசனமே யல்லாமல் வேறு ஒரு 
காரணத்தினாலும் துக்கமில்லை . ஆயினும் தங்களை 
இன்று தரிசனம் செய்ததனால் அடியேனுக்கு ஆருந்தம் 
பூரணமாகி விட்டது . ஏனென்றால் , அடியேனுடைய 
இருதயத்தில் சிறிது காலமாகச் சிலசம்சயங்கள் குடி 
கொண்டிருக்கின்றன . தங்களை வினவ வேண்டுமென்று 
ஆசை கொண்டிருக்கிறேன் . தங்களுடைய ஆஞ்ஞை 
யின்மேல் என் சம்சயங்களை வெளியிடுகிறேன் என் 
றான் . தயாநிதியாயிருக்கிற தத்தாத்திரேயர் பார்க்கவ 
னுடைய வசனங்களைக் கேட்டு ஸந்தே 

தோஷமுடையவ 
ராகி , அவனிடத்தில் பிரீதியுடன் ஹே பார்க்கவா ! 
நீ கேட்க விரும்பியவைகளைக் கேட்டுக்கொள் . உன் 
பக்தியினால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி யுண்டாயிருக்கிற 
படியினால் உன்னுடைய வினாக்களுக்கு விடை அளிக் 
கிறேன் என்று மொழிந்தார் . 

ஸ்ரீ திரிபுரையின் இரகசியம் ஞானகாண்டத்தில் 
பார்க்கவ பிரசினம் என்னும் முதல் அத்தியாயம் முற் 
றுப்பெற்றது . 


அத்தியாயம் - 2 


இப்படி ஆஞ்ஞாபிக்கப்பட்ட பாக்கவன் அத்திரி 


யின் குமாரனான முனிவனை நமஸ்கரித்து மிக 
வணக்கத்துடன் வினவத் தொடங்கினான் : -ஹே குரு 
நாதா ! ஆரியா ! சர்வஞ்ஞ ! தயாநிதியே ! முன்னொரு 
கால் எனக்கு க்ஷத்திரியர்களிடத்தில் மிகக் கோபமுண் 
டாகிக் குழந்தைகளையும் விடாமல் இருபத்கொரு முறை 
அவர்களை ஸம் ஹாரஞ்செய்து என் பிதிரினத்தாருக்குக் 
திருப்தியை உண்டாக்கினேன் . என் பக்தியின் மகிமை 
யினால் பிதிர்க்கள் திருப்தியை அடைய அவர்கள் 
ஆஞ்ஞையினால் நான் கோபத்தை அடக்கினவனாகச் 
சாந்தமடைந்தேன் . அப்படியிருக்குங் காலத்தில் 
நான் அயோத்தியில் ஹரியின் சுவய அவதாரமாகவந்த 
ஸ்ரீராமனைச் சந்தித்துக் கோபத்தினால் அந்தகனாகிக் 
கர்வத்துடன் இருக்கும்பொழுது , நான் அந்தப்பகவா 
னால் தோல்வியடைய அவர் என்னைப் பிராமணன் 
என்று என்மேல் கிருபை கூர்ந்து உயிருடன் விட்டுவிட் 
டார் . பிறகு நான் வியசனத்துடன் இருக்கும்போது 
நீறுபூத்த நெருப்புப்போலக் கூடமான இருதயமுள்ள 
ஸம்வர்த்தர் என்னும் நாமமுடைய ஒரு அவதூத 
சிரேஷ்டரை வழியில் சந்தித்தேன் . ஸர்வாங்கத்திலும் 
குளிர்ச்சியுடையவரான அவரைச் சந்தித்ததனால் 

என் 
னுள்ளமும் குளிர்ச்சியடைந்தது . அவருடைய நிலை 
யைப் பற்றி நான் கேட்டதற்குத் தத்துவப் பிழம்பாக 
எல்லாவற்றையும் வெகு தீர்மானத்துடன் சொன்னார் . 


10 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இராணியினிடத்தில் ஓர் ஏழை ஸ்திரீ வசனிக்க எப்படி 
அஞ்சுவாளோ அப்படி அந்த மகாத்துமாவை வினவ 
அஞ்சிய எனக்குத் துணிவு பிறக்கவில்லை . பிறகு அந்த 
மகாத்துமாவை நான் பிரார்த்தித்து நின்றேன் . அவர் 
தங்களிடத்திற் செல்லும்படி எனக்கு ஆஞ்ஞாபித்தார் . 
ஆகையினால் நான் தங்கள் பாதங்களையே சரணமென்று 
அடைந்திருக்கிறேன் . தங்கள் பாதகரிசனமானது 
குருடருக்கு ஜனங்களைச் சந்தித்தால் எவ்விதம் மிக 
வும் சுகமுண்டாகுமோ அவ்விதம் இருக்கின்றது . 
யாதொன்றை ஸம்வர்த்த முனிவர் மொழிந்தாரோ 
அஃது என் மனதில் கிஞ்சித்தேனும் ஏறவில்லை . திரி 
புரையினிடம் பக்தியை உண்டுபண்ணக் கூடியதான 
மாஹாத்மிய சிரவணத்தை நான் குறைவில்லாமற் செய் 
தவனாக இருக்கிறேன் . * தங்களைப்போன்ற உருவ 
முடைய தேவியானவள் அடியேன் உள்ளத்தில் நித 
மும் குடிகொண்டு இருக்கின்றாள் ; இவ்விதமிருக்கும் 
நான் மேல் அடையும் பலன் யாதோ ? யாதொன்றை 
அறியாமலிருந்தால் ஒருவன் கிருத கிருத்தியனாகமாட் 
டானோ அப்படிப்பட்ட விஷயமாய் முன் ஸம்வர்த்தர் 
எனக்குச் சொல்லியதை , பகவானே ! கிருபை 
கூர்ந்து இப்போது அருளிச்செய்யவேண்டும் . அவர் 
சொல்லியதைக் கிரகியாமல் நான் எதை எப்படிச் 
செய்தாலும் அது சிறுவர்களின் விளையாட்டுக்கு நிக 
ராக இருக்குமென்று அடியேனுக்குப் புலப்படுகிறது . 
முன் , என்னால் , தக்ஷிணை அன்ன தானம் இவைகளுடன் 
அநேக விதமாக யாகங்கள் செய்யப்பட்டன . என் 
இஷ்ட தேவதைகளும் இந்திரன் முதலானவர்களும் 

* தத்தாத்திரேய பகவானுக்கு மூன்று தலைகளிருப்பது 
போலத் தேவி முச்சுடர் வடிவானவளென்றறிக . 


ஏ 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


11 


திருப்தி அடையும்படி . நான் செய்ததெல்லாம் சொற்ப 
பலமென்று ஸம்வர்க்கர் மொழிந்திட நான் 

கேட் 
டிருக்கிறேன் . எந்தக் கர்மங்கள் சொற்ப பலங்களைக் 
கொடுக்கின்றனவோ அவைகள் துக்க ரூபமென்றே 
எண்ணுகிறேன் . துக்கமென்பது சுகமின்மை யன்று . 
சொற்ப சுகந்தான் துக்கமென்று சொல்லப்படும் . 
ஏனென்றால் சுகம் குறைந்து கொண்டு வரும் போது 
துக்கமானது பலமாக உண்டாகிறது ; துக்கம் மாத்திர 
மன்று , கர்மத்தினால் எவ்விதத்திலும் தடுக்கக்கூடாத 
மிருக்யு பயமுமுள்ளது . திரிபுரையின் உபாசனையின் 
பொருட்டு நான் என்னென்ன செய்திருக்கிறேனோ 
அவைகளும் மனோ வியாபாரங்களானவை யாகையால் 
இவ்விதமாகவே குழந்தை விளையாட்டுக்கு நிகரென்று 
எனக்கு விளங்குகின்றன . அந்த உபாசனையைத் தாங் 
கள் எவ்வாறாகச் செய்ய வேண்டுமென்று ஆஞ்ஞா 
பித்தீர்களோ அவ்வாறு செய்தாலும் செய்யலாம் ; 
அல்லது வேறு விதத்திலும் செய்யலாம் ; சாஸ்திர 
பேதங்கள் இருப்பதனாலே நியமமுடனாவது நியம 
மின்றி யாவது செய்யலாம் . உபாசனைக்குத் தகுந்த 
மூர்த்தி பேதங்களிருப்பதனால் வேறு மூர்த்திகளையும் 
உபாசனை 

செய்யலாம் . ஆகையினால் உபாசனையும் 
யாகாதிகளுக்கு நிகராக அசத்திய பலனைக் கொடுப்ப 
தாகத் தீர்மானிக்கப்படுகிறதே , இஃதென்ன காரணம் ? 
மனோ வியாபாரமான அந்த உபாசனையானது அசத் 
திய சொரூபமா யிருக்குமானால் , அஃது எப்படித்தான் 
உண்மையான பலனைக் கொடுக்கக்கூடும் . 

ஸம்வர்த்த முனிவரானவர் கர்த்தவ்யமென்னும் 
விஷச்சுனையில் நின்றும் தப்பினவராகவும் , 
நடைகளைப் புன்சிரிப்புடன் நோக்கினவராகவும் , நிர்ப் 


உலக 


-12 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பயமான மார்க்கத்தில் நடக்கின்றவராகவும் , காட்டுக் 
தீயின் மத்தியில் பனி ஜல ந்திலிருக்கும் யானை போல 
வும், எல்லாக் கர்த்தவ்யங்களையும் ஒழித்து ஆகக் 
தாநுபவ சீலராகவும் , எவ்விடத்தும் குளிர்ச்சியுடைய 
வராகவும் இருந்ததை நான் கண்டேன் . அவர் அந்த 
நிலைமையை எவ்விதம் அடைந்தாரோ அந்த மார்க் 
கத்தையும் அவர் என்னிடத்தில் சொல்லி யிருக்கிறார் . 
இவை யாவற்றையும் தாங்கள் கிருபை கூர்ந்து அடி 
யேனுக்குச் சொல்ல வேண்டும் ” என்றான் . இவ்விகம் 
கேட்டுக்கொண்டு தம்முடைய பாதங்களில் தண்டா 
காரமாக விழுந்து வணங்கா நின்ற பார்க்கவன் முக்திக் 
குப் பாத்திரமாயிருப்பதைத் தத்தாத்திரேயர் பார்த்து 
அவன் மேல் மிகவும் தயையுடையவாகிச் சொல்லத் 
தொடங்கினார் : - குழந்தாய் பார்க்கவா ! உன் புத்தியின் 
போக்கானது இந்தவிதம் திரும்பினபடியால் நீயே 
தன்யன் . சமுத்திரத்தில் முழுகித் தவிப்பவர்களுக்கு 
ஓர் ஓடம் கிடைக்குமானால் எப்படியோ அப்படி இவ் 
விதமான விசாரத்தை நீ அடைந்திருக்கிறாய் . நீ இது 
வரையிலும் செய்து வந்த புண்ணிய கருமங்களும் 
உபாசனைகளுந்தான் உன்னை மிகவும் பரிசுத்தமான 
பதத்திற்குத் தூக்கிவிடுகின்றன . ஸர்வ இருதயாகாச 
ரூபிணியாக இருக்கும் அந்தத் தேவி.பானவள் அனன் 
னிய சரணர்களான பக்தர்கள் இருதயத்தில் விசேஷ 
விசாரணை ரூபமாகப் பரிணமித்துக் காலபயத்திலிருந் 

அப்படிப்பட்ட பக்தர்களைக் தப்புவிக்கின் 
றாள் , 

எக்காலம் வரையில் கர்த்தவ்யமரன வேதாளங்க 
ளுக்கு நரனானவன் அஞ்சாமலிருக்கிறானோ அதுவரை 
யில் , வேதாளத்தினால் ஆவேசிக்கப்பட்டவன் போல் 


துப 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


13 


அவன் சுகத்தை அடைகிறதில்லை . கர்த்தவ்யமென்னும் 
காள ஸர்ப்பத்தினால் தீண்டப்பட்ட மானிடருக்கு எப்ப 
டித்தான் சுகமுண்டாகப் போகிறது ? கர்த்தவ்யமென்ற 
விஷஸ்பரிசத்தினால் உலகத்தோர் யாவரும் மூர்ச்சை 
யடைந்திருப்பதை நீ பார்க்கவில்லையா ? அந்தகர்களாகித் 
தங்களுக்கு ஹிதமானது இன்னதென்றும் இன்னது 
அஹிதமென்றும் அறியாம லிருக்கிறார்கள் . ஹிதத்துக் 
கான முயற்சிகளையும் ஸாதனங்களையும் விட்டு அன்னிய 
மாக முயலுவது மன்றி அடிக்கடி மோகத்தில் மூழ்கு 
கிறார்கள் . இவ்விதம் உலகத்தோர் கர்த்தவ்யமென்ற 
விஷத்தினால் மூர்ச்சை அடைந்து அநாதிகாலமாகப் 
பயங்கரமான இந்த விஷ சமுத்திரத்தில் தவிக்கிறார்கள் . 

எவ்விதமென்றால் , சில வழிப்பிரயாணிகள் விந்திய 
மாமலையை அடைந்து அவர்களுக்குப் பசியானது மீறி 
யிருந்ததால் வனத்தில் பழங்களிருப்பதைப் பார்த்துத் 
திந்துக பலமென்று கருதி விஷ முஷ்டிப் பழத்தைத் 
சின்று விட்டார்கள் . அவர்களுக்குப் பசி அதிகமாக 
மீறி யிருந்தபடியால் பழத்தினது உருசியைக் கூடக் 
கவனியாமல் தின்றார்கள் . பிறகு அவர்கள் அந்த விஷ 
முஷ்டிப் பழத்தின் விஷச்சுவாலையினால் தங்கள் தேகம் 
முழுமையும் பீடிக்கப்பட்டவர்களாய் அந்த விஷ சம 
னத்தின் பொருட்டு ஒரு வழியும் தோன்றா தவராகி 
ஆலோசனை செய்யும் பொழுது அந்த வனத்தில் காய்த் 
திருக்கும் ஊமத்தங்கனிகளைப் பார்த்து , அவைகளைப் 
பிராந்தியினால் எலுமிச்சம் பழமென்று கருதி எல்லோ 
ரும் பறித்துத் தின்று விட்டார்கள் . அதன் மேல் அவர் 
கள் உன்மத்தர்களாக வழிதப்பினவராகி அவ்வனத்தில் 
கண் தெரியாமல் தட்டுக்கெட்டுக் தவிந்தனர் . சிலர் 
படுக்களில் வீழ்ந்தனர் . சிலர் மரக்கொம்புகளினால் 


14 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


தேச 


சிலர் அகழ் 


அங்கங்கள் கீறப்பட்டவராகிக் கைகால் ஒடிந்தவரானார் . 
ஒருவரை யொருவர் தூஷணை செய்துகொண்டனர் . பல 
மாகக் கலகஞ்செய்து முஷ்டியினாலும் கற்களினாலும் 
தடிகளினாலும் ஒருவரை யொருவர் கொலைப்பண்ண யத் 
தனம் செய்தனர் . அவர்களிற் சிலர் தேகம் முழுமையும் 
கொந்தவராகிக் தெய்வச் செயலாலே ஒரு பட்டணத் 
தின் கோட்ை வாயிலை இரவில் 

அடைந்தனர் . 
துவாரபாலகர்களாலே மறுக்கப்பட்டவராகித் 
காலங்களின் உணர்ச்சி யில்லாதவராய் அவ்விடத்தில் 
பலமாகக் கலகஞ் செய்தனர் . அப்பொழுது துவார 
பாலகர்களால் அடிக்கப்பட்டு நாலு பக்கத்திலும் அந்த 
நிசிவேளையில் 

ஓடவாரம்பித்தார்கள் . 
களில் வீழ்ந்தனர் ; சிலர் மகரங்களால் விழுங்கப் 
பட்டனர் . சிலர் கிணறுகளில் வீழ்ந்து உயிரிழந்தனர் . 
மற்றுஞ் சிலர் கொல்லப்பட்டனர் . சிலர் சிறை வைக்கப் 
பட்டனர் . 

இவ்விதமாக உலகத்தில் ஜனங்களும் அவரவர்க 
ளுடைய இச்சைகளினாலே கர்த்தவ்ய மென்னும் 
விஷத்தினால் மூர்ச்சி தர்களாகி யிருக்கிறார்கள் . மோகத் 
தினால் அந்தகர்களா யிருக்கிறபடியால் அஹோ ! நரர் 
கள் விநாசத்தையே அடைகிறார்கள் . ஆனால் 
பார்க்கவா ! நீ மோகத்தைக் கடந்துவிட்டபடியால் 
தன்யனாக இருக்கிறாய் . உயர்ந்த சிரேயஸ் என்னும் 
உப்பரிகையின் மேல் செல்லுதற்கான 

ஏணியின் 
கீழான முதற்படி விசாரமென்று அறிவாயாக . நல்ல 
விசாரணை யின்றி எவன் எப்படித்தான் க்ஷேமத்தை 
அடையப்போகிறான் . அவிசாரத்திற்கு அன்னியமாக 
மிருத்யு கிடையாது . அவிசாரத்தினாலேயே ஜனங்கள் 


ஏ 


மகரம் = முதலை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


15 


நாசத்தை அடைகிறார்கள் . பூர்வாலோசனை செய்கிற 
வன் தான் கோரினதைச் சேர்ந்து வெற்றி பெறு 
கிறான் . அசுரர்க ளெல்லோரும் தங்கள் அவிசாரத்தி 
னாலேயே நாசமடைகிறார்கள் . தேவர்கள் விசார 
சீலர்களானதால் எவ்விதத்திலும் சுகம் பொருந்தி 
யிருக்கிறார்கள் . விசாரத்கை முன்னிட்டு, அவர்கள் 
விஷ்ணுவை யடைந்து தங்கள் சத்துருக்களான அசு 
சர்களை ஜயிக்கிறார்கள் . சுகபொன்னும் விருக்ஷத்திற்கு 
விசாரமென்பது தான் முளையடங்கின பீஜம் . எல்லோ 
ரிலும் , மேன்மையான விசாரமுள்ள புருஷனே விசேஷ 
மாக விளங்குகிறான் . 

விசாரத்தினால் பிரம்மா சிரேஷ்டர் , விசாரத்தினால் 
ஹரி பூஜிக்கப்படுகிறார் ; மகேசுவானான சிவனும் தம் 
விசாரத்தினாலேயே சர்வஞ்ஞராக இருக்கின்றார் . புத்தி 
மான்களிற் சிரேஷ்டரான இராமர் தன் அவிசாரத்தி 
னால் மானுக்கு ஆசைகொண்டு மகத்தான ஆபத்தை 
அடைந்தனர் . பிறகு விசாரத்தினால் சமுத்திரத்தை 
அணைபோட்டு இலங்கைக்குச் சென்று இராக்ஷதர்களை 
ஜயித்தார் . அவிசாரத்தினால் வேதாவும் மூடனாகி அபி 
மானம் ஏதுவாகத் தன் தலை யறுபட்டான் என்று 
கேட்டிருக்கிறோம் . மகாதேவனும் பூர்வாலோசனை 
செய்யாமல் அசுரனுக்கு வரத்தைக் கொடுத்து விட்டு 
நம்மை அவன் தொட்டால் நாம் பஸ்மமாகப் போய் 
விடுவோமென்று பயந்து ஓடத் தலைப்பட்டாரன்றோ? 
ஹரியானவர் முன்னொருகால் அவிசாரத்தினால் பிருகு 
வின் பத்தினியைக் கொன்றதின் மேல் ஏற்பட்ட சாபத் 
தினால் மிகவும் சகிக்கக் கூடாத துக்கத்தைப் பிராபித்த 
னர் . இவ்விதமாக இன்னும் அனேகம் தேவர்களும் 
அசுரர்களும் நரர்களும் மிருகங்களும் தங்கள் தங்கள் 


16 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அவிசாரமூலமாக ஆபத்துக்களை அடைந்திருக்கிறார் 
கள் . 

எவர்கள் விசாரணையைக் கைவிடாமலிருக்கிறார் 
களோ அவர்கள் தான் மகா பாக்கியசாலிகளும் தீரர் 
களும் ஆவர் . அப்படிப்பட்டவர்களுக்கு நான் எப் 
பொழுதும் வந்தனம் செய்கிறேன் . 

ஸர்வ ஜனங்களும் , செய்யக் கூடாதவைகளைச் 
செய்யத் தக்கவையென்று தங்கள் அவிசாரத்தினால் 
தாரணை செய்துகொண்டு மோகத்தில் அழுந்துகிறார் 
கள் . அபாரமான சங்கடத்திலிருந்து தப்பிக் கொள்ளு 
கிறதற்கு விசாரமென்பதொன்றே மார்க்கம் . 

அவிசாரமானது ஒருவனிடமிருக்கிற வரையிலும் 
விழர்சம் என்னும் பூர்வாலோசனையானது எவ்வா 
றுண்டாகும் ? கோடைகாலத்து வெயிலினால் காய்ந்து 
கொண்டிருக்கும் மருபூமியில் சீதளபான ஜலம் தங் 
குமா ? இப்படி வெகுகாலமாக அவிசாராக்னியின் 
ஜ்வாலைகளினால் சூழப்பட்டிருப்பவனுக்கு விசாரமென் 
னப்படும் சீதளஸ்பரிசம் தகுந்த ஸாதனங்களின்றி 
எப்படி யுண்டாகக்கூடும் ? அதற்கு ஸாதனம் யாதென் 
றால் ஒன்றேதான் உள்ளது . அது மிகச் சிரேஷ்ட 
மான ஸாதனம் . அது 

அது யாதெனின் எல்லோருடைய 
இருதய 

கமலங்களிலும் வாசம் பண்ணுகிற தேவதை 
யினுடைய மேலான கிருபைதான் . இஃதன்றி அவி 
சாரமான பெருத்த அந்தகாரத்தை நாசஞ் செய்யவும் 
விசார சூரியனை உதயமாகச் செய்யவும் வேறு சாத 
னம் யாது ? இந்த ஸாதனமின்றி யார்தான் சிரேயஸை 
அடைந்திருக்கிறார்கள் . தெய்வத்தை மிகவும் பக்தி 
புடன் ஆராதனை செய்வதுதான் இந்த ஸாதனத்திற்கு 
மூலகாரணம் . பரதேவதையானவள் இவ்விதம் ஆரா 
திக்கப்பட்டால் 

பூரன 

ஸந்கோஷமடைந்து பக்த 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

17 
ருடைய இரு யோகாசந்தில் விசார சூரியனாக உதயம் 
செய்கிறாள் . ஆகையினால் ஆத்ம சொரூபிணியான 
வளும் , ஸர்வ இரு கயவாசினியும் சித்ரூபியும் , சிவை 
யும் , பரமேசுவரியுமான திரிபுரையை ஸத்குரு மார்க்க 
மாக உள்ளத்தில் கபடமின்றி ஆராதனை செய்யவேண் 
டும் . இப்படிப்பட்ட ஆராதனைக்கு நிர்மலமான பக்தியும் 
சிரத்தையுந்தான் காரணம் . இவைகளுக்கு ஹேது , திரி 
புரையின் மாகாத்மியத்தைச் சிரவணஞ் செய்வதுதான் . 
இது காரணமாகத்தான் ஏ இராமா ! உனக்குத் திரி 
புரையின் மாகாத்மியத்தை முன்னதாகச் சொன்னேன் . 
அதனைக் கேட்டிருக்கிறபடியினால் தான் நீ இப்பொழுது 
மங்களத்தைச் சார்ந்திருக்கிறாய் . ஏனென்றால் , சிரே 
யசுக்கு மூலமா யிருக்கிற விசார மென்பது உன் 
னிடத்தில் உதயமாயிருக்கிறது . விசாரமானது உதய 
மாகிற வரையில் மகத்தான பயமுண்டு. ஜன்னிபாதி 
ஜுர முடையவனுக்கு ஔஷதங்களினால் காதுக்கள் 
சுத்தியாகிற வரையிலும் : பயமிருப்பதுபோல அவிசார 
தோஷத்தினால் ஆவேச மடைந்தவனுக்குப் பயம் இரு 
ந்து கொண்டிருக்கும் . பரமமான விசாரம் உதயமானால் 
தான் மனித ஜன்மம் பலனுடையதாகிறது . எக்காலம் 
வரையில் ஒருவனுடைய ஜன்மதிசையில் விசாரமுண் 
டாகவில்லையோ அதுவரையிலும் அந்த ஜன்மவிருக்ஷ 
மானது வந்தியையென்றே சொல்லலாகும் . எவனு 
டைய ஜன்மத்தில் விமர்சம் என்னும் விசாரணை 
டாகிறதோ அதுதான் ஸலமாசா ஜன்டம் .. விசார 
மற்ற மனிதர்கள் கிணற்றுத் தவளைகளுக்கு நிகராவர் . 
பேகங்களானவை எப்படிச் சுபாசுபங்கள் 

களை அறியாமல் 
கிணற்றிலேயே உற்பத்தியாகிக் கிணற்றில் தானே 
நாசத்தை அடைகின்றனவோ அவ்ளிதம் , இந்தப் பிரம் 


உண் 


18 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சுக 


மாண்டமான கூபத்தில் ஜீவர்கள் தங்களுக்கு ஆத் 
மார்த்தமாக இன்னது சுபமென்றும் இன்னது அசுப 
மென்றும் அறியாமல் விருதாவாக அடிக்கடி உற்பத்தி 
யாகி நாசத்தை யடைகிறார்கள் . தங்களுக்கு இதமானது 
இன்னதென் றறியாமல் அவிசாரத்தின் வலிமையினால் 
துக்கத்தில் புத்தியுடையவராகவும் சுகத்தைத் 
துக்கமென்று தீர்மானித்தும் ஸம்ஸாரமான அக்கினியி 
னால் தாபப்படுகிறார்கள் . துக்கங்களினால் மிகவும் விய 
சனத்தை அடைந்தாலும் ஜீவர்கள் இந்த ஸம்ஸாரத்தை 
விடுகிறதில்லை . எப்படிப் பெண் கழுதையானது தன் 
கால்களினால் அடிக்கடி உதைத்துக் கொண்டிருந்தா 
லும் ஆண் கழுதை பின் தொடர்ந்து செல்லுகிறதோ 
அவ்விதம் ஜனங்கள் இந்த ஸம்ஸாரத்தில் உழன்று 
வருகிறார்கள் . ஆனால் ஏ இராமா ! நீயோ வென்றால் 
விசாரத்துடன் கூடினவனான படியால் துக்க மகா சமுத் 
திரத்தைத் தாண்டிவிட்டாய் என்றார் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டம் 
விசார மகாத்மியமென்னும் இரண்டாவது 

அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -3 


காச 


தத்தாத்திரேயர் மொழிந்த வசனங்களைக் கேட்டு 

ஜமதக்கினி புதல்வன் விநய விருப்பங்களுடன் 
வினாவிய தென்னவென்றால் , " பகவானே ! தார் 

எங்கள் 
யாது கூறினீர்களோ அஃது உண்மைதான் . ஜனங் 
கள் எப்பொழுதும் தங்கள் அவிசாரத்தினாலேயே 
மடைகிறார்கள் . விசாரத்தினால் சிரேயசு உண்டாகிற 
தென்றும் , அதன் நிதானம் திரிபுரையின் மாகாத்மிய 
சிரவணமென்றும் மொழிந்தீர்களே ! அதனிடத்து அடி 
யேனுக்கு ஒரு பெரிய ஸந்தேகம் ஜனித்திருக்கிறது . 
அந்த மாகாத்மிய சிரவணமானது ஒருவனால் எவ்விதம் 
அடையப்படுகிறது ? அதற்கு ஸாதனம் யாது ? சுபாவ 
மாகவே இலபிக்கக் கூடியதாயிருந்தால் ஏன் எல்லோ 
ராலும் மாகாத்மிய சிரவணஞ் செய்யப்படுகிறதில்லை ? 
அநேக ஸந்தர்ப்பங்களில் நான் பலவாறாகத் தங்களை 
அடைந்தவனாக இருந்தும் , திரிபுரையின் மாகாத்மியத் 
தைச் சிரவணஞ் செய்ய இந்நாள் வரையிலும் , எனக்கு 
ஏன் நேரவில்லை ? இதன் காரணத்தை அடியேனுக்கு 
அருளவேண்டும் என்றான் . இவ்விதம் . 

வினவப் 
பட்ட தயாநிதியான தத்தர் ஸந்தோஷத்துடன் மறு 
மொழி கூறுகின்றார் : - " ஏ இராமா ! பரமமாயிருக்கிற 
சிரேயசுக்கு நிதானம் இன்னதென்று சொல்லுகிறேன் , 
கேட்கக்கடவாய் . ஸர்வ துக்கங்களையும் துவம்சம் 
செய்யக் கூடிய தான அந்த மூல காரணப் 
சங்கமென்றறி . பரமார்க்கமான பலனை 


ஸாது 


யடைய 


20 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஸத்துக்களுடைய ஸங்கந்தான் பீஜமென்று சொல்லப் 
படும் . எப்படி யென்றால் , உனக்கு மகாத்துமாவான 
ஸம்வர்த்தருடன் சேர்க்கை யுண்டாயிருந்தபடியாற் 
றான் சிரேயசான பலனைக் கொடுக்கக்கூடிய இந்நிலையை 
நீயும் இப்பொழுது அடைந்திருக்கிறாய் . ஸத்துக்கள் 
எதிர்ப்பட்டால் பரமமான சுகத்தை அளிக்கிறார்கள் . 
ஸாது ஸங்கமின்றி எவனொருவனாலே எக்காலத்திற் 
றான் சிசேயசானது அடையப்பட்டிருக்கிறது . உல 
கத்தில் எந்த விதமான ஸங்கத்தை ஒருவன் அடை 
கிறானோ அதற்குத் தகுந்த பலனையும் அடைகிறான் 
என்பதற்கு ஸந்தேகமில்லை . இதற்குத் திருஷ்டாந்த 
மாக ஒரு கதை சொல்லுசிறேன் , ஏ இராமா ! நன்றாய்க் 
கேட்டுக்கொள் : -- 

முற்காலத்தில் தசார்ண தேசத்திற்கு அதிபதியாக 
முக்தாசூடனென்று ஓர் அரசனிருந்தான் . அவ்வாச 
னுக்கு நல்ல குணவான்களாகவும் அழகுடையவர்க 
ளாகவும் 

கலைகளிலும் பயின்றவர்களாகவும் 
ஹேமசூடனென்றும் , மணிசூடனென்றும் பெயர் பெற் 
றவரான இரண்டு புத்திரர்கள் இருந்தனர் . பராக்கிரம 
சாலிகளான இவ்விருவரும் ஒரு தினம் வேட்டை 
யாடும் பொருட்டுச் சேனைகளுடன் சிங்கம் புலி மு .5 
லிய மிருகங்கள் நிறைந்த பயங்கரமான சகிய பருவக 
திற் கடுத்த வனத்திற்குத் தநுசு பாண முதலிய 

ஆயு 
தங்களுடன் சென்றார்கள் . அவ்விடத்தில் தங்கள் 
கூரிய அம்புகளினால் மான்கள் , சிங்கங்கள் , காட்டுப் 
பன்றிகள் , காட்டெருமைகள் முதலிய மிருகங்களை 
வேட்டையாடிக் கொன்றார்கள் . இப்படி வேட்டை 
யாடிக்கொண்டிருக்கும் வேளையில் கல்மாரியுடன் ஒரு 
கொடூரமான புயல் அடித்தது . அதனால் அமாவாசை 


சகல 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

21 
இருட்டிற்கு நிகராகும் படி புழுதியானது வான முழு 
தும் நிறைந்தது . எங்கும் இருளானது பரவியபடி 
யால் பாறையாவது மரங்களாவது மனிதராவது ஒன் 
றும் புலப்படவில்லை . அந்தகாரத்தினால் வியாபிக்கப் 
பட்ட குன்றுகளில் மேடு பள்ளங்கள் எப்படித்தான் 
தெரியப் போகின்றன . கல்மாரியினால் தேகங்கள் 
நொந்து சேனைகள் ஓடத் கலைப்பட்டன. சிலர் விரு 
க்ஷங்களில் ஏறிக்கொண்டனர் : சிலர் குகைகளில் 
புகுந்தார்கள் . இராஜ பக்சேர்க ளிருவரும் தங்கள் 
குதிரைகளின் மீது ஏறி வெகு தூரம் சென்றார்கள் . 
இவர்களில் ஹேம சூடனானவன் ஓரிடத்தில் கதலிகர்ச் 
சூர விருக்ஷங்கள் அடர்ந்ததும் மிகச் சுந்தரமானதுமா 
கிய ஒரு தபசியின் ஆச்ரமக்கை யடைந்கான் . அவ் 
விடத்தில் உருக்கிவிட்ட தங்கம்போலக் தேகம் முழு 
துப் ஒளி வீசுகின்ற காந்தியை யுடைய அக்கினியின் 
சிகைக்கு நிகரான ஒரு கன்னிகையைக் கண்டனன் . 
இலக்ஷமியைப் போல அழகுடைய அந்தப் பெண்ணை 
இராஜகுமாரன் பார்த்து வியப்புற்றவனாக , " ஜனமில் 
லாத பயங்கரமான இவ்வனத்தில் கொஞ்சமேனும் 
அச்சமில்லாதவள் போல இருக்கும் சுந்தரியே ! நீ 
யார் ; நீ யாருடைய புகல்வி ; யாது காரணத்தினால் நீ 
யிவ்விடத்தில் ஏகாங்கியாக இருக்கிறாய் ? ” என்று வினா 
வினான் . 

இவ்விதங் கேட்கப்பட்ட அக்கன்னிகை இராஜ 
குமாரனுக்கு மரியாதையுடன் விடையளித்தாள் . 
“ வாரும் ஏ இராஜகுமாரா ! ஆசனத்திலிரும் ; அதிதி 
களை ஆகரிப்பது தபசிகளுடைய தருமம் ; புயலில் அடி 
பட்டகனால் மிகவும் சிரமத்தை அடைந்தவராக உம் 
மைக் காண்கின்றேன் . ஆகையினால் கர்ச்சூரமாத்தில் 


22 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
குதிரையைக் கட்டிவிட்டு ஆசனத்தமர்ந்து சிரமபரி 
காரஞ் செய்து கொள்வீர் . பிறகு என்னுடைய விருக் 
தாந்தங்களைச் சொல்லக் கேட்பீர் என்று அவள் கூற 
அப்படியே இராஜகுமாரன் செய்தனன் . பிற்பாடு அக் 
கன்னிகை இராஜகுமாரனுக்குப் பழங்களினாலும் நல்ல 
கனிகளின் இரஸங்களினாலும் உணவுசெய்து உபசரித் 
தாள் . இவ்விதமாகச் சிரமபரிகாரஞ் செய்துகொண்ட 
இராஜகுமாரனைப் பார்த்து மரியாதையுடன் அழகு 
பொருந்திய தேன் மொழிகளினால் அக்கன்னிகை 
சொன்ன தென்னவென்றால் , " ஏ இராஜபுத்திரா ! சிவ 
பதத்தை ஆசிரயித்தவரும் தமது தபோமகிமையால் 
உலகத்தை வென்றவரும் பிரம்மஞானியும் முனி 
சிரேஷ்டர்களால் பூஜிக்கப் பட்டவருமான வியாக்கிர 
பாதர் என்னும் முனிவரின் தர்மபுத்திரி நான் . ஹேம் 
லேகை யென்று எனக்குப் பெயர் . சர்வாங்க சுந்தரி 
யான வித்யுத் பிரபா என்னும் நாமமுடைய ஒரு வித் 
தியாதர ஸ்திரீயானவள் ஒருதினம் வேணா என்ற இந்த 
நதியில் ஸ்நாநம் செய்வதின் பொருட்டு வந்தனள் . அவ் 
வேளையில் சுஷேணனென்ற வங்கதேசத் தரசனும் 
அந்நதிக்கு வந்து சேர்ந்தான் ; நதியில் ஸ்நாகம் செய் 
யும் உலக சுந்தரியானவளும் வஸ்திர மகன்றவளுமான 
அந்த வித்தியாதர ஸ்திரீயை இராஜன் பார்த்துக் காம 
பாணத்தினால் அடிக்கப்பட்டவனாகி அவளைப் பிரார்த் 
திக்க , அவளும் அரசனுடைய அழகைக்கண்டு மோகித் 
தவளாகி அவ்வரசனுக்கு அநுகூலப்பட்டாள் . அரசன் 
அவளுடன் கூடியிருந்து விட்டுத் தன் நகரத்திற் சச் 
சென்றனன் . இராஜ ரிஷியின் வீரியத்தினால் அந்த 
வித்தியாதரி சீக்கிரம் கர்ப்பந்தரித்தாள் . தன் கணவ 
னுடைய அபசார முண்டாகுமென்று பயந்து தான் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


23 


தரித்த கர்ப்பத்தைக் கீழே தள்ளிவிட்டு அவள் சென் 
றாள் . இராஜரிஷியின் அமோக வீரியத்தினால் நான் 
கன்னிகையாகப் பிறந்தேன் . ஸந்தியாவந்தனத்துக்காக 
நதிக்கரைக்கு வந்த வியாக்கிரபாதர் என்னைப்பார்த்துத் 
தயையுடன் எடுத்துவந்து தாய்போல் என்னை வளர்த்து 
வந்தார் ; தருமத்தினால் என்னை இரக்ஷித்து வந்தனர் . 
அவரைப் பிதாவென்றே நான் சொல்லுகிறேன் . 
நான் அவருக்குப் பிதிர் சேவையில் மிகச்சிரத்தையுள்ள 
தர்ம புத்திரி . அவருடைய மகிமையினால் இங்கு நான் 
ஒருபொழுதும் பயமில்லாமலிருக்கிறேன் ; துர்ப்புத்தி 
களும் தேவர்களும் அரசர்களுங்கூட இந்த ஆச்ர 
மத்திற்குள் பிரவேசிக்கமுடியாது . மீறிப் பிரவேசிப் 
பவர் நாசமடைந்து விடுவார்கள் . இவ்வளவு தான் என் 
னுடைய விருத்தாந்தம் . என் பிதாவான பகவான் 
இதோ வந்து விடுவார் . ஆகையினால் இராஜகுமாரா ! 
சற்று இரும் . அவரை நமஸ்கரித்து உமக்கு வேண்டிய 
வரங்களைக் கேட்டுப் பெற்றுக்கொண்டு விடியற்காலமே 
செல்லலாம் என்றாள் . 

இராஜகுமாரன் காமவசனாக இருக்கிறானென்று 
விதுஷியான ஹேமலேகை கண்டு பின்னும் சொல்லு 
கிறாள் . “ ஏ இராஜபுத்திரா ! தைரியத்துடன் இரும் ; 
இதோ என் பிதா வந்துவிடுவார் ; அவரிடம் உமது அபி 
லாஷையைக் கேட்டுக் கொள்ளலாம் என்றாள் . இவள் 
இவ்விதம் சொல்லிக்கொண்டிருக்கும் வேளையில் வியாக் 
கிரபாத முனிவர் பத்திரபுஷ்பங்கள் எடுத்துக்கொண்டு 
வனத்தினின்றும் வந்தார் ; வந்த முனிவரைப் பார்த்து 
இராஜபுத்திரன் எழுந்திருந்து கன் பெயர் சொல்லி 
நமஸ்கரித்து அவர் ஆஞ்ஞையின் மேல் உட்கார்ந்தான் . 
இராஜபுத்திரன் காமவசனாக இருக்கும் முகக்குறியை 


24 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சகா 


வியாக்கிரபாதர் அறிந்து ஞான திருஷ்டியினால் சர்வத் 
கையும் . செரித்து கொண்டு இது யுக்மே பென்று தீர் 
பானிந்து ஹேமலேகையை இராஜ குமாரனுக்குக் 
கன்னிகாதானஞ் செய்துகொடுத்தார் . இராஜகுமாரன் 
மிகுந்த ஸந்தோஷத்துடன் அவளை யழைத்துக்கொண்டு 
கன் நகரம் வந்து சேர்ந்தான் . அதன் மேல் முக்தாசூட 
னென்ற அரசன் மிகவும் வந்தோஷமடைந்து நகரமெங் 
கும் விதானங்கள் செய்வித்து அனோ; உற்சவங்களு 
டன் அவர்களுடைய விவாகக்டை நடத்தினன் . பிறகு 
அந்த இராஜகுமாரன் உப்பரிகைகளிலும் உத்தியானங் 
களிலும் , மருபூமிகளிலும் ஹேமலேகையுடன் 
கிரீடாபரனாக இருந்தனன் . ஆனால் தன் பத்தினிய 

பொன 
ஹேமலேகை போகங்களில் அதிக விருப்பில்லாதவளா 
கவும் எப்பொழுதும். அவைகளில் உகாசீனமாகவு 
மிருப்பதை இராஜகுமாரன் பார்த்து ஒரு தினம் 
தனிமையாக இருக்குப் பொழுது கேட்கிறான்- " ஏ 
பிரியையே ! உன்னிடம் குந்த 

அநுராகத்துட 
னிருக்கும் என்னிடத்தில் நீ என் பிரியமில்லாதவள் 
பாலிருக்கிறாய் ? போகங்களில் அந்தியந்தம் ஆசக்தி 
யில்லா வளாக நீ இருப்பதற்கு யாது காரணம்:? இங்கு 
இல்லா கனவும் 

உன் 

பனதிற்கு அநுகூலமுமான 
போகங்களெவை ? மிகவும் உத்தமபான போகங்களி 
லேயும் விருப்பமில்லாதவள் போலப் புலப்படுகிறாயே ! 
போகங்களில் ஆசக்தியில்லாதவளாக இருக்கிற உன் 
னுடன்கூட இரதியில் எனக்கு எப்படிச் சுகமுண்டாகக் 
கூடும் ? உன்மீது மிகுந்த பிரியத்துடனிருக்கும் என் 
விஷயத்தில் வேறு இடத்தில் தன் மனதை வைத்திருக் 
கிறவள் போலத் தோற்றுகிறாயே ! நான் அடிக்கடி வச 
னித்துக் கொண்டிருந்தாலும் சற்றேனும் . அவைகளைச் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

25 
செவியில் ஏற்றுக் கொள்ளவில்லையே ! நான் உன்னிடம் 
வந்து வெகுநேரமாக; உன் முக்யை கட்டிக்கொண் 
டிருந்தும் அது ஒன்றும், கொரியா கவளாக நாகா ! எப் 
பொழுது வந்தீரென்று கேட்கிறாய் ! அழகு பொருந்திய 
பற்பல உப்போகங்களிலும் உன் மனமானது ஒருகாலத் 
திலும் பதியாமலிருக்கிறது . நீ ஸந்தோஷப்படுகிறது 
மில்லை . நான் உன்னைவிட்டுப் பிரித்திருக்கும் பொழுது 
கண்மூடினவளாகவே யிருக்கிறாய் . எந்த வேளையும் இங்கு 
நான் வரும் பொழுதெல்லாம் அதே ஸ்திதியி லிருக்கி 
றாய் . தாருவினால் செய்யப்பட்ட ஸ்திரீயை ஆலிங்கனஞ் 
செய்வது போலப் போகங்களில் பிரியமில்லாத உன் 
னுடன் கூட எனக்கு எப்படிச் சுகமுண்டாகும் ? உன் 
னுடைய மனதிற்கு விரோகாக நான் ஒன்றுஞ் செய்த 
தில்லையே ; எவ்வேளையிலும் சந்திரனைக் குமுதம் ( ஆம் 
பல் ) போல் உன்னை தொடர்ந்து வருகிறேனே ! ஏ 
பிராணாதிகப் பிரியைபே ! உன்னுடைய சித்தமானது 
என்ன காரணத்தினால் இவ்விதமிருக்கிறது ? இதைத் 
தெரிவித்து என் மனதைத் தெளிப்பச்செய்வாய் ” என் 
சான் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டம் 
ஸத்ஸங்க மாகாத்மியத்தில் மூன்றாவது 

அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் - 4 


கண்டத்தைக் கட்டிக் கொண்டிரா நின்ற என் 

பிரியனுடைய மொழிகளை ஹேமலேகை கேட்டு 
அற்பப் புன்சிரிப்புடன் இராஜபுத்திரனிடம் மரியாதை 
யுள்ளவளாக அவனுக்கு யுக்தியினால் போதம் உண்டு 
பண்ண வேண்டுமென்று கருதி அடியில் வருமாறு 
சொல்லத் தொடங்கினாள் . “ இராஜ புத்திரரே ! என் 
வசனங்களைக் கேளுங்கள் ; நான் உங்களிடத்தில் பிரிய 
மில்லாதவளன்று; உலகத்தில் பிரியமென்பது என்ன , 
அப்பிரியமென்பது என்னவென்று எனக்கு விளங்கா 
மையினால் ஸ்திரீ சுபாவத்தினால் தினமும் ஆலோசனை 
செய்கிறேன் . ஒரு முடிவும் எனக்குப் பிடிபடவில்லை. 
அதனுடைய தத்துவம் இன்ன தென்றும் எனக்குத் 
தெரியவில்லை . அதன் தத்துவத்தை எனக்குச் சொல்ல 
வேண்டுமென்று உங்களைக் கேட்டுக் கொள்கிறேன் 
என்றாள் . இவ்விதம் அவள் சொன்ன பொழுது ஹேம் 
சூடன் புன்னகையுடன் தன் பிரியையினிடம் சொல்லு 
கிறான் . பேதைமைக்குணம் பெண்களுக்குண்டு என் 
பது நிச்சபந்தான் ; ஸந்தேகமில்லை . பிரியம் இன்னது 
அப்பிரியம் இன்னது என்று பசு பக்ஷி மிருகங்கள் கூட 
அறிகின்றன . அவைகளுக்கும் பிரியங்களில் பிரவிருத் 
தியும் அப்பிரியங்களில் நிவிருத்தியும் உண்டாகி 
வென்பதை நாம் காண்கிறோம் . எதனிடமிருந்து சுக 
முண்டாகிறதோ அது பிரியம் ; எதனிடமிருந்து துக்க 
முண்டாகிறதோ அது அப்பிரியம் . இந்த விஷயத்தில் 


டாகின்றன 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


27 


ஏன் தினமும் மூடத்தனத்தினால் சிந்தனை செய்து 
கொண்டிருக்கின்றாய் என்றனன் . இம்மொழிகளைக் 
கேட்டு ஹேமலேகை மறுபடியும் தன் கணவனிடம் 
கேட்கிறாள் . 

“ ஸ்திரீகளுக்குப் பேகைமைக்குண முண்டென் 
பது உண்மைதான் . அவர்களுக்கு நல்ல ஆலோசனா 
சக்தி கிடையாது . அது காரணமாகப் பேதையான 
எனக்குப் போதம் உண்டுபண்ணுவது ஆலோசனை 
மிகுந்தவரான உங்களுடைய கடமையன்றோ? உங்க 
ளால் நல்லபோதம் உதித்தவளாகி இவ்விதம் சிந்தனை 
செய்வதை விட்டுவிட்டுச் சதா உங்களுடன் போகத்தில் 
இருந்துவிடுகிறேன் என்று சொல்லிப் பின்னும் சொல் 
லுகிறாள் . “ இராஜாவே ! சூக்ஷமமாக ஆலோசனை 
செய்திருக்கிற நீங்கள் சுக துக்கங்களிலிருந்து பிரியாப் 
பிரியங்கள் உண்டாகின்றன வென்று தீர்மானித்தீர் 
கள் . ஆனால் ஒரு விஷயந்தானே காலதேசங்களினால் 
பேதத்தை அடைந்து சுகத்தையும் துக்கத்தையும் 
உண்டு பண்ணுகிறதே ! இவ்வி தமிருக்க , உங்கள் தீர் 
மானத்திற்கு முடிவு எங்கே ? அக்னியானது கால 
பேதத்தினால் வெவ்வேறு பலன்களைக் கொடுக்கிறது . 
அக்னியின் பலனானது தேச பேதத்தினாலும் சொரூப 
பேதத்தினாலும் மாறுபடுகிறது . சீதகாலத்தில் அக்னி 
யானது பிரியமானதா 

யிருக்க , அஃது உஷ்ண 
காலத்தில் அப்பிரியமாகவும் இருக்கிறது . சீதோஷ்ண 
தேச பேதங்களினாலும் வன்னியானஎது 

பிரியாப் 
பிரியமாகிறது . சீதள 

ஜீவர்களுக்கு 
அக்னி பிரியமாகவும் அஃதல்லாதவர்களுக்கு அப் 
பிரியமாகவும் இருக்கிறது . அக்னியினது அளவின் 
தாரதம்மியத்தினாலும் பிரியாப்பிரிய முண்டாகின்றன . 


சுபாவமான 


28 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
இவ்விதமாகவே சீகளம் , கனம் , பத்தினி, புத்திரன் , 
நாடு , நகர் 

முகவிபவைானைப் பற்றியும் : சொல்ல 
லாம் . 

இவைகளெல்லாம் சுகம் மாத்திரப் பொருந்தி 
னவை அல்ல என்று சொல்வதுடன் துக்க சொரூபங்க 
ளானவை என்றும் தீர்மானம் செய்யலாம் . 

மகாராஜ 
னான முக்தாசூடன் ; பத்தினி, புத்திரர் , தனம் முதலிய 
வைகளுடன் சூழப்பட்டிருந்தாலும், என் தினமும் விய 
சன முடையவராக இருக்கின்றார் ? இவைகளில்லாம 
லிருந்தும் வேறு சிலர் வியசனப்படுகிற தில்லையே ! 
சுகத்தை விரும்புகிறவர்களுக்கான போக சாதனங் 
களோ உலகத்தில் அளவில்லாம லிருக்கின்றன. சுகம் 
உண்டாகும் பொருட்டு ஒருவனாலேயும் அந்தமான 
போகசாதனங்களும் அடையக் கூடியவையல்ல . அது 
சாத்தியமாகாது . ஸமஸ் கபோக சாகனங்களையும் ஒரு 
வன் அடையாமலிருந்தாலும் அவனுக்கு ஒருவேளை 
யாவது சிறிது சுக : உண்டாகக் கூடாகோவென்று 
கேட்பீர்களானால் அதற்குச் சமாகானம் சொல்கிறேன் . 
அவ்விதமான சுகம் துக்கத்துடன் மிசிரமானபடியினால் 
அதனைச் சுகமென்றே சொல்லுதல் கூடாது .. 

பாகியமென்றும் ஆந்தசமென்றும் இரண்டு 
விதப்படும் . பாகியமானது தாதுக்களின் தோஷத் 
தால் சரீரத்தி லுண்டாகப் பட்டது . ஆந்தரமானது 
வாஞ்சையிலிருந்து முண்டாகி மனதைப் பற்றி நிற் 

இவ்விரண்டனுள் மனதைப் பற்றினது துக்க 
பீஜமான படியால் மகத்தானது . அப்படிப்பட்ட 
ஆந்தர துக்கத்தினால் இவ்வுலக முழுதும் விழுங்கப் 
பட்டிருக்கிறது . துக்கமென்ற விருக்ஷத்திற்கு வா 

வாஞ்சை 
யென்பது தான் திடசக்தி யுடைய பீஜம் . இந்திரன் 
முதலான தேவர்களும் இந்த 

இந்த வாஞ்சையின் 


துக்க 


மானது 


பது . 


ஏவ 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

29 
லாளித் தொழிலை யடைந்து இரவும் பகலும் காரியங் 
களைச் செய்து வருகிறார்கள் . வாஞ்சையானது சிறி 
தேனும் மீந்திருக்கிற வேளையில் உண்டாகப்பட்ட சுக 
மானது சுகமன்று . ஏ இராஜ குமாரரே ! அதனைத் 
துக்கமென்றே அறிய வேண்டும் . ஏனென்றால் , அப் 
படித் துக்க மிசிரமான சுகம் துக்கமே சொரூபமாயிருக் 
கும் கிருமிகளிடத்திலும் இருக்கிறது . இதனைக் காட்டி 
லும் மனிதனுக் குண்டாகுஞ் சுகம் சிரேஷ்ட மென்று 
சொல்வீர்களோ ? ஆனால் மனிதனுக் குண்டாகும் 
சுகத்தைப் பார்க்கக் கீடம் கிருமிகள் முதலியவற்றிற்கு 
உண்டாகும் சுகந்தான் சிரேஷ்டமானது . ஏனென்றால் 
அவற்றிற்கு உண்டாகும் சுகத்தில் வாஞ்சையென் 
பது அதிகமாகக் கலக்கவில்லை. மனிதன் விஷயத்திலோ 
என்றால் அநேக கோடி வாஞ்சைகளின் மத்தியில் 
அற்பசுக முண்டாகிறது . அதைச் சுகமென்று சொல்லு 
வது கூடாது . சுகமென்று அதனைச் சொல்லக்கூடு 
மானால் யாரைத்தான் சுகியென்று சொல்வது கூடாது ? 
தேகமுழுதும் தீயினால் தகிக்கப்பட்டவனுக்கு அற்ப 
ஒரு 

சந்தன நீர்த்துளியினால் அவன் தேகம் 
குளிர்ச்சியை அடையுமானால் அவனுக்கும் சுகமுண் 
டென்று மொழியக்கூடும் . 

நரர்கள் தங்கள் பிரியமுள்ள மனைவிகளுடைய 
ஆலிங்கனத்தினால் சுகத்தை யடைகிறார்கள் . ஆனால் அங் 
கங்களைப் பலமாகத் தழுவிக்கொண்டால் அவர்களுக் 
குத் துக்கமுண்டாகிறது . இரதியின் ஆவேசத்தின் 
பிறகு அவர்களுக்குச் சுமை தூக்கிவந்த எருதுகள் 
போலத் தேகம் தளர்ச்சியை யடைகிறது . இப்படிப் 
பட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன சௌக்கியத்தைக் 
கண்டீர்கள் ? ஏ நாதா ! சொல்லவேண்டும் . பிரியையின் 


மான 


30 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சேர்க்கையினால் நாடிகளின் கிளர்ச்சி எதுவாக பாது 
சுகம் உதிக்கின்றதோ அது சுவானங் ( காய் ) களிடத்தி 
லும் காணப்பட வில்லையா ? 

ஆனால் தாங்கள் , எனக்கு உன் சௌந்தரியத்தைப் 
பார்த்துக்கொண்டிருப்பதனால் சுகம் அதிகமாகின்ற 
கென்று சொல்வீர்களானால் , அப்படிப்பட்ட சௌந் 
கரிய திருஷ்டியானது சொப்பனஸ்திரீ சங்கமம் போலக் 
கேவலம் அபியானத்தினால்உண்டான தன்றி வேறில்லை 
முன்னொரு காலத்தில் மன்மதனிலும் அதிக சுந்தா 
முடைபவனான ஒரு இராஜகுமாரன் மிகவும் மனோ 
ஹாரிணியும் ரூபவதியுமான ஒரு மங்கையைப் பத்தினி 
யாக அடைந்திருந்தனன் . தன் பத்தினியி னிடத்து 
அந்த இராஜகுமாரன் அத்தியந்தம் அநுராகத்துட 
னிருந்தான் . அவளோ இராஜகுமாரனுடைய பிருத்தி 
யனான வேறொருவனிடத்துப் பிரியமுள்ளவளாகி அந் 
தப் பிருத்தியனுடன் சேர்ந்து யுக்தியினால் இராஜ 
குமாரனை வஞ்சனை செய்து கொண்டு வந்தனள் . பிருத் 
தியனோ அவளுடைய கணவனான இராஜகுமாரனுக்கு 
மயக்கம் உண்டாகும் படி. 

தாராளமாக மதுவைப் 
பானம் செய்வித்து மகத்தினால் மயங்கிய அவனிடத்துக் 
குரூபியான ஒரு காசியை அனுப்பிவைத்து விட்டு அவ் 
வரசனது பத்தினியைத் தான் அநுபவித்துவந்தான் . 
மதாந்தகனான இராஜகுமாரன் தினமும் சேடியினிடத் 
துச் சென்றவகை இருந்தும் உலோக சுக்கரியான இப் 
படிப்பட்ட பிராணப் பிரியையினை நான் தினமும் அடை 
கிறேன் ; நானே தன்யன் ; எனக்கு நிகரான பாக்கிய 
வான் எவனொருவனிருக்கிறான் என்று பலவாறாகச் சிந் 
தித்துக்கொண்டிருந்தனன் . இவ்விதம் வெகுநாளாக 
நடந்துகொண்டிருக்கும் பொழுது தெய்வச்செயலாக 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


31 


ஒரு தினம் : பிருத்தியன் பானத்தை வைத்துவிட்டு ஒரு 
அவசரமான வேலைக்குச் சென்றுவிட்டான் . அன்றைய 
தினம் இராஜகுமாரன் பானத்தை அதிகமாகக் குடிக்க 
வில்லை . அக்காரணத்தினால் இராஜகுமாரன் சீக்கிரம் 
இரதியில் ஆசையுள்ளவனாக , இந்திரனுடைய சசீகிருகம் 
போல விளங்குவதும் ஸகல போக ஸாகனங்களடங்கிய 
தும் மனோரம்மிய மானதுமாகிய தன் சயன கிருகத் 
திற்குச் சென்று உத்தம ஸ்தானத்தில் சயனித்திருக் 
கும் சேடியைக் காம வேகத்தினால் பரவசனாயிருந்த 
தால் மிகுந்த ஹர்ஷத்துடன் அநுபவித்தனன் . இரதி 
யின் முடிவில் அவள் அவலக்ஷணமான சேடியென் 
றறிந்து உள்ளத்தில் சந்தேகமும் குரோதமு முடைய 
வனாகி இஃதென்ன என்று சிந்தித்து , என் பிரிபையான 
வள் எங்கேயென்று அந்தச் சேடியினிடத்து வினவி 
னான் . இவ்விதம் வினவப்பட்ட சேடியானவள் இராஜ 
குமாரன் மயக்கம் தெளிந்திருப்பதைப் பார்த்து மிகப் 
பயந்து ஒன்றும் சொல்லாமல் வெட்கத்துடன் நின்ற 
னள் . தான் வஞ்சிக்கப்பட்டிருப்பதாக இராஜகுமாரன் 
எண்ணித் தன் இடது கரத்தினால் சேடியின் கூந்தலை 
வெகு கோபத்துடன் பிடித்துக்கொண்டு தன் வலது 
கரத்தினால் வாளையுருவிப் பற்றி அவளை நடந்தபடி 
சொல் என்று உறுக்கிக் கேட்டு , சொல்லாமலிருந்தால் 
க்ஷணநேரமாவது உன்னை உயிருடன் வைத்திருக்க 
மாட்டேனென்று அதட்டினன் . இந்த வாக்கியத்தை 
அவள் கேட்டுத் தன் உயிரைத் தப்புவித்துக்கொள்ளும் 
பொருட்டு ஆதிமுதற் கொண்டு நடந்த சங்கதிகளெல்லா 
வற்றையுஞ் சொல்லிப் பிருத்தியனுடன் அவன் பத் 
தினி யிருக்கு மிடக்கையுங் காண்பிக்காள் . கரையின் 
மீது ஒரு பக்கத்தில் கறுக்கமேனியும் சிவந்த கண் 


32 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


களும் , மலின தேகமும் நிந்திதமான முகமுமுடைய 
பிருத்தியன் பிரியத்துடன் கன் எல்லா அங்கங்களினா 
லும் இரதிசிரமம் . அடைந்தவளைத் தழுவிக்கொண்டு 
அவள் முகத்தில் தன் வதனத்தை வைத்துப் பலமாகக் 
கட்டிப் பிடித்து அவளுடைய தொடையைக் கையினாற் 
பற்றிக்கொண்டு ரோகிணியும் இராகுவும் கூடியிருப் 
பதுபோல இருப்பதை இராஜகுமாரன் கண்டு மிகவும் 
மதிமயக்க மடைந்தோனாகப் பிறகு தைரியங்கொண்டு 
“ சீ ! நான் என்ன மனுஷியன்; நான் மத்தியபானத் 
தினால் மிகவும் மோகத்தை யடைந்து அநாரியனாகி 
விட்டேன் ; ஸ்திரீகளிடத்து எவர்கள் மிதமீறிப் பிரீதி 
வைக்கிறார்களோ அவர்கள் நிந்திக்கத்தக்க புருஷ 
அதமர்களேயாவர் . ஒரு விருக்ஷத்தினிடத்தில் பறவை 
கள் நிலைத்திராமை போல ஸ்திரீகள் ஒருவனிடத்தும் 
நிலைத்திரார்கள் . எருமைக் கடாவைப்போல முட்டா 
ளான என்னை என்னவென்று சொல்லலாம் . வெகு 
இவளை என் 

பிராணனிலும் அதிகமாக 
வன்றோ எண்ணியிருந்தேன் . விடர்களிடத்து வேசி 
யானவள் போல ஸ்திரீ ஒருவனிடத்தும் நிலைத்திராள் . 
எவனொருவன் ஸ்திரீகளிடத்துத் தன் மனதைக் கொடுத் 
திருக்கிறானோ அவன் காட்டுக்கழுதையேயாவன் . சரத் 
காலத்து வானத்தின் நிலைமைபோல ஸ்திரீகளின் நிலை 
க்ஷணப்பொழுதுள்ளதும் 

சஞ்சல 
மான துமாக இருக்கிறது . இக்காள் வரையில் ஸ்திரீ 
சுபாவம் இவ்விதமென்று எனக்குத் தெரியவில்லை . 
எல்லாவிதத்திலும்: அநுராகத்துடனிருக்கும். என்னை 
விட்டுவிட்டுப் பிருத்தியனிடம் சென்றாளே . அன்னிய 
விடர்கள் நடுவில் படியானவள் பக்தி அபிநயிப்பது 
போல அன்னியனிடத்துக் கூடமாகப் பிரீதிவைத்து 


காலமாக 


யானது 


அதிக 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


33 


என்னிடம் வஞ்சனை பாக அநுராகம் காண்பித்து 
நடித்தாளன்றோ ? மத்திய பானத்தினால் மதிமயங்கி 
இந்தச் சங்கதி ஒன்றும் அறியாமல் நிழல் போல என் 
னைத் தொடர்கிறாளென்று நம்பி என் மதியிழந்து விட்ட 
டேனே ! நான் விரும்பாத சேடியுடன் கூடச் சங்கமம் 
செய்து வஞ்சிக்கப்பட்டவ னானேன் . உலகத்தில் 
என்னைவிட மூட சிரோமணி யார்தானிருக்கிறார்கள் ? 
அவளிடத்து மனமிழந்ததனாலன்றோ என்னையவளிவ்வி 
தம் வஞ்சனை செய்தனள் . அகோ ! இந்தப் பிருத்திய 
பாவியோ எல்லா அங்கங்களிலும் விரூபமானவன் . 
மற்றெல்லோரையும் விட இவனிடம் என்ன சௌந்தரி 
யத்தைக்கண்டாள் . எல்லோரையும் வசியம் செய்யக் 
கூடிய சௌந்தரியம் பொருந்தியவனும் அவளிடத்து 
எப்பொழுதும் அன்பு பாராட்டுபவனுமாகிய என்னை 
விட்டு இந்தப் பிருத்தியனையன்றோ சேர்ந்தனள் 
என்று இவ்விதம் பலவாறாகப் பிரலாபித்து விரக்தி 
யுடையவனாகி ஸர்வ ஸங்கபரித்தியாகம் செய்து வனத் 
திற்குச் சென்றான் , 

ஆகையினால் ஏ இராஜகுமாரா ! சௌந்தரியம் என் 
பது . 

சத்தின் கற்பனை . நீங்கள் என்னிடம் அதிக 
சௌந்தரியத்தைக் கண்டவராக இரதியை அடைகிறது 
போல விரூபிகளான ஸ்திரீக ளிடத்திலும் புருடர்கள் 
இன்னும் அதிக பிரியத்துடன் இரதியை யடைகிறார் 
கள் . இதற்குக் காரணம்: இன்னதென்று சொல்லு 
கிறேன் . 

பிரியரே ! மிகவும் சிரத்தையுடன் 
கேளுங்கள் . மனிதன் தனக்கு அன்னியமாக வெளியிற் 
கண்ட ஸ்திரீயோ அங்கேயே இருக்கிறாள் . அங்கு 
அவளைப் பார்த்தவுடன் அவளுடைய பிரதிபிம்ப கற் 
பனரூபமான ஒரு ரூபம் அவன் சித்தத்தில் உதிக்கின் 

3 


என் 


34 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


றது . அந்தக்கற்பனா ரூபத்தின் சௌந்தரியத்தை மன 
கினால் அடிக்கடி அநுசந்தானஞ் செய்வதனால் அந்த 
ரூபத்திற்கு எதுவிஷயமோ அதனிடத்து வாஞ்சை 
உண்டாகிறது . எவனுடைய இந்திரியமானது 
னத்தை யடைகிறதோ அவன் இதரவாஞ்சைகளை 
விட்டு இரதியை அடைகிறான் , இந்திரியமானது சலி 
யாதவனுக்கு அதிசுந்தரியானவளைப் பார்த்தாலும் 
இரதி யுண்டாகிறதில்லை . இதற்கு மூலகாரணம் சௌந் 
தரியத்தை அடிக்கடி அநுசந்தானஞ் செய்வது தான் . 

இந்த அநுசந்தானம் இல்லாமையாற்றான் பாலர்க 
ளுக்கும் யோகிகளுக்கும் இந்திரிய க்ஷோபம் உண்டாவ 
தில்லை . ஆகையினால் யார் யார் எந்தெந்த ஸ்திரீயி 
னிடத்து இரதியை உடையவராகிறார்களோ அவரவர் 
அந்தந்த ஸ்திரீ அழகு பொருந்தினவளானாலும் சரி 
விரூபியானாலும் சரி அவளிடத்துச் சௌந்தரியத்தை 
முன்னதாகக் கற்பித்துக் கொள்ளுகிறார்கள் . மிகவும் 
விரூபமான மேனியை யுடைய ஸ்திரீகளும் புத் 
திரவதிகளா யிருப்பதிலிருந்தும். யுவாக்களுடன் சேர் 
கிறார்களென்று நாம் யூகிக்கக் கூடியதாயிருப்பதே 
யிதற்குத் திருஷ்டாந்தமாம் . விரூபிகளான ஸ்திரீக 
ளிடத்துச் சௌந்தரியம் எப்படி உண்டாகலாமென் 
றும் அஃதில்லாதிருக்குப் பொழுது அவர்களிடத்து 
இரதிதான் எப்படி உண்டாகக் கூடுமென்றும் கேட் 
பீர்களானால் , மதியிழந்த காமிகளான மானிடர்க 
ளுடைய கிருத்தியங்களை நான் என்னவென்று சொல் 
வேன் ! அகோ ஆச்சரியப் ! ஸர்வத்தையும் விட ஜகன 
( தொடையினுட் பக்க ) த்திலிருக்கும் அங்கத்திலன்றோ 
அதிக சவுந்தரியத்தைக் காண்கிறார்கள் . மல மூத்திரங்க 
ளினால் தூஷிக்கப்பட்ட அங்கத்தினிடத்துச் சவுந்தரியம் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

35 
இருக்கிறது என்று எண்ணுகிறவர்கள் எதனிடடந்தான் 
சவுந்தரியத்தைக் காண மாட்டார்கள் . ஆகையினால் 
இராஜபுத்திரரே ! கேளுங்கள் . சவுந்தரியமென்பது 
அபிமானமின்றி ஒருகாலும் சிறிதுகூடச் சுகத்திற்கு 
ஏதுவாக மாட்டாது . காரம் தித்திப்பு முதலிய குணங் 
கள் வஸ்துக்களில் சுபாவமாக இருப்பதுபோலத் தேகத் 
தினிடத்தும் சவுந்தரியம் சுபாவமா யிருக்கிறதென்று 
சொல்வோமானால் பாலர்களிடத்தில் 

என் 
தோன்றவில்லை ? ஆகையினால் சவுந்தரியமென்பது மனோ 
கற்பிதமேயாம் ! 

ஒரொரு தேசங்களில் ஒற்றைக் காலுடையவர் , 
ஒற்றைக் கண்ணுடையவர் , காது நீண்டவர் , குதிரை 
முகமுடையவர் , நீண்டபற்கள் பெற்றவர் , மூக்கில்லாத 
வர் , நீண்ட மூக்குடையவர் , மேலெங்கும் உரோம 
முடையவர், உரோமமில்லாதவர் , செம்பட்டை மயி 
ருடையவர் , நரைமயிருடையவர் , வழுக்கைத் தலையர் , 
பருத்த மயிருடையவர் , தவிட்டு நிறமானவர் , காக்கை 
நிறத்தோர் , மஞ்சள் நிறத்தோர் , சிவப்பு நிறமுடைய 
வர்களிருக்கிறார்களன்றோ? இப்படி அநேகவிதமாயிருக் 
கும் நார்கள் தங்கள் தங்கள் ஜாதி ஸ்திரீகளுடன் உங் 
களைப்போல இரதியை அடைவதில்லையா ? சொல்லுங் 
கள் . சுகசாதானம் என்று எது ஸ்திரீயின் தேகத்தில் 
இருக்கின்றதோ அதனிடத்து அறிவுடையவர்கள் 
முதற்கொண்டு எல்லோரும் மோகத்தை அடைகிறார் 
கள் . இதே விதமாகவே புருஷர்களுடைய அங்கமும் 
ஸ்திரீகளுக்கு அத்தியந்தஸுந்தரமாகப் புலப்படுகிறது . 
ஏ இராஜ புத்திரரே ! இவற்றினுடைய யதார்த்த ஸ்திதி 
யை வெகு சூக்ஷம புத்தியினால் ஆராய்ந்து பாருங்கள் . 

மாமிசத்தினால் பூசப்பட்டதும் , உதிரம் நிறைந்த 


36 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


தும் , நாடிகளினால் கட்டப்பட்டதும் , தோலினால் மூடப் 
பட்டதும் , அஸ்திக் கூடானதும் , மயிர் முளைத்திருப் 
பதும் , பித்தகபங்களுடன் கூடியதும் , 

, 

மல மூத்தி 
ரங்களின் பெட்டியானதும் , சுக்கில சோணிதங்களி 
லிருந்துண்டாகியதும் , மூத்திரத் துவாரத்திலிருந்து 
ஜனித்ததுமான வஸ்துவினை அகோ பிரியமென்று 
ஜனங்கள் சொல்லுகிறார்களே ! எவர்கள் இவ்விதம் 
பீபத்ஸமான வஸ்துவினிடத்து இரதியை வாஞ்சிக்கி 
றார்களோ அவர்கள் அமேத்தியத்தில் உற்பத்தியாகும் 
கிருமிகளிலும் எப்படி மேன்மை யுடையோ ராவர் ? 
சொல்லுங்கள் . 

ஏ இராஜ புத்திரரே ! என்னுடைய இந்தச் சரீர 
மானது உங்களுக்கு மிகப்பிரியமாக இருக்கிறதன்றோ? 
உங்களுடைய விவேகத்தினால் இச்சரீரத்தின்கணிருக் 
கும் ஒவ்வொரு தாதுவையும் பிரித்துப்பிரித்துப்பாவனை 
செய்து பாருங்கள் . இவ்விதமாகவே போஜன ஸாதனங் 
அறுசுவைகளடங்கிய 

பதார்த்தங்களிலும் 
ஆலோசனை செய்து அவற்றினுடைய பரிணாம சுபாவத் 
தையும் சூக்ஷ்மபுத்தியினால் பாவனை செய்யுங்கள் . 
பக்ஷிக்கப்பட்டவை யெல்லாம் பரிணாமத்தினால் அமேத் 
தியமாகி விடுகின்றன என்று சந்தேகமற எல்லோராலே 
யும் அநுபவ சகிதமாகக் காணப்படுகிறது . இத்தகைய 
ஸ்திதியையுடைத்தா யிருக்கிற உலகத்தில் நாம் எத 
னைப் பிரியமென்றும் எதனை அப்பிரியமென்றும் சொல் 
லலாம் " என்றாள் . 

இவ்விதமாக ஹேமலேகை சொன்ன வசனங்க 
ளைக்கேட்டு ஹேமசூடன் போகவிஷயங்களில் வைராக் 
கிய முண்டானவனாகி அவள் மொழிந்த வாக்குகளில் 
மிக வியப்புற்றவனானான் . ஹேமலேகையினால் சொல் 


களான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


37 


லப்பட்ட விஷயங்களை அவன் மறுபடியும் தன் புத்தியி 
னால் ஆலோசனை செய்து போகங்களில் ஆசையற்றவனா 
கிப் பரமமான வைராக்கியத்தை அடைந்தனன் . பிறகு 
தன் பிரியையை அடுத்து அவளிடத்திருந்து படிப்படி 
யாகத் தத்பத நிலையைக் கிரகித்துக் கேவலையும் சித் 
ரூபியும் ஆத்மரூபிணியுமான திரிபுரையின் உணர்ச்சியி 
னால் முத்திபதமடைந்து அகிலமும் தானே யென்ற 
திருஷ்டியுடன் ஜீவன் முக்தனாக விளங்கினான் . 

பிறகு மணிசூடன் தன் தமயனிடத்திருந்தும் , முக் 
தாசூடனான அரசன் தன் புத்திரனிடத்திருந்தும் , முக் 
தாசூடன் மனைவி தன் மருமகளிடத்திருந்தும் ஞானத் 
தைப் பெற்றார்கள் . அந்நகரில் மந்திரிகளும் நகரவாசி 
களும் ஞானவான்களாயினர் . அங்கு ஒருவரேனும் 
அவித்துவானாக இருக்கவில்லை. ஸத்திய லோகத்திற்கு 
நிகராக அந்தப் பெரிய பட்டணமானது ஸம்சார வாச 
னைகள் சாந்தியான தாய் உலகத்தில் மேன்மை பொருந் 
தியிருந்தது . 

அவ்வூரில் கூண்டில் வைத்திருக்கும் 
கிளிப்பிள்ளைகள் கூட அடியில் வருமாறு பாடிக்கொண் 
டிருந்தன . 

அறுசீர் விருத்தம் . 
சத்துரு வாமான் மாவைச் சேத்திய நீக்கிப் பாரீர் 
சித்தலாற் சேத்ய மில்லை திகழ்பளிங் குருவம் போலச் 
சித்ததே சேத்ய மாகுஞ் சித்துநான் றானே யெல்லாஞ் 
சித்தினால் விளங்க லாலே சித்தொளி சுதந்தி ரந்தான் . 

கொச்சகக்கலிப்பா . 
ஆதலினாற் சகத்தோரே யகிலத்தைத் தான் விளக்கி 
யீதெவைக்கு மாதார மென முதலாந் தேவிதனைச் 
சேதமதி மயக்கொழித்துச் சின்மாத்ர திட்டியுடன் 
போதமுறு பத்தியினாற் போற்றிடுவீ ரெந்நாளும் . 


38 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வாமதேவர் முதலான ரிஷிகள் ஒரு சமயத்தில் 
கிளிப்பிள்ளைகளின் இவ்வித மோக்ஷோதயகரமான 
வாக்கியங்களைக் கேட்டும் பக்ஷிகள் கூட வித்தியா வச 
னங்களை மொழிந்து கொண்டிருந்ததனால் அந்தகரம் 
வித்தியாநகரமென விளங்கட்டுமென்று பெயரிட்டார் 
கள் . அந்தப்பெயரானது இன்றைக்கும் விளங்கிக் 
கொண்டு வருகிறது . 

ஆகையினால் ஏ இராமா ! சகல சுபங்களின் உத 
யத்திற்கும் ஸத்துக்களுடைய ஸங்கமானது மூலகாரண 
மென்றறி . ஹேமலேகையின் ஸங்கத்தினால் எல்லோ 
ரும் ஞானவான்களாக விளங்கினர் . 
சிற்கு ஸத்துக்களுடைய ஸங்கந்தான் பரமமாயிருக் 
கிற மூலமென்று ஏ இராமா ! நீ தெரிந்து கொள்வாய் . 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் ஞானகாண்டம் 
ஸத்ஸங்கபல மென்னும் நான்காவதத்தியாயம் 

முற்றிற்று . 


ஆதலால் சிரேய 


அத்தியாயம் - 5 


அத்திரியின் புத்திரசால் இவ்விதம் சொல்லப் 

பட்ட ஸத்ஸங்கமாகாத்மியத்தைக்கேட்டு ஜம் 
தக்கினி குமாரனான இராமன் (மன மகிழ்ச்சியுடன் பின் 
னும் வினவத் தொடங்கினான் : -- ‘ ஸத்ஸங்கமானது 
சுபங்களுக்கு மூலகாரணமென்று தாங்கள் சொன்னது 
உண்மைதான் . அதனை ஓர் உபாக்கியானத்தினால் பிரத் 
யக்ஷமாகவும் நிரூபணம் செய்திருக்கிறீர்கள் . எவன் 
எவ்விதமான ஸங்கத்தைச் சார்கிறானோ அதற் கநுச 
ரித்த பலனையும் அவன் அடைகின்றான் . ஹேமலேகை 
ஸ்திரீயாக இருந்தபோதிலும் அவளுடைய சேர்க்கை 
யனால் எல்லாரும் மகத்தான பலனைப் பெற்றார்கள் . 
ஹேமசூடன் அவளால் இவ்விதம் போதிதன் ( போ 
தனை செய்யப்பட்டவன் ) ஆயினன் என்பதை மறுபடி 
யும் கேட்க விரும்புகிறேன் . தயாநிதியே! விஸ்லதார 
மாகச் சொல்லவேண்டும் " என்று இராமன் கேட்க , 
தத்தாத்திரேயர் அவனை நோக்கி “ மிகவும் பரிசுத்தமான 
அக்கதையினைச் சொல்லுகிறேன் கேள் என்று கூறிச் 
சொல்லுகிறார் . 

இந்தப்படி ஹேமலேகையினுடைய வாக்கியங் 
களைக் கேட்டு விஷயங்களில் விரஸமடைந்து அவற் 
றில் போதும் என்ற எண்ணம் உதித்தவனாகத் துக் 
கிதனாக இருந்தனன் . வெகுகாலப் பழக்கமான விஷய 
வாசனை களுக் குட்பட்டவனாக இருந்ததால் 
கிரத்தில் அவற்றைத் தியாகம் செய்யவாவது எடுத் 


40 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


துக் கொள்ளவாவது அவனுக்குத் துணிவுண்டாக 
வில்லை . அவன் தனக்கு அதிக வெட்கமாயிருந்தபடியி 
னால் தன் பிரியையினிடம் ஒன்றுமே சொல்லாமலிரு 

லிருந் 
தான் ; சிந்தாகுலனாக இவ்விதஞ் சிலநாள் சென்ற 
போது தனக்கு ஆஸக்தியுள்ள விஷயங்களிடமாகத் 
தன் பிரியை சொன்ன தோஷங்களை நினைவுற்றும் வா 
சனை வசத்தினால் தன்னையே இகழ்ந்துகொண்டும் விஷ 
யங்களைப் புசித்தனன் ; வாசனைகளின் வேகத்தினால் 
அவற்றிற்காளாகி விஷயங்களிடத்துச் செல்லுகின்றான் . 
பிறகு அவன் தன் பிரியை சொன்ன விஷய தோஷங் 
களை நினைத்துச் சோகத்தினால் சித்தம் சலிக்கப்பட்டு விய 
சனப்படுகின்றான் . இப்படி அவன் சித்தமானது 2 வச 
லாடிக் கொண்டிருந்தது . புசிக்கத்தக்க ஸாதனங்கள் ,, 
வஸ்திரம் , பூஷணம் , வனிதை , வாகனம் , மித்திரர்கள் , 
பிரியர்கள் இவற்றுள் யாதொன்றும் அவனுக்குச் சுக 

இருக்கவில்லை; கோஷதிருஷ்டி யிருந்தபடி 
யால் விஷயங்களைப் புசிக்கவும் துணிவுண்டாகவில்லை . 
இவ்விதம் சோக வசத்தினால் நிறமாறிய கண்களையும் 
முகத்தையு முடைய இராஜகுமாரனை ஹேமலேகை 
பார்த்து ஒரு தினம் அவன் சமீபத்திற் சென்று கேட் 
கின்றாள் : “ ஏ நாதா ! நீங்கள் ஏன் முன்போல மிகக் 
களிப்புடன் இருக்கவில்லை ? விபசனப்படுகிறதாகக் காண் 
கிறேனே ; உங்களுடைய இந்த ஸ்திதிக்குக் காரண 
மென்ன ? 

ஒரு 

வேளை கூட உங்கள் சரீரமானது வியாதி 
களினால் பீடிக்கப்பட்டதில்லையே ? போகங்களினால் 
ரோகபய முண்டாகுமென்று வைத்தியர்கள் சொல் 
வார்கள் . திரிதோஷங்கள் அடங்கிய தேகத்தில் தோஷங் 
களின் வைஷம்மியம் ஏற்படுவதனால் ஸமஸ்த தேகங் 
களிலும் வியாதிகளுண்டடாவது சாதாரணம் . ரோக 


கரமாக 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


41 


நிவிர்த்திக்காக முயற்சி செய்யப்படுகிறதே யன்றித் 
தோஷ வைஷம் மிபத்தை எவரும் குறிப்பிடுகிறதில்லை . 
ஆகார பேதங்களாலும் , வஸ்திர பேதங்களாலும் , 
அதிக ஸம்பாஷணைகளாலும் , சீதோஷ்ன ஸ்பரிசங்க 
ளாலும் , கால தேச பேதங்களாலும் , சரீர உழைப்பி 
னாலும் திரிதோஷங்கள் நிலைகுலைகின்றன . இவ்விதம் 
பற்பல காரணங்களினால் வைஷம்மியமே ஏற்படுகிற 
படியால் , உலகத்தார் இதனை இலக்ஷியம் பண்ணாம 
லிருக்கின்றார்கள் . இது காரணமாகத் தான் சாஸ்திரத் 
தில் ரோகத்திற்கு மட்டும் சிகிச்சை சொல்லப்பட்டிருக் 
கிறது . வைஷம்மியத்தின் உற்பத்தி காரணத்திற்கு 
ஒருவராவது ஒரு சாஸ்திரத்திலும் சிகிச்சை ஏற்படுத்த 
வில்லை . என் பிரியரே ! உங்களுக்கு இந்தச் சோகம் 
யாது காரணமாக உண்டாயிருக்கிறது ; சொல்லுங்கள் " 
என்று மொழிந்தனள் . 

ஹேமலேகை இவ்விதம் மொழிந்ததைக் கேட்டு 
இராஜகுமாரன் சொல்லுகின்றான் : “ பிரியையே! என் 
சோகத்தின் காரணத்தைச் சொல்லுகிறேன் கேட் 
பாய் ; முன் எனக்குச் சுகமாகப் புலப்பட்டவைகளெல் 
லாம் உன் மொழிகளைக் கேட்ட பிறகு இப்பொழுது 
வேறுவிதமாகி விட்டன . சுகத்தை விருத்திசெய்யக் 
கூடியதாக ஒரு விஷயத்தையும், நான் காணவில்லை. 
வதைக்கப்படப் போகிறவனுக்கு அரசனால் அளிக்கப் 
பட்ட போஜ்யங்கள் சுகத்தை எப்படிக்கொடாவோ 
அப்படி விஷயங்கள் எனக்குச் சுகத்தைத் தரவில்லை . 
ஆனாலும் : விஷயங்களைத் தியாகம் செய்ய எனக்கு வல் 
லமை யில்லாதபடியால் , இராஜகாரியத்திற்காகப் படர் 
களாலே பீடிக்கப்பட்ட மனிதனைப்போல வாசனா 
ஒகி ஸதா விஷபங்களை அ நபவிக்கின்றேன் . 


42 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இப்படி யிருக்கிறபடியால் நான் யாதொன்றைச் 
செய்தால் சுகம் பெறுவேனோ அதனை எனக்குச் சொல்ல 
வேண்டும் என் பிரியையே ! என்று கேட்டனன் . 
இவ்விதம் கேட்ட பொழுது ஹேமலேகை தனக்குள் 
சொல்லிக் கொண்டதாவது " என் வாக்கியத்தைக் 
கேட்டபிறகு இவருக்கு நல்ல வைராக்கியம் ஜனித் 
திருக்கிறது . இவ்விதம் முடிந்ததனால் இவரிடம் சிரேய 
சிற்கான வித்து இருக்கிறதென்று தெரியவருகிறது . 
கான் மொழிந்த அவ்வி தமான வாக்குகளைக் கேட்டும் 
எவர்கள் முத்திய ஸ்நிதியி லிருந்து கொஞ்சமேனும் 
மாறுபடாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு 
காலத்திலும் சிரேயஸ் உண்டாகலா மென்று எண்ணக் 

யாவராலே இருதய கமலவாசினியும் ஆத்ம 
தேவதையுமான திரிபரை அதிக காலம் ஆராதிக்கப் 
படுகிறாளோ அவர்களுக்குத்தான் இவ்விதமான வைராக் 
கியம் உதயமாகிறது . என இம் மா 

என இம் மாதிரியாகத் தன் 
மனதில் எண்ணிக்கொண்டு அதி விதூஷி ( அறிவாளி ) 
யான ஹேமலேகை தன் கணவனுக்குப் போதமுண் 
டாகும் பொருட்டுத் தன்னுடைய வித்வத்துவத்தை 
வெளியிடாமல் மறைந்துக்கொண்டு வேறு ஒரு வித 
மான விருத்தாந்தம் போல் அடியில் வருமாறு சொல்ல 
ஆரம்பித்தனள் . ஏ இராஜ 

இராஜ குமாரா ! புராதனமான 
என்னுடைய கதையைச் சொல்லுகின்றேன் கேட்க 
வேண்டும் :-- 

முன்னொரு ( 2) காலத்தில் என் தாயானவள் ( 6 ) 


கூடாது . 


குறிப்பு : -- தத்து வார்த்தம் . ( a ) சிருஷ்டிக்கும் ஆதியில் . 
( 6 ) சொப்பிரகாசமான சுத்த அறிவு . தோழி = புத்தி . யாரோ 
இன்னவிடத்தில் உதித்தது என்று அறியப்படாது நிரூபிக் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


43 


யாரோ ஒரு தோழியை என்னுடன் விளையாட ( c ) 
எனக்குத் தந்தனள் ( a ) அத்தோழி சுபாவமாகவே 
சதியாக ( e) இருந்தாலும் அவளுக்கு யாரோ ஓர் அசதி 
யுடன் ( f ) சேர்க்கை ( 8 ) ஏற்பட்டது . விசித்திரமாக 
வும் ஆச்சரியமாகவும் சிருஷ்டனை செய்யச் சாமர்த்தி 
யம் பெற்ற அந்த அசதி வந்து கூடினதை என் தாயும் 
( h ) கவனிக்கவில்லை . என் தோழியும் அசத்தான 


கும்பொழுது இலிங்கதேச வடிவமாகப் புத்தியானது அநாதி 
யாக விருப்பதைத் தெரிவிக்கின்றது . 

( c ) சுகதுக்க அனுபவங்கள் புத்தித் துவாராவாதலால் , 
விளையாட்டிற்குத் தோழி அளிக்கப்பட்டாள் என்று கூறலா 
யிற்று . 

( a ) பிரளயத்தில் புத்தி இலீனமானபடியாலும் சிருஷ் 
டிக்கும்பொழுது கருமபரிபாகத்திற்குக் காரணமான புத்தி 
யானது முன் இல்லாததுபோல உதிக்கின்றதனாலும் தோழி 
யைத் தந்தனள் என்று கூறப்பட்டது . 

( e ) அந்தப் புத்தி ஸத்துவ குணத்தினாலும் பிரகாசத்தினா 
லும் சுபாவத்தினாலேயே ஸதி எனப்பட்டது . 

( f ) அசதி - அவித்தை . 

( g ) அசதியைச் சேர்ந்தது - கேவலமான ஆத்ம வடிவத்தை 
விட்டு அவித்தையின் காரியமான திருசியவடிவத்தை அடைந் 
தது என்பது . யாரோ ஒரு அசதி - யாரோ என்பது அநிர்வச 
னீய சுபாவத்தைக் காண்பிக்கின்றது . 

ஆகமபக்ஷத்தில் சித்தினிடம் ( அறிவினிடம் ) பரிச் 
சின்ன ஞானமே அஞ்ஞானம் , இந்த அஞ்ஞானந்தான் பந்த 
மென்று சொல்லப்படுகிறது . இதன்படி யாரோ ” என்ப 
தால் அஞ்ஞானத்தை , பரிச்சின்னம் செய்யக்கூடிய சக்தி 
பாகத் தெரிவிக்கின்றது . 
( b ) அந்த அவித்தை தாயான சுத்த சித்தினால் 

கவனிக் 
படவில்லை . 


44 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


நிலைமையை யுடைய 

அவளுடன் சேர்ந்தனள் ( i ) . 
பிராணனை விடப் பிரியமுள்ளவளாக இருந்ததனால் 
நான் என் தோழியின் வசமாகி ( j ) விட்டேன் . ஒரு 
வேளையிலும் அரை க்ஷணமாவது என் தோழியை விட் 
டுப் பிரிந்திருக்க ( k ) எனக்கு முடியவில்லை . அத் 
தோழியோ வென்றால் தன்னுடைய நிர்மல சுபாவத்தி 
னால் என்னை வசீகரணம் ( 1 ) செய்துகொண்டிருந்தனள் . 

வித்தைக்கும் அவித்தைக்கும் விரோதமிருப்பதால் , அவி 
த்தையின் காரியங்களை விஷயமாகக் கொண்ட புத்திக்குச் 
சுத்த அறிவு தோன்றாததால் . 

ஆகப் பக்ஷத்தில் - சுத்த சின்மாத்திர ஸ்பூர்த்தி தசை 
சக்தி தத்துவம் ; சித்தையும் ஜடத்தையும் இருவிதத்திலும் 
ஒற்றுமைப்படுத்தி இவையெல்லாம் நான் என்று உணர்வது 
சுத்த வித்தியா தத்துவம் ; பரிச்சின்ன சின்மாத்திரமான 
ஸ்பூர்த்தி தசை - அவித்தியா தத்துவம் ; பரிச்சின்னமான அறி 
விற்குச்சேத்தியம் ( அறியப்படுபொருள் ) விளங்குக் 

( தசை - 
புத்திதத்துவம் . 

ஆகையால் புத்திக்குச் சுத்த அறிவு விஷயமாகாததால் 
" தாயினால் கவனிக்கப்படவில்லை என்று சொல்லப்பட்டது . 

( i ) புத்தி திருசிய விஷயங்களில் நேரே பற்றுடைய 
தாகச் சென்றது . 

( j ) வசமாகிவிட்டேன் = ஒன்றுக் கொன்று தாதாத்மியம் 
ஏற்பட்டது. 

( k ) புத்தி யில்லாவிடில் புத்தி அவச்சின்ன ஜீவன் புத்திப் 
பிரதிவிம்ப ஜீவன் என்ற இரு பக்ஷத்திலும் ஜீவத்துவம் ஏற் 
படாது என்று அர்த்தம் . 

( 1 ) ஆகமபக்ஷத்தில் வேடர் குலத்தில் வளர்ந்த இராஜ 
குமாரனைப்போலத் தன் சுதந்திரம் மறைக்கப்பட்ட மகேசு 
வரனே ஜீவன் . அவனுக்குப் புத்தியின்றிப் பேதவிவகாரம் 
ஒருகாலும் நடவாது . அப்படி நிர்மல சுபாவமான புத்தி பரிச் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


45 


ஆகையினால் நான் அவளுடன் ஸதா ( ம ) கலந்திருந்த 
வளானேன் . 

என் தோழியானவள் விசித்திர சுபாவ 
முடையவளும் நடிபோல் இலீலை செய்பவளும் துஷ் 
டையுமான ( 0 ) அசதியுடன் கூடிப் பரோக்ஷ ( 0 ) 
விருத்தி யுடையவளாகிக் கூடமாக அசதியின் ( p ) புத் 
திரனோடு சேர்ந்திருந்தாள் . 

மதங்கொண்ட விழியனாகி மூடாத்மாவான அசதி 
( a ) புத்திரன் என் தோழியை என் ( 6 ) முன்னிலை 

புஜித்துக்கொண்டிருந்தான் . அவனால் 
ஆக்கிரமிக்கப்பட்டு ஸதா புஜிக்கப்பட்டவளாகி யிருக் 
தும் ஒருகாலத்திலும் என் தோழி என்னை விடாம 


யிலே 

ஸதா 


சின்னமாகவாவது பிரதி விம்பமாகவாவது 

தாதாத்மியம் 
அடைந்ததாகவாவது இருக்கும் ஜீவனைத் தன் வசப்படுத்திக் 
கொண்டது என்று அர்த்தம் . 

( m ) புத்தியுடன் ஜீவன் ஒன்றுபட் டிருந்ததைக் குறிக் 


கின்றது . 


( n ) துஷ்டையுமான அசதி யென்றது அவித்தையினால் 
சொரூப நாச முண்டாவதுபற்றி . 

(0 ) பரோக்ஷ விர்த்தி - சுவர்க்கம் முதலிய விஷயங்களி 
லுண்டாகும் விருப்பம் . 

( p ) புத்தியானது அவித்தையினால் காமியத்தில் விருப் 
பங்கொண்டு சத்விசாரத்திற்குப் பிரதிபந்தகமான மோகவிர்த் 
தியை அடைந்தது என்றர்த்தமாம் . 

( a ) அவித்தையின் புதல்வன் " மோகம் " என்னுமறி 
வின்மை . 

( b ) என் முன்னிலையில் - புத்தியானது சித்பிரகாசக்தி 
னால் எப்பொழுதும் விளங்குதல் . 

புத்தி மோகத்தை யடைந்திருக்குங் காலத்திலும் அவ் 
விதம் புத்தி விர்த்திகள் சித்பிரகாசத்தால் விளங்குவதால் . 


46 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பிருந்தபடியால் நானும் ( ) அவனாலே ஸ்பரிசிக்கப் 
பட்டவளானேன் . பிறகு அந்த மூடனுக்குச் சமான 
ரூப முடைய ஒரு ( d ) புத்திரன் என் கோழிக்குப் 
பிறந்தனன் . அவன் சீக்கிரத்தில் மிகச் சஞ்சல சுபாவ 
முடைய தருணனானான் . அப்புத்திரன் தன் பிதாவின் 
முடத் தன்மையும் பிதாமகியின் குணமும் பொருந்தி 
அநேக விசித்திரமாகச் சி 

சிருஷ்டிக்கச் சாமர்த்திய 
முடையவனாயினான் . மற்றுஞ்சூன்யை ( e ) என்ற பிதா 
மகியினாலும் மூடனென்னும் பிகாவினாலும் அஸ்திரன் 
என்னும் பெயருடைய இக்குமாரன் வளர்க்கப் பட் 

( c ) எக்காரணத்தினால் புத்தியின்றி ஜீவனுக்கு இருப்பு 
இல்லையோ அதனால் ஜீவனுக்கும் மோகத்தின் ஸ்பரிசம் ஏற் 
பட்டது என்று அர்த்தமாம் . 

புத்தியினால் பரிச்சின்னமான அல்லது புத்தியினிடத் 
துத் தாதாத்மியம் அடைந்ததான சித்திற்கு ( ஜீவனுக்கு ) மோக 
முண்டாயிற்று என்று கருத்து . 
( d ) புத்திக்கு மோகத்தினால் 

புத்திரன் 
அதுதான் அஸ்திரன் . ஆனால் மனதானது முன் 
னமே யிருந்தது . அதாவது வீரிய வடிவமாகப் பிதாவின் 
தேகத்தில் புத்திர னிருந்ததுபோல மனது முன் சூக்ஷ்ம 
வடிவமாக இருந்தது . புத்தியினிடத்து மோக முண்டான 
பிறகு விகற்பங்கள் அதிகமாக ஏற்பட்டதால் , புதிதாசப் பிதா 
வுக்குப் பிறந்த புத்திரன் போல மனது புஷ்டியுடைய 
தாயிற்று என்பது கருத்து . 

சமான ரூபம் , மூடனைப்போல் அஸத்ரூபம் . 

புத்திரனுக்குப் பிதாவின் குணமும் பிதாமகியின் குண 
மும் பொருந்தல்- மனதிற்கு மோகத்தைப்போல ஜடத்துவ 
மும் , அவித்தையைப்போல வேறு உபாதானமின்றி அதே 
கத்தை நிர்மாணம் செய்வதான தன்மையும் உண்டாதல் . 

( e) விசாரணை செய்தால் அவித்தை இல்லாமற் போய் 
விடுகிறதினால் அதற்குச் சூனிய மென்று பெயர் . 


உண்டான 


மனது . 


பான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


47 


மாக 


டான் ( i ) இவன் தடையின்றிய போக்குடையவனாகி 
( g ) வெகு சாமர்த்திய சாலியாக விருந்தனன் . இவ்வித 

என் தோழியானவள் பிறவிக்குணத்தால் ஸதி 
யாகவும் நிர்மல 

சுபாவமுடையவளாகவு மிருந்தும் 
அசதியின் சேர்க்கையினால் மிக ( h ) மலினத்தை 
யடைந் தவளானாள் . தன் தோழியான அசதியினிட 
மும் அஸத்சுபாவ முடைய பர்த்தாவுடனும் புத்திர 
னுடனும் கூடி அவள் வெகு காலம் பழகினபடியால் 
அவர்களிடத்தில் மிகுந்த ( i) அநுராகம் அவளுக்கு 
உண்டாயிற்று . என்னிடத்திலிருந்த பிரீதியையும் 
என் தோழியானவள் படிப்படியாக ( j ) இழந்து விட் 
டாள் . ஆனால் நான் அவளிடம் பிரயோஜன மின்றி 
அன்பு வைத்திருந்த படியால் அவளை விட்டு விட 
மனம்வராமல் அவளிடம் பிரிய முள்ளவளாகவே அவ 

( f ) மனதிற்கு மோகத்தினால் மூடத்தன்மையும் அவித் 
தையால் விசித்திரமாகக் கற்பிக்கும் தன்மையும் உண்டாயின 
என்று கொள்க . 

( g ) மனதிற்கு எங்கும் தடையின்றிச் செல்லக்கூடிய 
தன்மை புத்தியினிடம் மோகத்தினால் உண்டாயது . 
சலித்துக்கொண்டிருக்கிற படியினால் அஸ்திரமாகவும் , விசித் 
திரமாகக் கற்பனை செய்து கொண்டும் விசாரணையின்றி மூட 
மாகவு மிருந்தது என்று தாத்பரியம் . 
(b ) புத்தியானது அவித்தையினால் 

அவித்தையினால் தமோகுணமான 
மோகத்தை அடைந்தது என்று அர்த்தமாம் . 

( i ) புத்தி தன் சுயமான சத்துவ ரூபத்தை விட்டு மோக 
வடிவான மனது கற்பித்த விஷயங்களில் பற்றுதலுடைய 
தாக முடிந்தது . 

(j ) இப்படி அநேகநாள் பழகினதால் புத்திக்குப் பரிச் 
சின்ன சித்து ரூபமான ஜீவ சொரூபத்தினிடத்து விசாரணை 
யில்லாமற் போய்விட்டது . 


மனது 


48 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வைத் தொடர்ந்து ( k ) கொண்டிருந்தேன் . என் தோழி 
யின் பிரியனான மூடன் அவளுடன் கூடிக் கொண் 
டிருக்கும் பொழுதெல்லாம் அவளை விடாமல் தொடர்ந் 
துவரும் என்னையுங் கூட ( 1 ) ஆக்கிரமிக்க யத்தனஞ் 
செய்தனன் . அவன் அவ்விதம் யத்தனம் செய்தபோதி 
லும் நான் சுபாவமாகவே பரிசுத்தை யானபடியால் 
அவன் வசத்தி லகப்படவில்லை . ஆனாலும் மூடனால் 
நான் அனுபவிக்கப் பட்டவளானே னென்று உலக 
மெங்கும் பரவின ஒரு ( m ) அபக்யாதி என் மீது ஏற் 
பட்டது . அஸ்திரன் என்னும் தன் குழந்தையை என் 
தோழி என்னிடத்தில் விட்டு விட்டுத் தன் பிரியன் 
பால் மிக அனுராக முடையவளாய் ( 0 ) அவனிடமே 
யிருந்தனள் . 

அஸ்திரனானவன் என்னால் நன்றாகச் சீராட்டி 
வளர்க்கப்பட்டு வந்தபிறகு தன் பிதாமகியின் அனுமதி 

{k } ஜீவன் சின்மாத்திர வடிவ மான தால் புத்தியினிடத் 
துப் பிரதிபிம்பித்து அதன் வடிவங்களை அடைந்தது என்று 
அர்த்தமாம் . 


(1 ) புத்தியினிடத்து விஷய வாசனைகள் நிறைந்திருந் 
தாலும் ஜீவனுக்கு அவற்றினிடம் தாதாத்மியம் கிடையாது . 
ஆயினும் புத்தியினிடத்துத் தாதாத்மியம் அடைந்த ஜீவனுக்குப் 
புத்தி விர்த்திகள் வடிவான மோகத்துடன் சேர்க்கை 
ஏற்பட்டது போலத் தோன்றினது இங்குக் குறிப்பிடப்படு 
கின் 

ன்றது . வாஸ்தவத்தில் ஜீவனுக்கு மோக ஸம்ஸர்க்கம் 
கிடையாது . 


( m ) விவேகமற்றவர் புத்தியின் தர்மங்களை ஆத்மாவி 
னிடத்து ஆரோபிக்கின்றனர் . 

( n ) புத்தி மோகமே வடிவாகிவிட்டது என்று அர்த்த 
மாம் . புத்திமோக வடிவடைந்ததனால் மனது சித்தினுடன் 
தாதாத்மியமடைந்தது என்பது கருத்து . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


49 


யின்மேல் ( 1 ) சபலை யென்னும் நாமத்தையுடைய ஒரு 
பெண்ணை மணந்தனன் . அந்தச் சாலையானவள் ( 2 ) 
கன் பிரியனுக்கு இஷ்டமான பற்பல மனோகா ரூபங் 
களை ஆச்சரிய முண்டாகும்படி எடுத்துக்கொண்டு அவ 
னைத் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் தன் வசப் 
படுத்திக்கொண்டனள் . அஸ்திரனானவன் ஒரு க்ஷண 
நேரத்தில் அளவிடப்படாத யோசனை தூரம் சற்றே 
னும் சிரமமில்லாமல் சென்றுவா வல்லமை பெற்றிருக் 
தான் . எங்கெங்கே தன் பிரியனான அஸ்திசன் ( 3 ) 
செல்லுகிறானோ அந்தந்த இடங்களுக்குச் சபலையான 
வள் சென்று அவனுக்கு இஷ்டமான ரூபங்களைத் தரித் 
துக் ( 4 ) கொண்டு அவனைச் சந்தோஷப்படுத்திவந்தாள் . 
இவ்விதம் சபலையானள் தன் கணவனுட னிருக்கும் 
பொழுது தாய் தந்தைகளுக்கு அனுகூலமான ஐந்து ( 5 ) 
புத்திரர்களைப் பெற்றனள் . சாமர்த்திய முடையவரான 

( 1 ) மனது சித்தினிடம் தாதாத்மியம் அடைந்த பிறகு 
கற்பனைகள் செய்வதில் சாமர்த்தியம் பெற்றது . கற்பனைக் 
குச் சபலையென்று பெயர் . 

( 2 ) மனதானது அடிக்கடி விசித்திரங்களாகக் கற்பனை 
செய்து கொண்டிருந்தது என்று அர்த்தம் . 

( 3 ) மனது எங்கெங்குச் சென்றாலும் அங்கங்கு விசித் 
திரங்களாகக் கற்பனைகள் ஏற்படுகின்றன . 

( 4) மனது தன்னிடத்திலேயே இராஜ்யம் முதலிய 
வற்றைக் கற்பித்துக் கொண்டு அவற்றினிடம் சுகம்போல் 
விளங்குவதை அனுபவிக்கின்றது . 

( 5 ) ஐந்து புத்திரர்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் , 
மனது நிர்விகற்பமாக இருந்தால் இந்திரிய விருத்திகளில்லை. 

திற்கு விகற்பங்களால் இந்திரியங்கள் ஏற்படுகின்றன . இந் 
திரியங்கள் மனதை விஷயங்களிடத்துச் சேர்த்து வைப்ப 
தால் அனுகூலமான ஐந்து புத்திரர்கள் என்று கூறப்பட்டன . 


மன 


4 


50 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


என 


அவ்வைந்துபேர்களையும் என் தோழியானவள் என்னி 
டம் ( 6 ) விட்டனள் . அதன்மேல் நான் என் தோழி 
யிடத்துள்ள பிரியத்தினால் அவர்களை ( 7 ) வல்லமை 
யுள்ளவராகச் செய்தேன் . பிற்பாடு சபலையின் குமாரர் 
களான அவ்வை வரும் தங்கள் மாதாவின் சகாயத்தி 
னால் சிரேஷ்டமும் விசித்திரமும் விஸ்தாரமுமான 
கரு 
கங்களைத் ( 8 ) தனித்தனியாகச் செய்துகொண்டு தங் 
கள் பிதாவையும் அங்கு அழைத்துச் ( 9 ) சென்றனர் . 
அஸ்திரனானவன் தன் ஜ்யேஷ்ட குமாரனுடைய ( 10 ) 
கிருகத்தில் ( 11 ) சென்று நல்லதும் அஃதல்லாததுமான 
சப்தங்களும் , சிலவிடங்களில் மதுரமான சங்கீதமும் , 
சில இடங்களில் மங்கள வாத்தியங்களும், இருக்கு 
யஜுர் ஸாம அதர்வண மந்திரங்களின் கோஷங்களும் , 
சாஸ்திரங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் என்னுமிவற் 
றின் முழக்கங்களும் , வண்டினங்களின் தொனிகளும் , 
குயில்களின் பஞ்சம கானங்களும் ஆகிய இவ்வித மனோ 
கரமான சப்தங்களைத் தன் புத்திரனால் அளிக்கப்பட்டுக் 
கேட்டுத் தன் புத்திரனிடத்துப் பிரீதி யுடையவனாயி 
னன் . பிறகு அப்புத்திரன் சிங்கங்களின் கர்ஜிதம் , 

( 6 ) இந்திரியங்களும் சித்தான ஜீவனிடம் தாதாத்மிய 
மடைந்தன என்று அர்த்தம் . 

( 7 ) சித்தினிடத்துண்டான தாதாத்மியத்தினால் இந்திரி 
யங்கள் சுதந்திரமாக விளங்கும் தன்மையுடையன போல 
வலிமையை யடைந்தன . 

( 8 ) இந்திரியங்களின் கோளகங்கள் - வீடுகள் . 

( 9 ) மனமானது இந்திரியங்கள் வழியாகப் பகிர் முகப் 
பட்டது என்று அர்த்தம் . 

( 10 ) சுரோத்திரேந்திரியம் , 

( 11 ) மனது சுரோத்திரேந்திரியத்தின் வழியாக அந்தர் 
தச் சப்தங்களின் வடிவத்தை யடைகின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


51 


மேக கோஷம் , இடிமுழக்கம் , அண்டபேதத்தினாலுண் 
டாகும் தொனி, பயங்கரமான கர்ப்பக் கழிச்சல் முத 
லிய அகிதமானவையும் கர்ன கடூரமானவையுமாகிய சப் 
தங்களைத் தன் பிதாவுக்குத் தந்தான் . அவன் அவற்றை 
யும் பின்னும் சில இடங்களில் அழுகுரல் பிரலாபங்கள் 
புலம்பல்கள் முதலிய விசித்திரமான சப்தங்களையுங் 
கேட்டனன் . 

பின்பவன் இரண்டாவது குமாரனாலும் அழைக் 
கப்பட்டான் . அஸ்திரனானவன் அவன் மனைக்குச் 
சென்று அங்கு மிருதுவான ஆசனமும் மஞ்சமும் 
வஸ்திரங்களும் கடினமானவைகளும் உஷ்ணமான 
வையுமாகிய ஸ்பரிசங்களும் அளிக்கப்பட்டமையின் , 
அவற்றை அனுபவித்தனன் . இதமான ஸ்பரிசங்களை 
யடைவதால் ஸந்தோஷத்தையும் அகிதங்களால் துக் 
கத்தையும் உடையவனானான் . பிற்பாடு மூன்றாவது 
தனயனுடைய கிருகத்திற்குச் சென்று பற்பல வர்ணங் 
களுடன் அழகு பொருந்திய உருவங்களையும் , சிவப்பு, 
வெள்ளை , மஞ்சள் , நீலம் , தவிட்டுநிறம் , ஊதாநிறம் , 
புகைநிறம் , கறுப்புநிறம் , பெரிது , சிறியது , அணுக்கள் , 
நீளம் , வீதி , வட்டம் , அரைவட்டம் , நீளவட்டம் 
முதலிய உருவங்கள் பொருந்திய அழகுடையவை , 
பயங்கரமானவை , 

நிந்திதமானவையும் , ஒளியுடைய 
வை , 

குரூரமானவை ஆகிய அநேக வடிவங்களை 
யும் கண்டனன் . சில வடிவங்களை அஸ்திரன் இத 
மாகவும் வேறு சிலவற்றை அகிதமாகவும் கைக் 
கொண்டனன் . நான்காவது தனயன் பிதாவைத் தன் 
கிருகத்திற்கு அழைத்துக் கொண்டுபோய்த் தன் பிதா 
வுக்குப் புஷ்பங்கள் பலங்கள் பானங்கள் பற்பல தின் 
பண்டங்கள் அமிர்தத்திற்கு 

நிகரான 

இரசங்கள் 


52 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மதுரமானது புளிப்புடையது எரிவுடையது கசப்புத் 
துவர்ப்புடையது முதலிய இரசங்கள் புளிப்பு உப்பு 
முதலிய இரசங்கள் அடங்கிய ஆகாரங்கள் முதலிய 
வைகளை அளித்தான் . ஐந்தாவது புத்திரன் மனைக் 
குச் செல்ல அங்கு அநேக புஷ்பங்கள் , பலங்கள் , புற் 
கள் , ஒளஷதங்கள் , சுகந்தங்கள் , மிருது கந்தங்கள் , 
உக்கிர கந்தங்கள் , மோக கந்தங்கள் , ஞான கந்தங்கள் , 
மூர்ச்சா கந்தங்கள் , முதலிய விசித்திரமான கந்தங்கள் 
அக்குமாரனால் அளிக்கப்பட்டன . இவ்விதம் அஸ்திர 
னுக்குத் தன் புத்திரர்களுடைய மனைகளுக்கு அடிக் 
கடி போக்குவரத்து ஏற்பட்டன . அப்புத்திரர்கள் தங் 
கள் பிதாவின் மேலுள்ள வாத்ஸல்லியத்தால் பிதாவை 
விட்டு ஒருபொழுதும் பிரியாதிருந்தனர் ; பிரிந்திரா 
ரென்பது மாத்திரமன்று . அவர்கள் விசித்திரமான 
விஷ்யங்களைச் சற்றேனும் தொடுகிறதில்லை . அஸ்தி 
ரன் அநேக விஷயங்களைத் தன் புத்திரர்களுடைய 
மனைகளில் அனுபவிப்பது மன்றி அங்கிருந்து சில 
விஷயங்களைக் கூடமாகத் தன்னிருப்பிடத்திற்குக் 
கொண்டு ( 8 ) வந்து தன் பத்தினியான சபலையுடன் 
கூட , ( b ) இரகசியமாகய் புத்திரர்களின்றி நாள்தோ 
றும் அதிகமாக அனுபவித்தான் . 

இப்படியிருக்க , ( c) மகாசனை என்னுமொரு பெண் 

( a ) மனது இந்திரியங்களின் வழியாக விஷயங்களை 
அனுபவித்துவிட்டுச் சில விஷயங்களை ஸம்ஸ்காரரூபமாக 
( வாசனை ரூபமாக ) த் தன்னிடத்திலேயே இருதயத்தில் வைத் 
துக்கொண்டு பின்பு அவற்றை நினைவினாலேயே கற்பித்து 
மனோாஜ்யத்தினால் அனுபவிக்கின்றது என்று தாத்பரியம் . 

( b) இரகசியம் - சொப்பனம் . 


( c) ஆசை. 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


53 


> 


ணானவள் தோன்றி அஸ்திரனைப் பதியாக அடைந்து 
ஸபத்தினியாகினள் . இவளிடத்து அஸ்திரனுக்கு அதிக 
மாகப் பிரீதி ஜனித்தகனால் அவளுடைய பிரீதியைச் 
சம்பாதிப்பதன் பொருட்டு அநேகவிதமான (a ) போகங் 
களைச் சேர்க்க ஆரம்பித்தனன் . அஸ்திரன் கொண்டு 
வரும் ஸர்வ விஷயங்களையும் அந்தமகாசனை க்ஷண 
நேரத்தில் புசித்துவிட்டுப் பின்னும் பின்னும் புசிப் 
படங்காதவளாய்த் தன் கணவனை ( e ) ஏவிக் கொண் 
டிருந்தனள் . ஐந்து புத்திரர்களாலும் கணவனாலும் 
அளிக்கப்பட்ட சகல விஷயங்களையும் க்ஷணத்தில் 
புசித்துவிட்டு மேலுமேலும் ஆசையடங்காமல் போகங் 
களைக் கொண்டு வருவதற்குச் சதா தன் பதியையும் 
புத்திரர்களையும் ஏவிக்கொண்டே யிருந்தாள் . 

பின்பு இந்த மகாசனையானவள் கொஞ்சகாலத் 
தில் இரண்டு புத்திரர்களைப் பெற்றனள் . அவர்களில் 
ஜ்யேஷ்ட புத்திரனுக்கு ( f ) ஜ்வாலாமுகனென்றும் 
கனிஷ்டனுக்கு ( 3 ) நிந்தியவிருத்தனென்றும் பெயர் . 
தாய்க்கு அவ்விருவர்களிடத்திலும் ( b ) அதிகப்பிரீதி 
யிருந்தது . அஸ்திரன் மகாசனையினிடம் வெகு பிரியத் 
துடன் சேரும்பொழுது ஜ்வாலாமுகனுக்குத் தேகம் 
முழுதும் ஜ்வாலைகளெழும்பி - அஸ்திரனை மிகவும் 

( d ) விஷயபோகத்தினால் ஆசை அதிகமாயிற்று என்று 
அர்த்தம் . 

(e) ஆசைகள் நிவிர்த்தியாகாமல் மனது ஸதா விஷயங் 
களைத் தேடிக்கொண்டிருந்தது . 

(f ) ஜ்வாலாமுகன் - கோபம் , குரோதம் . 
( g ) நிந்தியவிருத்தன் -- உலோபம் . 

( b ) ஆசைய திகப்பட்டதால் குரோதமும் உலோபமும் 
அதிகமாயின என்று அர்த்தம் . 


54 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பீடிக்கிறபடியால் கடினமான ( i ) மூர்ச்சையை அடை 
கிறான் . எவ்வேளையாவது அஸ்திரன் நிந்தியவிருத் 
தனிடத்துக் கூடுவானானால் . எல்லோராலும் நிந்திக்கப் 
பட்டவனாகிப் பிணம்போலாகி விடுகிறான் . (j ) இவ்வித 
மாக அஸ்திரன் போகத்திலுள்ள ஆசக்தியினால் எப் 
பொழுது துக்க முடையவ னானானோ அப்பொழுது 
சுபாவத்தில் ஸதியான என் தோழியும் தன் புத்திர 
னான அஸ்திரனிடத்தில் மிகுந்த வாத்ஸல்யத்தினால் 
அவன் துக்கங்களையும் ( R ) ஏற்றுக் கொள்கிறாள் . 
துக்க 

பாரங்களை ஏற்றுக் கொண்டதினாலும் 
ஜ்வாலாமுகன் , நிந்தியவிருத்தன் இவர்களுடைய சேர்க் 
கையினால் தகிக்கப்பட்டவளும் நிந்திக்கப்பட்டவளு 
மாகி என் தோழி சாகாத பிணம் போலாயினள் . 
அவளை ஸதா தொடர்ந்து கொண்டிருந்த நானும் (a ) 
இல்லாதவள் போலாயினேன் . 

இவ்விதம் அநேக வருஷங்களாக என் தோழி 
யின் துக்கத்தினால் நானும் துக்கியாயிருக்கும் பொ 
ழுது , மகாசனையின் வல்லமையினால் அஸ்திரன் தன் 
சுதந்திரத்தை யிழந்தனன் . அதன் மேல் ( b ) ஏதோ 

(i ) குரோதமும் லோபமும் அதிகமானதால் மிகுந்த துக் 
கம் ஏற்பட்டதென்றர்த்தம் . 

( j ) உலோபத்தினால் நிந்திக்கப்பட்டு உயிரிழந்தவன்போ 
லாவது ஸ்பஷ்டமாயிருக்கிறது . 

( k) மனதிற்குத் துக்கமுண்டாகும் பொழுது மனதின் 
கண் ஒற்றுமையுடைய புத்திக்கும் துக்க முண்டாகிறது . 

( a ) தன் உபாதியான புத்தியினிடம் இரஜோதமோ 
குணங்கள் வியாபித்ததனால் ஜீவன் தன் சொரூபம் விளங் 
காது இல்லாதவன் போலாயினனென்பது . 

( b ) ஏதோ ஒரு பிராரப்த கர்மத்தினால் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

55 
ஒரு கர்ம வசத்தினால் (c ) ஒருகாலத்தில் தசத்துவார 
மென்னும் பட்டணத்தைச் சார்ந்தனன் . அவ்விடத்தில் 
மகாசனையுடனும் புத்திரர்களுடனும் மாதா முதலி 
யோர்களுடனும் அஸ்திரனானவன் வாசஞ் செய்து 
கொண்டு சுகத்தை இச்சித்தும் துக்கங்களையே தின 
மும் புசித்தவனாகி இருபுத்திரர்களால் தகிப்புற்றவ 
னாகவும் நிந்திக்கப்பட்டவனாகவும் இருந்தனன் . இப் 
படித் தன் இருமனைவிகளாலும் வசியப்படுத்தப் பட் 
டுத் தன் ஐந்து புத்திரர்களுடைய மனைகளுக்கு அடிக் 
கடி போய் வந்துகொண்டிருக்க அவனுக்கு ஒரு பொழு 
தேனும் சுகமில்லாமல் 

அத்தியந்த சிரமமுண்டா 
யிற்று . இவ்வாறாகத் தன் புத்திரனுடைய துக்கத்தி 
னால் என் தோழியும் அதிக துக்கப்பட்டு மூர்ச்சை ( a ) 
யடைந்தவள் போலாகி அவ்வூரில் வசித்தனள் . ஜ்வா 
லாமுகன் நிந்தியவிருத்தன் என்றவர்களுடன் 
சனையானவள் தன் கணவனுடைய 

பிதாமகியாலுந் 
தன் மாமனாரான மூடனாலும் போஷிக்கப்பட்டவளா 
கித் தன் சக்களத்தியான சபலையுடன் ஒற்றுமையாக 
( 6 ) அவ்வூரிலிருந்துகொண்டே அஸ்திரனைத் தன் வசப் 
படுத்திக்கொண்டனள் . என் சகியினிடத்துப் பிரீதியி 
னால் என்னிடத்தில் பிரியமுள்ள சகியிருக்கும் ஊரி 

( c ) சிருஷ்டிகாலத்தில் 

தசத்துவாரம் = பிரம்மரந்திரத்தையும் சேர்த்துப்பத்துத் 
துவாரமாம் . பட்டணம் = சரீரம் . 

( a ) புத்தியினிடம் சாத்வீகாம்சம் அகன்றுவிட்டபடியால் 
மூர்ச்சை யுண்டான துபோலும் . 

(e) அவித்தை , மோகம் , கற்பனை இவைகளால் புஷ்டி 
யடைந்த ஆசையினால் மனமானது கவரப்பட்டது . 


மகா 


56 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


லேயே ( t ) நானும் வசித்து வந்தேன் . எல்லாரையும் 
( g ) இரக்ஷிக்க முயன்ற நான் , என் சகியின் துக்கத்தி 
னால் உயிரிழந்தவள் போலாயினேன் . அவ்வூரில் நான் 
ஒரு க்ஷணநேரமாவது தங்காமலிருக்கும் பக்ஷத்தில் 
அங்கு ஒருவராவது இருக்கமாட்டார்கள் . எல்லா 
ரையும் நான் காப்பாற்றி வந்தேன் . என் சகியின் 
( h ) சேர்க்கை காரணமாக நான் சூனியையான அஸதி 
யினால் சூனிய வடிவத்தையும் , மூடனால் மூடவடி.வத் 
தையும் , அஸ்திரனால் ஸ்திரமின்மையையும் சபலையி 
னால் சஞ்சல வடிவத்தையும் ஜ்வாலாமுகன் நிந்திய 
விருத்தன் இவர்களால் அவர்கள் வடிவங்களையும் கைக் 
கொண்டு விளங்கினேன் . என் தோழியை நான் விட்டு 
விடும் பக்ஷத்தில் அதன் பின்பு ஒரு க்ஷணமாவது 
அவள் ( i ) ஜீவித்திராள் . இவளுடைய சேர்க்கையி 
னால் அறிவீனர்களான ஜனங்கள் எல்லாரும் என்னை 
விபசாரிணி ( 9 ) என்று சொல்லுகின்றனர் . ஆனால் 

( f ) புத்தியினிடம் தாதாத்மியம் அடைந்திருக்கும் சித் 
திற்கு அதன் வடிவங்கள் ஏற்படுவது நியதியே . 

( g ) கண்ணாடி யின்றிப் பிரதிபிம்ப மிராததுபோல 
அதிஷ்டானமின்றி ஆரோபிதமிராது . 

( b ) சித்து எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமானபடியால் 
எல்லா வடிவங்களையும் அடைகின்றது . இவ்விதம் அநேக 
ரூப தாதாத்மியம் அடைவதற்குக் காரணம் சித்திற்குப் புத்தி 
யினிடத் திருக்கும் தாதாத்மியமே என்று கூறப்படுகிறது . 

(i ) புத்திக்கும் சித்தே அதிஷ்டானமானபடியால் , அதிஷ் 
டானமின்றிப் புத்தியிராது என்றவாறு . 

(a) ஜீவனாகிய சித்தே சுத்த அகண்டசித்ரூபமாக விருந் 
தும் க்ஷணிகதிருசியவடிவ மடைகிறபடியால் , பௌத்தர்கள் 
ஆத்மாவை க்ஷணிக மென்று சொல்லுகிறார்கள் ; சூஷ்மபுத்தி 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
நுட்பபுத்தியுடைய பண்டிதர்களுக்கு நான்மலின ( b ) 
மின்றியிருப்பவளென்று தெரியும் . ஏனென்றால் , மகா 
( C ) பதிவிரதையான என் தாயானவள் சுத்தமானவ 
ளும் நிர்மல வடிவமுள்ளவளும் ஆகாயத்திலும் அதிக 
( a ) விசாலமானவளும் பரம அணுவிலும் அதிக ( 6 ) 
சூக்ஷ்மமானவளும் ஆவள் . அவள் ஸர்வஞ்ஞையானா 
லும் ( f ) சிற்றறிவுடையவள் ; எல்லாம் செய்பவளானா 
லும் ஒன்றும் செய்யாதவள் ; எல்லாவற்றிற்கும் ( s ) 
ஆதாரமானாலும் ஆகாரமில்லாதவள் ; எல்லா ரூபங் 
களும் பொருந்தியவளாக இருந்தாலும் ( b ) அவள் 
மான்கள் காலதேச நிமித்தமென்ற மலினங்களின்றியது ஜீவ 
னான சித்து என்று அறிகின்றனர் . 

( b ) துஷ்டருடன் சேர்க்கை யிருக்கும் பொழுது மலின 
மின்மை எப்படியென்றால் , தன் மாதாவின் அருகே இருப்ப 
தனால் அடைந்த மகாமந்திரத்தின் மகிமையினால் . 

(c ) பரிச்சின்னமில்லாத சத்தாமாத்திரமானதால் பதி 
விரதை . ஏகரசையானபடியால் சுத்தை . அஞ்ஞானம் முதலிய 
மறைப்புகளின்மையால் நிர்மலை . 

(a ) ஆகாயத்தையும் விளக்குவதனால் அறிவானது ஆகா 
யத்திலும் விசாலமானது . 

( e ) பரமாணுவிலும் வியாபித்திருக்கிறபடியினால் அதனி 
லும் அதிசூக்குமமானது . 

( 1 ) சர்வஞ்ஞத்துவமென்பது திருசியங்களைப் பற்றிக் 
சொல்வதேயன்றித் தானாகவிருக்கும் பொழுது சிற்றறிவுதான் . 
அதாவது மெல்லிய உணர்வு - தடிப்பின்றியது . 

( g ) எங்கும் விளங்குகின்றதால் எல்லாவற்றிற்கும் ஆதார 
மானது . 

( b ) எல்லாப் பிரதிபிம்ப வடிவங்களையும் கண்ணாடி 
வகித்துக்கொண்டு தனக்கு ரூபமில்லா திருப்பது போலவாம் . 
கண்ணாடியை அதிஷ்டானமாகக் கொண்டிருக்கும் பிரதி பிம். 


. 


58 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மகா 


அரூபி ; எல்லாம் உடையவளானாலும் ஒன்றுமே யில் 
லாதவள் ; எங்குமே விளங்கியவளாக இருந்தும் ஒரு 
வராலும் ஒரு பொழுதும் அறியப்படாதவள் ; 
ஆனந்த (i) முடையவளானாலும் ஆனந்தமற்றவள் ; 
அவள் தாய் தந்தை யில்லாதவள், என்னைப்போலப் 
புத்திரிகள் அவளுக்கு அளவிடக்கூடாத கணக்காக 
இருக்கின்றனர் . 

சமுத்திரத்தில் கணக்கில்லாத அலைகளிருப்பது 
போல எனக்குச் சகோதரிகள் இருக்கின்றனர் . அவர் 
களெல்லோரும் என்னைப்போலவே தங்கள் தோழி 
களின் குடும்பத்தில் பற்றுதலுடையவராய் இருக்கின்ற 
னர் . என் தோழியின் கூட்டத்தார் எல்லோரிடத்தி 
லும் எனக்குச் (a ) சேர்க்கையும் பற்றுதலும் இருந்தும் 

மகா மந்திரத்தின் சமர்த்தினால் என் சொரூபத் 
தில் என் தாய்க்கு நிகராவேன் . 

இந்த ஊரில் என் தோழியின் குமாரன் எப்பொ 
ழுது தளர்ச்சியடைகின்றானோ அப்பொழுது தன் மாதா 
பங்களை மட்டிலும் அறிந்து கண்ணாடி யிருப்பதைப் பிரதி 
பிம்பங்களுக்கு அன்னியமாகத் தெரிந்து கொள்ளாதிருப்பது 
போல எல்லாப்பாவனைகளிலும் விளங்காநின்ற அறிவு இன்ன 
வித மிருக்கிறதென்று ஒருவராலும் அறியப்படுவதில்லை . 

( i ) மகாநந்த ரூபையானாலும் தன் சொரூபத்திற்கு அன் 
னியமாக ஆனந்தமின்மையால் ஆனந்தமற்றவளெனப்பட்டது . 

( a ) மாயாசக்திக்கு ஜீவனை ஒன்றுமே செய்ய வல்லமை 
யில்லாதிருந்தாலும் , அதன் (மாயை ) மூலமாக ஜீவன் தன் 
சுத்த சொரூபத்தினிடத்திலேயே சம்சாரத்தைத் தோற்றுவிக் 


என் 


கின்றான் . 


மகா மந்திரம் = மா 

= மாயா சக்தி . அகடிதமாக விருந்தாலும் 
அச்சக்தியினால் சுத்த சொரூபத்தினிடம் சம்சாரத்தை விளக்கு 
கின்றேன் என்றர்த்தம் . தோன்றினாலும் சொரூபம் நிர்மலமா 
யிருக்கிறது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

59 . 
வின் மடியில் கஷ்டமின்றிப் படுத்துக் ( b ) கொள்ளு 
கிறான் . அஸ்திரன் உறங்குவானானால் அவ்வேளையில் 
அவன் புத்திரர்கள் யாவரும் ( c) உறங்கி விடுகின்றனர் . 
ஒருவராவது விழித்திருக்கிறதில்லை . அவ்வேளையில் 
அஸ்திரனுடைய பிரியமுள்ள சிநேகிதனான (a ) பிர 
சாரன் என்பவன் அவ்வூரின் மேலைவாசல்கள் இரண் 
டின் வழியாகவும் சஞ்சரித்துக்கொண்டு அவ்வூரைக் 
காப்பாற்றி வருகின்றனன் . என் தோழி தன் குமார 
னுடனே தன் தோழியும் மாமியுமான அஸதியினிடஞ் 
செல்ல அவர்களையும் மற்றெல்லோரையும் அஸ்தியான 
வள் தன் புத்திரனுடன் ( e ) கன்னிடத்தில் அடக்கிக் 
கொண்டு பாதுகாக்கின்றனள் . இவ்விதமாக எல்லோ 
ரும் உறங்கும் பொழுது நான் என் மாதாவையடைந்து 
அவளால் அணைக்கப்பட்டவளாகி ( F) ஆனந்தம் அடை 
கின்றேன் . நித்திரை செய்துகொண் டிருந்தவர்கள் 
எழுந்துவிட்டால் நான் நாள்தோறும் அவர்களுடன் 
செல்லுகிறேன் . மிகுந்த வல்லமையுடைய ( g ) பிரசா 


( b ) பரிபக்குவ கர்ம பலனை அடைந்த பிறகு மற்றக்கரு 
மங்களின் பலனை அனுபவிப்பதற்கு முன் மத்தியில் மனதா 
னது புத்தியினிடத்து இலயம் அடைகின்எறது . 

( c ) மனது இலீனமாகும் பொழுது இந்திரியங்கள் முத 
லியவை இலீனமாகின்றன என்று அர்த்தம் . 

( d ) பிரசாரன் - பிராணன் . பிராணனுக்கும் மனதிற்கும் 
சம்பந்தமிருக்கிறபடியால் , தோழன் எனப்பட்டது . 

( a ) மோக சொரூபமான அவித்தை யாவற்றையும் மறைத் 
துக்கொண்டு சுழுத்தியிலிருக்கின்றது . 

( f ) சுழுத்தியில் பரிச்சின்னம் செய்யக்கூடிய உபாதிக 
ளில்லாமையால் பூர்ணரூபம் ஏற்படுகின்றது ; அதனால் ஆனந்த 
முண்டாகின்றது . 

( g ) பிரசாரன் = பிராணன் . 


60 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ரன் என்னும் பெயர்கொண்ட . அஸ்திரனது தோழ 
னானவன் அஸ்திரனுடைய கூட்டத்தாரை யெல்லாம் 
தினந்தோறும் போஷணை செய்து வருகின்றனன் . 
அவன் ஒருவனே ஊராகவும் , ஊரில் வசிப்போராகவும் 
பலவாறாக விளங்கிப் பரவிக்கொண்டு எல்லோரையும் 
அணைத்துக்கொள்வது மன்றிக் காப்பாற்றியும் வருகின் 
றான் . அவன் இல்லாவிட்டால் மற்றவர்கள் யோசனை 
யின்றி மாலையிலிருக்கும் மணிகள் கயிறற்று விட்டால் 
எப்படியோ அப்படிச் சிதறிப்போய் நாசமடைந்து 
விடுவார்கள் . அவன் என்னை அடைந்து எல்லோருட 
னும் என்னைச்சேர்த்து வைக்கின்றனன் . என்னால் மிக 
வும் சுறுசுறுப்புச் செய்யப்பட்டு அவன் அவ்வூரில் 
சூத்திரதாரனாக விளங்குகின்றனன் . அவ்வூர் பாழ 
டைந்துவிட்டால் அவர்கள் எல்லோரையும் வேறு ஓர் 
ஊருக்கு அழைத்துக்கொண்டு பிரசாரன் செல்லுகின் 
றான் . இவ்விதம் பிரசாரனுடைய வல்லமையை அடுத்து 
அஸ்திரனானவன் அநேக விசித்திரமான 
கெல்லாம் அதிபதியாகி ஒன்றன்பின் னொன்றாக அர 
சாளுகின்றனன் . அஸ்திரன் பதிவிரதையின் புதல்வ 
னாக விருந்தும் , தன் தோழனது சகாயம் பெற்றிருந்தும் , 
என்னால் போற்றப்பட்டவனாகவிருந்தும் எவ்விதத்திலும் 
துக்கமுடையவனாகவே யிருக்கின்றனன் . ஏனென் 
றால் சபலை மகாசனையென்றும் துஷ்ட ஸ்திரீகளைத் தன் 
மனைவிகளாகக் கொண்டதனாலும் , ஜ்வாலாமுகன் நிந் 
திய விருத்தன் என்பவர்களை இரு குமாரர்களாக 
அடைந்ததாலும் , மற்ற ஐவரால் எங்கும் இழுத்துச் 
செல்லப்படுகிறதாலும் அஸ்திரனானவன் சுகம் சற்றேனு 
மின்றி மிகுந்த கிலேச மடைந்தவனானான் . எவ்வித 
மென்றால் , சிலவேளையில் பஞ்சவர்களில் சிலரால் இழுக் 


ஊர்களுக் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


61 


கப்பட்டுச் செல்லுகின்றான் : சில நேரம் சபலையினால் 
கலக்கப்பட்டுக் கஷ்டப்படுகின்றனன் . சில பொழுது 
மகாசனையின் பொருட்டுத் தேட்டமுடையவனாகி அங்கு 
மிங்கும் ஓடுகின்றான் . பின்னும் சிலவேளையில் ஜ்வாலா 
முகனால் ஏவப்பட்டு அடிமுதல் முடிவரையில் தகிக்கப் 
படுதலால் அதற்குப் பிரதிக்கிரியை தெரியாமல் மகா 
மூர்ச்சையை யடைகின்றனன் . நிந்திய விருத்தனைச் 
சிலநேரம் அடைந்து மற்றவர்களால் தூஷணை செய்யப் 
பட்டும் நிந்திக்கப்பட்டும் உயிரிழந்தவன் போலாகி 
மிகவும் சோகமுறுகின்றான் . துஷ்டர்களான மனைவி 
மக்களை அடைந்தவனும் துஷ்டகுலத்தில் உதித்தவனு 
மான இந்த மூடாத்மா தன் மனைவி மக்களால் ஆக்கிர 
மிக்கப்பட்டும் அவர்களால் சதா ஏவப்பட்டும் அவர்க 
ளுடன் கூட உயர்ந்தனவும் தாழ்ந்தனவுமாகிய விசித் 
திரமான ஊர்களில் வாசஞ்செய்து வந்தனன் . 

ஒரு காலத்தில் கொடிய மிருகங்கள் நிறைந்த 
வன்மையுள்ள ( a ) காடுகளிலும் , மற்றொரு காலத்தில் 
மிகவுஷ்ணமுள்ள பிரதேசங்களிலும் , ஒருவேளை சீதள 
முள்ள இடங்களிலும் . சில வேளை காறும் ஓடைகளி 
லும் சிலபொழுது இருளடர்ந்த இடங்களிலும் பல 
வாறாக வசித்து வந்தனன் . 

இவ்விதம் தன் தனயனான அஸ்திரன் அடிக்கடி 
மிகுந்த துக்க மடைவதை எந்நேரமும் என் சகியான 
வள் பார்வையிட்டு , அவளும் துஷ்டருடைய சேர்க்கை 
காரணமாகத் துக்கத்தில் மூழ்கி அறிவிழந்தனள் ; 
நானும் சுபாவமாய் நிர்மலையாக விருந்தாலும் யாரோ 
காரணமுமின்றி என் தோழியின் குடும்பத்தில் பற் 


தாரு 


( a) இவ்வாறு நாகப்பிராப்தி விவரிக்கப்படுகிறது . 


62 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


றுள்ளவளாகி அவளைப்போலவே எந்நேரமும் அறிவிலி 
போலாயினேன் . யார் தான் துஷ்டர்களின் சேர்க்கை 
யால் சற்றாவது ஒரு காலத்தில் சுகமடைகின்றனர் . 
இவர்களின் 

சுகம் வேனிற் காலத்தில் மருபூமியிற் 
சென்று விடாய் தீர்த்துக்கொள்வதற்கு நிகராகும் . 

என் தோழியானவள் இவ்விதம் வெகுகாலமாக 
மிகவும் விசனப்பட்டு அறிவிழந்தவளாகி யிருக்கும் 
பொழுது ஒரு காலத்தில் ( b ) இரகசியமாக வேறு 
ஒருவருமின்றி என்னுடன் கலந்தனள் . தனிமையாகக் 
கலந்ததனால் அவள் தகுந்த (C ) யுக்தியைக் கைக் 
கொண்டு நல்ல ( d ) பதியை அடைந்து , ( a ) தன் 
தனயனை வென்று அவனுடைய தனயர்களைக் கொன் 
றும் பிடித்துக் கட்டியும் , என்னுடன் (f) கலந்து ( 3) 
என் மாதாவிருக்கும் ஊரைச் சார்ந்தாள் . கல்மஷ 
( b ) மற்றவளான அவள் அதன்பிறகு என் தாயை 
( i ) அடிக்கடி ஆலிங்கனம் செய்து 

( b ) விஷயங்கள் தோற்றாத வேளையில் புத்தி சுத்தசிதா 
காரமாய் விடுகிறது என்பது கருத்து . 

(c ) யுக்தி -- வைராக்கியம் . 
( a ) நல்லபதி- விவேகம் . 

(e) புத்தியானது மனதை ஜயித்துக் குரோத உலோ 
பங்களை நாசமாக்கி இந்திரியங்களைப் பந்தனம் செய்தது . 

( f ) நிர்விகற்ப சமாதி யடைந்தது . 
( g ) அகண்ட சிதாத்ம ரூபம் . 

( h ) கல்மஷமற்ற " துவைதம் தோன்றினாலும் தக்க 
நியாயப்படி முன்போலச் சம்சாரத்திற்கு மூலமான வாசனைக 
ளில்லாததால் . ( திருஷ்டதுக்கங் கூட இராது என்பது தாத் 
பரியம் . ) 

( i ) அடிக்கடி யென்பது-- துவைதத் தோற்றங்கள் விளங் 
கினால் பின்னும் பின்னும் என்பது கருத்து . 


சீக்கிரத்தில் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


63 


(d ) ஆனந்த சமுத்திரத்தில் மூழ்கின சுபாவமுடையவ 
ளாயினள் . 

இவ்விதமாகவே நீங்களும் தோழியினிடமிருந்து 
உற்பன்னமான தீங்குகளை ஜயித்து விலக்கி உங்கள் 
தாயை அடைந்து ஏ ! நாதா ! நாள்தோறும் சுகமடை 
யுங்கள் . இது தான் சுகத்திற்கு ஆதாரமான 

என் 
னுடைய அனுபவத்தைப் பற்றிய கதை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் ஞானகாண்டம் 
ஹேமசூட உபாக்கியானத்தில் வந்தியாக்கியாயிகை என்னும் 

ஐந்தாவது அத்தியாயம் முற்றிற்று . 


( i ) இவ்வாறு பந்தமோக்ஷங்கள் புத்திக்கே யன்றி ஜீவ . 
னான எனக்கு இல்லை எனக்கூறப்பட்டது . 


அத்தியாயம் -6 


இவ்விதம் ஹேமலேகையின் வசனங்களைக் கேட்டு 

ஹேமசூடன் விஸ்மயமடைந்தவனாய் அவள் 
விதூஷி யென்றறியாமல் நகைப்புடன் தன் பத்தினியா 
கிய அவளைக்கேட்டதாவது : - " பிரியையே ! நீசொன்ன 
அவ்வளவும் வானத்தில் சித்திரம் போல நிராலம்பமான 
வசனங்களாக எனக்குப் புலப்படுகின்றன . நீ அப் 
ஸாஸ்திரீயினின்றும் உற்பத்தியானவ ளென்பதிலும் 
வனத்தில் ரிஷியினால் வளர்க்கப் பட்டவளென்பதிலும் 
சந்தேகமில்லை . இப்பொழுது தான் யௌவன தசைக்கு 
வந்திருக்கிறாய் ; தாருண்யபருவம் அடையவு மில்லை . 
ஆயினும் அநேகாயிர வருஷங்களின் நிலைமையை அறிந் 
தவள்போலும் பேயாவேசங் கொண்டவள் போலும் 
பேசுகின்றாய் . அசந்தர்ப்பமான உன் மொழிகளை 
உண்மையென்று நான் எப்படிக்கருதுவேன் . உன் 
தோழி எங்கு இருக்கின்றனள் ? கட்டுண்ட உன் 
தோழியின் குமாரன் எங்கே ? பட்டணம் எங்கிருக்கி 
றது ? இவைகளை எனக்கு விளங்கும்படி சொல்வாய் . 
மற்றவர்கள் எப்படியானாலென்ன ? அந்த உன் தோழி 
எங்கிருக்கிறாள் சொல்லு . நான் இதுவரையிலும் ஒரு 
தோழியையும் அடையவில்லையே . 

அந்தப்புரத்தில் 
என் தாய் இருக்கின்றாள் . அவளை விசாரித்தால் தெரி 
யும் . அவளன்றி எனக்குத் தாய் கிடையாது . அப் 
படிப்பட்ட என்னுடைய சகியும் அவள் புத்திரனும் எங் 
கிருக்கிறார்கள் சொல் . உன்னுடைய வசனங்கள் நாட 
கத்தில் ஒரு விதூஷகன் வந்து வந்தியா புத்திரன் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


65 


பிரதிபிம்ப மகாரதத்திலேறிச் சுக்திகா ரஜித பூஷ 
ணங்க ளணிந்தவனாகி நாசிருங்கத்தினால் செய்யப்பட்ட 
ஆயுதங்களால் ஆகாசவனத்தில் யுத்தஞ் செய்து வருங் 
காலத்துப் பகையரசனைக் கொன்று கந்தர்வர்கரியை 
ஜயித்து மரீசிகாதடாகத்தில் சொப்பன காமினிக 
ளுடன் கிரீடை செய்தான் என்று உலகத்தில் சொல் 
லும் வந்தியாபுத்திர சரித்திரத்திற்கு நிகராக விருக் 
கின்றன . இவ்விதமன்றி உன்னுடைய வசனங்களை 
நான் எவ்விதமாகக் கருதலாம் என்று சொன்ன தன் 
பிரியனுடைய வாக்கியங்களைக் கேட்டு அவள் பின்னும் 
சொல்லுகிறாள்: 

" ஏ நாதா ! நான் உங்களிடம் சொன்னவை எப் 
படி அபார்த்தகயாகும் ? என்னைப் போன்றவர்களு 
டைய வசனம் ஒருகாலும் நிசாலம்பமாக மாட்டாது . 
பொய்யானது தவத்தை நாசஞ் செய்யுமன்றோ? அப் 
படி யிருக்கச் சத்திய சீலர்களான தபசிகளிடத்தில் 
பொய்யானது தங்குமோ ? எவனொருவன் ஜிஞ்ஞாஸு 
வினிடத்தில் அசத்தியமும் அபார்த்தகமான துமாகிய 
மொழிகளைச் சொல்லுகிறானோ அவனுக்கு மேலும் 
கீழும் சுகத்தைக் கொடுக்கக் கூடிய தான உலகங்கிடை 

இராஜ புத்திரரே ! என் மொழியைக் கேளுங் 

உலகத்தில் ஒரு திமிரரோகிக்கு அஞ்சனத்தின் 
பேர் சொன்னதினால் மட்டும் கண்கள் சொஸ்தமாகி 
விடா . அவன் ஆப்தர் மொழிகளையும் பொய்யாகக் 
கருதுவன் . ஆகையினால் தபஸ்வினியும் ஸத்திய சீலை 
யும் உங்கள் பிரியையுமான எனக்கு உங்களிடத்தில் 
பொய் மொழிவதில் என்ன பிரயோஜனம் ? நான் 
சொன்னவை 

அசத்திய மென்று கருதுவீர்களா 
னால் , அதனைச் சூக்ஷ்மமாக ஆலோசித்துப் பாருங் 

5 


கள் , 


66 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கள் . உலகத்தில் புத்திமான்களான ஜனங்கள் எல்லா 
வியவகாரங்களிலும் ( a ) ஒரு அம்சத்தினுடைய உண் 
மையைத் தெரிந்துகொண்டு மற்றெல்லாப் பாகங்களின் 
ஸ்திதியையும் தீர்மானம் செய்கிறார்கள் . இதற்கு உங் 
களுக்கு ஒரு திருஷ்டாந்தம் காண்பிக்கிறேன் , பாருங் 
கள் . முன்னாளில் நீங்கள் அபிலாஷை வைத்திருந்த 
விஷயங்களெல்லாம் என்னுடைய வசனங்களைக் கேட்ட 
பிறகு இப்பொழுது ஏன் உங்களுக்குச் சுகசாத 
னங்களாகக் தோற்றவில்லை ? ‘ உன் மொழிகளாலன்று 
அவ்விதமானது 

என்று சொல்வீர்களாயின் , இச் 
சமயத்திலும் என் மொழிகளால் உங்களுக்குச் சுகம் 
எவ்விதம் ஏற்படும் ? இந்தத் திருஷ்டாந்தத்திலிருந்தே 
உங்கள் தீர்மானத்தின் உண்மையைக் கிரகித்துக் 
கொள்ளுங்கள் . 

நான் சொல்வகை, இராஜாவே ! கோணாதமன 
துடன் கவனித்துக் கேளுங்கள் . ஆப்தவாக்கியத்தி 
னிடம் உண்டாகும் அசிரத்தை உலகத்தோருக்கு முக் 
கிய சத்துருவாகும் . சிரத்தையென்ற மாதாவைப் 
பணிந்தால் சுதனிடம் பிரேமையுள்ள தாய்போல 
வலிமையுள்ள பீதிகளில் நின்றும் எவ்விதத்திலும் இர 
க்ஷிக்கும் என்பதற்குச் சந்தேகமில்லை . ஆப்தரிடத்தில் 
சிரத்தையில்லாத மூடனைச் சம்பத்து , சுகம் , யசசுமுத 
லியவைகள் விட்டுவிடுகின்றன . அதுவுமன்றி அவன் 
எல்லோரிலும் ஈனனாகின்றான் . சிரத்தை தான் ஜகத்தை 
இருக்கின்றது . எல்லோரும் சிரத்தையை முன்னிட் 
டுத்தான் ஜீவித்திருக்கிறார்கள் . தன் தாயினிடத்தில் 

( a ) ஹேமலேகையின் வசனங்களை ஹேமசூடன் உண்மை 
யென்று கருதினமையின், அதனால் ஏற்பட்ட அனுபவம் 
திருஷ்டாந்தமாகக் காட்டப்பட்டது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


67 


இவ் 


ஆனால் 


விசுவாசமில்லாமற்போனால் ( b ) பாலனானவன் எவ்வி 
தம் ஜீவித்திருப்பான் சொல்லுங்கள் ? கருணனான 
( 6 ) புருஷனுக்குத் தன் பத்தினியிடம் சிரத்தையில்லா 
திருந்தால் அவன் எப்படித்தான் சுகமடைவன் ? 
விதமே புத்திரர்களிடத்தில் சிரத்தையில்லாதவருக்கு 
நல்லகதி எவ்விகமுண்டாகும் ? பயிரிடுபவன் சிரத்தை 
யற்றவனாகவிருந்தால் தன் நிலங்களில் உழவுசெய்வனா? 
சிரத்தையில்லாமல் ஒரு பிரவிர்த்தியும் ஒருகாலத்திலும் 
நடவாதே ! அசிரத்தையினால் பிரவிர்த்தியற்றுப்போகு 
மானால் உலக வியவகாரங்கள் அடங்கிவிடுமன்றோ ? 

பிரத்தியக்ஷ சித்தமாயிருக்கிற ஜகத்தின் 
ஸ்திதியை நிறுத்தத்தகாதபடியால் அதற்குக் காரண 
மாகச் சிரத்தை யிருக்கிறதென்று சித்தமாகிறது . உலக 
வியவகாரங்கள் சிரத்தையை முன்னிடாமல் ( a ) காரிய 
காரண சுபாவத்தை முன்னிட்டு நடக்கின்றன வென்று 
சொல்வீர்களானால் , அந்தக் காரியகாரண சுபாவத்தி 
னிடத்தில் உங்களுக்கு விசுவாசம் (சிரத்தை ) எப்படி 
யுண்டாயிற்று ? காரியகாரண ரூபமாக உலக வியவகாரங் 
கள் நடக்கின்றன என்று எடுத்துக் கொள்வதிலுங்கூட 

( b ) மாதா தனக்கு நல்ல உணவு கொடுப்பளென்று சிரத் 
தையில்லாவிடில் , பாலன் உணவைத் தள்ளிவிடுவான் என்று 
அர்த்தம் . 

( 6) உறங்கும் பொழுது பத்தினி கொன்று விடுவாளோ 
வென்று பர்த்தாவுக்கு அவநம்பிக்கை யுண்டானால் அவனுக் 
குச் சுகமுண்டாகுமா ? 

( a ) பயிரிடுபவன் வியவசாயம் செய்தால் தானிய மகப் 
படுமென்று நம்பி , தானியமடைவதில் வியவசாயத்தின் 
வியாப்தியை நிச்சயித்துக்கொண்டு வியவசாயம் செய்கிறானே 
யன்றிச் சிரத்தையினால் செய்யவில்லை என்றதற்குச் சமா 
தானம் . 


68 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஹேம 


விசுவாசம் என்ற சிரத்தை இருக்கின்றது . ஆதலால் 
உலகத்தில் சிரத்தை யில்லாமற்போனால் எல்லோரும் 
மூச்சுவிடுவதிலும் கூடச் சந்தேக முதித்தவராகி மூச்சை 
நிறுத்திவிட வேண்டுமன்றோ? ஆகையினால் திடமான 
சரத்தை யுடையவர்களாகி ஆத்தியந்திகமான சுகத்தை 
நாடுங்கள் . சிரத்தையை (e ) நிகிஷ்டர்களிடத்தில் 
வைக்கலாமோவென்று சங்கை உங்களுக்கு உண்டாகு 
மானால் , இவ்விதம் நிகிஷ்டர்களிடம் சிரத்தையை 
வைக்கக் கூடாதென்பது சிரத்தையினால் ஏற்பட்ட 
தானபடியினால் சிரத்தையின்றி எப்படிப் பிரவிர்த்தி 
யுண்டாகும் என்று தன் பிரியைகூற , 
சூடன் அவளிடம் பின்னும் கேட்கிறான் . “ எவ்வித 
மாயினும் சிரத்தையை யடைய வேண்டுமென்று தீர் 
மானஞ் செய்யும்போது சிரேயசைக்கோரினால் அந்தச் 
சிரத்தையைச் சத்துக்களிடம் வைக்கவேண்டுமேயன்றி 
அசத்துக்களிடத்தில் வைத்தல் கூடாது . அவ்வாறன்றி 
அசத்துக்களிடம் சிரத்தையை வைத்தால், தூண்டிலின் 
வெளியிலுள்ள அழகைப் பார்த்து மறைந்திருக்கும் 
ஊசிமுனைகளினால் மீன்கள் நாசமடைவதுபோல அதோ 
கதியுண்டாகும் . ஆகையினால் சத்துக்களிடத்திலேயே 
சிரத்தையை வைக்க வேண்டியதன்றி அசத்துக்களிடத் 
தில் ஓரிடத்திலும் வைத்தல் கூடாது . எவர்கள் அசத் 
துக்களிடத்தில் சிரத்தையை வைத்து நாசமடைந்தார் 
களோ , எவர்கள் சத்துக்களிடம் சிரத்தையினால் சிரே 
யசைப் பெற்றார்களோ அவர்களெல்லாம் இதற்கு உதா 
காணமே . " " சத்துக்களென்று தோற்றத்தினால் அறிந்து 
கொண்டு அவர்களிடம் சிரத்தையை வைக்கவேண்டி 
யதாயிருக்கும் பொழுது, உங்களுக்குப் பிரவர்த்திதான் 

( e) ஸ்திரீகளிடத்திலும் மூடர்களிடத்திலும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

69 
எப்படி யுண்டாகக் கூடுமென்று நீ ஆக்ஷேபித்தற் 
குக் காரணமென்ன " என்று ஹேமசூடன் கேட்க , 
ஹேமலேகை தன் பிரிய பதியினிடம் சொல்லுகின் 
றாள் . " ஏ . இராஜகுமாரா ! நான் , சொல்வதைக் 
கேளுங்கள் : 

நீ எப்படி ஆக்ஷேபனை செய்வாய் என்று கேட்ட 
தற்குச் சமாதானம் என்னவென்றால் , சத்துக்களிடத் 
தில் சிரத்தையை வைக்க வேண்டு மென்ற மகா ஜனங் 
களுடைய வாக்கியத்தில் உங்களுக்கு விசுவாசமுண் 
டாகிப் பிரவிர்த்தி ஏற்படும் பொழுது , அவ்வித வாக்கி 
யங் கூறினவர் சத்து என்றும் அல்லது அசத்து என் 
றும் உங்களுக்கு எப்படித் தீர்மானமானது . வேறு ஒரு 
வர் வாக்கியத்தினால் இவர் வாக்கியத்தில் சிரத்தை உண் 
டாயிற்று என்று சொல்வீர்களாயின் , அநவஸ்தா தோ 
ஷத்தால் இன்னவன் சத்து இன்னவன் அசத்து என்று 
ஏற்படாது . - வேறு ஒருவன் மொழிந்த சத்துக்களின் 
இலக்ஷண ஞானத்தினால் சத்துக்களைக் கண்டறியலா 
மென்பீர்களாயினும் இந்த அருவஸ்தா தோஷத்தினால் 
தீர்மானம் ஏற்படாது . சாஸ்திரங்களில் சொல்லியிருக் 
கும் பிரமாணங்களினால் சத்துக்களின் இலக்ஷண ஞான 
முண்டாகலா மென்றால் , அசிரத்தையுள்ளவனுக்கு அவ் 
விதப் பிரமாணங்களில் எப்படி விசுவாசமுண்டாகும் 
சொல்லுங்கள் . மற்றப் பிரமாணங்களைப் போலவே நல் 
லாகமங்களிடத்திலும் எவ்விதத்திலும் தோஷத்தைக் 
கற்பித்துக்கொண்டு ( 1 ) விஸம்வாதம் செய்யும் ஒருவன் 

( 1 ) விஸம் வாதம் - ஒரு காரியம் செய்தால் இன்னபல 
னுண்டாகுமென்று பிரமர்ணமிருக்க , அக்காரியத்தினால் அவ் 
விதப் பலன் ஏற்பட மாட்டாதென்று விபரீதமாக நிச்சயிப் 


70 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


எதனிடத்திலே தான் விஸம் வாதம் செய்யான் ? ஆகை 
யினால் உலகமுழுதும் சிரத்தையை ஆசிரயித்துப் பிர 
விர்த்திக்கின்றது . அதன் பிரகாரத்தைச் சொல்லு 
கிறேன் ; நிச்சல மனதுடன் கேளுங்கள் . அநவஸ்தா 
தர்க்கம் செய்பவனாவது தர்க்கமே செய்யாமலிருப்பவ 
னாவது இகத்திலும் பரத்திலும் சிரேயசை அடையான் . 
ஆனால் இவர்களில் தர்க்கமே செய்யாமலிருப்பவனுக் 
குக் காலக்கிரமத்தில் ஒருகால் சிரேயசு உண்டாகக் 
கூடும் . அநவஸ்தா தர்க்கம் செய்பவனுக்கு ஒரு காலத் 
திலும் சிசேயசு கிடையாது . 

" முற்காலத்தில் கோதாவரி தீரத்திலிருக்கும் 
சகியகிரியினிடம் சாந்தசீலராகவும் உலகத்தின் உண் 
மையை உணர்ந்தவராகவும் கௌசிகர் என்ற பெய 
ருடைய ஒருமகான் வசித்திருந்தனர் . அப்பெரியோரை 
யடுத்தவரான அநேகம் சிஷ்யர் அவரிடத்தில் இருந் 
தார்கள் . அத்சிஷ்யர்கள் ஒருதினம் குருவின்றி யிருக் 
கும்பொழுது தங்கள் புத்திக்குத் தகுந்தபடி உலகத்தின் 
நிலைமையைப்பற்றித் தீர்மானம் செய்வதற்காகப் பல 
வாறாய் விசாரணை செய்துகொண்டிருந்தார்கள் . அவ் 
விடத்திற்குச் ( 2 ) சுஷ்கதர்க்க நிபுணனான சுங்கன் என் 
னும் பேருள்ள ஒரு விப்பிரன் வந்து அச்சிஷ்யர்கள் 
எல்லோருடைய கொள்கைகளையும் கேவலம் தன் புத்தி 
கௌசலத்தினாலேயே தூஷணை செய்தனன் . “ பிரமா 
ணத்திலிருந்தும் பிரமித்தத்தின் உண்மையைக் கிரகிக்கலா 
மென்று சொல்லும் சிஷ்யர்களிடத்தில் , அசிரத்தை 
யினால் மதியிழந்தவனும் வாத நிபுணனும் சுஷ்கதர்க் 
கத்தை யடுத்தவனுமான அந்தச்சுங்கன் அவர்களுடைய 

( 2 ) சுஷ்கதர்க்கம் - வறட்டுவாது ; அனுபவம் பிரமாணங்க 
ளின்றிக் கேவலம் யுக்தியினால் தர்க்கம் செய்வது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


71 


கொள்கைகளை ஆக்ஷேபனை செய்து கூறுவதைக் கேளுங் 
கள் . ஸத்தியமானது ஒருகாலத்திலும் பிடிபடாது . 
(சித்தமாகாது ). பிரமாணத்தினால் எது பிரமிதமாகி 
றதோ அது ஸத்தியமென்றீர்கள் . பிரமாணத்தினிடம் 
தோஷங்களிருக்குமானால் பிரமிதம் உண்மையாகாது . 
ஆகையினால் பிரமாணத்தினிடம் தோஷங்கள் இல்லை 
யென்று நாம் முன்னதாகப் பார்த்து நிச்சயம் செய்து 
கொள்ளவேண்டும் . அப்படிப்பட்ட நிச்சயமும் பிரமா 
ணத்திற்கு அதீனமாயிருப்பதால் அதனிடத்தும் இவ் 
விதமே விவேசனை செய்யவேண்டும் . இம்மாதிரி முடி 
வின்றி விசாரணை செய்ய நேரிடுகிறபடியால் பிரமிகம் 
ஒன்றும் சித்தமாகிறதில்லை . ஆகையினால் பிரமாதா 
வாகட்டும் பிரமிதம் பிரமாணங்களாகட்டும் இவற்றுள் 
ஒன்றுமே சித்தியாது . அதுவுமன்றி நான் இதனைப் 
பார்க்கிறேன் என்ற விகற்பங்களெல்லாம் சூனியத்தை 
ஆசிரயித்தவைகளாக முடிந்து விடும் . 

விடவே, 
அந்த விகற்பமும் பிரமாணத்திற்கு விஷய மாகாத 
தால் ( 3 ) சூன்ய ரூபத்தை அடைந்து விடுகிறது . ஆத 
லால் சூன்யத்தைத் தவிர யாதொன்றும் கிடையாது 
என்பது என்னுடைய தீர்மானம் . இப்படிப்பட்ட சுங் 
கன் வசனங்களை அச்சிஷ்யர்களில் சில மூடாத்மாக்கள் 
கேட்டு , அவன் கொள்கையை எடுத்துக்கொண்டவ 
ராகிச் சூன்யவாதிகளாக முடிந்து சூன்ய நிஷ்டர்களாய் 
நாசத்தை யடைந்தனர் . அவர்களில் விசார சீலரான 
மற்றவர்கள் சுங்கன் வசனங்களைத் தங்கள் குருவான 
கௌசிகரிடத்தில் கூறி அவரால் ஸந்தேகம் தெளிவிக் 
கப்பட்டு நிச்சய புத்தியுடையவ ரானார்கள் . 

( 3 ) சூன்யம் சித்திக்கப் பிரமாணம் தேவையில்லாமையி 
னால் சூன்யம் சித்திக்கிறதென்று சொல்லப்பட்டது. 


72 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஆகையினால் எவ்விதத்திலும் அருவஸ்தையான 
தர்க்கத்தை விட்டுவிட்டு எப்பொழுதும் சதாகமங்களுக் 
கனுகூலமான தர்க்கத்தைப் பொருந்தி யிருப்பவர்கள் 
சிரேயசை யடைவார்கள் என்றனள் . 

இவ்விதம் அத்தியந்தம் தீரையான தன் பிரியை 
மொழிந்தபோது ஹேமசூடன் மிகவும் ஆச்சரியத் 
துடன் அவளிடம் பின்னும் கேட்சிறான் : - " அகோ ! 
ஆச்சரியம் ! பிரியையே ! உன்னிடத்தில் இவ்வளவு 
உணர்ச்சியிருப்பது இதற்குமுன் எனக்குத் தெரிய 
வில்லை . நீ தன்யையாயிருக்கிறாய் ; நானும் உன்னை 
அடைந்ததனால் தன்யனாக இருக்கிறேன் . சிரத்தையினால் 
சகலமான சிரேயசும் சித்தியாகுமென்று நீ சொன்னது 
எப்படி ? எதனிடத்தில் சிரத்தையை வைக்கலாம் ; 
எதனிடத்தில் வைக்கக்கூடாது . அளவில்லாமலும் 
ஒன்றுக்கொன்று விரோதமான அர்த்தங்கள் பொருந் 
தியவையுமான பற்பல ஆகமங்களிருப்பதால் எத 
னிடத்தில் சிரத்தையை வைக்கலாம் ? எதனிடத்தில் 
வைத்தல் கூடாது ? உலகாசாரியர்களுடைய மதங் 
களின் பேதங்களும் , சாஸ்திரங்களுக்கு 
யெழுதுவோர்களின் மதபேதங்களும் , நிலையில்லாத 
புத்தியு மிருக்கும் போது , எது எடுத்துக்கொள்ளத் 
தகும் ; எது தள்ளத்தகும் , இவற்றைக் கூறுவாய் . எவ 
னுக்கு எதனிடத்தில் அபிமானமிருக்கிறதோ அதனை 
நல்லதென்றும் எதனிடம் அபிமானமில்லையோ அதனைத் 
தோஷமானதென்றும் தள்ளிவிடுகின்றான் . இவ்வித 
மிருக்கிறபடியால் எனக்கு இந்தவிஷயத்தில் ஒரு முடி 
வான தீர்மானமும் புலப்படவில்லை . அசூன்யத்தைத் 
தூஷிப்பவரான சூன்யவாதிகளுக்கும் 

சூன்யவாதிகளுக்கும் அனுகூலமாக 
ஆகமங்கள் இடங்கொடுக்கிறபடியால் , அப்படிப்பட்ட 


உரை 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டம் 
ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

73 
ஆகமங்களில் ஏன் சிரத்தை வைத்தல் கூடாது ? இவை 
களை யெல்லாம் விஸ்தாரமாக எனக்குச் சொல்லவேண் 
டும் ; உன்னால் சிந்திக்கப்படாததொன்றுமில்லை என்று 
கூறினான் . 
ஹேமசூட உபாக்கியானம் , சிரத்தையின் பிரசம்ஸை என்னும் 

ஆறாவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -7 


வ்விதம் தன் பிரிய பர்த்தாவினால் கேட்கப் 

பட்ட பொழுது உலகத்தின் நிலைமையை நன் 
றாய் உணர்ந்தவளும் விதுஷியுமான 

விதுஷியுமான ஹேமலேகை 
சொன்னதாவது : - “ பிரியதமா ! நான் சொல்வதை ஆதா 
வுடனும் சித்தம் சலியாமலும் கவனித்துக் கேளுங்கள் . 
மனதானது குரங்குச் சுபாவமாக எப்பொழுதும் , 
ஸ்திரமின்றி யிருக்கிறது . மனதின் சலனத்தினால் உல 
கத்தில் ஜனங்கள் மகத்தான அர்த்தங்களை அடைகி 
றார்கள் . சலிக்கும் மனமே எல்லாத் துக்கங்களுக்கும் 
காரணமானதென்பது பிரத்தியக்ஷமாம் ; ஏனென்றால் , 
சுழுத்தியில் சலனமின்மையால் எல்லோருக்கும் சுகம் 
உண்டாகிறது . ஆகையினால் மனதை ஸ்திரப்படுத்திக் 
கொண்டு நான் சொல்வதைக் கேளுங்கள் . ஆதரவின் 
றிக் கேட்பது கேளாம லிருப்பதற்கு நிகராவது மன் 
றிப் படத்தி லெழுதப்பட்டிருக்கும் விருக்ஷத்தினைப் 
போலப் பலனைக்கொடாது . விநாசத்திற்கு ஏதுவான 
அநவஸ்தா தர்க்கத்தைத் தூரத்தில் விலக்கி ஸத்தான 
தர்க்கத்தைக் கைக்கொண்ட ஜனங்கள் சீக்கிரத்தில் 
நல்ல பலனைப் பெறுகின்றார்கள். ஸத்தான தர்க்கத்தை 
யடைந்து சாதனத்தில் ஏகபானாகப்பவித்து அந்த ஸத் 
தான தர்க்கத்திலிருந்து உற்பன்னமாகும் சிரத்தையை 
யுடைய நரன் பலனை அடைகின்றான் . சிரத்தையின் 
காரணத்தால் பலன்களை படைகின்ற இவ்வுலகத்தின் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

75 
கண்ணுள்ள பிரவிர்த்திகளை அநவஸ்தா தர்க்கத்தை 
அகற்றிச் சிந்தனை செய்து பாருங்கள் . பிரியரே ! 
பயிரிடுபவன் நல்ல யுக்தியினால் ஆலோசித்து அந்தந்தக் 
காலங்களில் உழவு செய்கிறான் . குதர்க்க மகற்றிய 
சுதர்க்கத்தினாலும் சிரத்தையினாலும் வெள்ளி பொன் 
நாணயங்களும் இரத்தினம் ஒளஷதங்கள் முதலியவை 
களும் உலக வியவகாரங்களில் வழங்கி வருகின்றன . 
ஆதலால் , ஆத்மாவின் சிரேயசை முன்னிட்டுச் சுதர்க் 
கம் சிரத்தையென்னு மிவ்விரண்டு சாதனங்களையும் , 
சுங்கனுடைய அநவஸ்தா தர்க்கத்தினால் முயற்சியின்றி 
நின்ற மூடர்களைப்போலிராமல் சம்பாதிக்க முயலுங் 
கள் . சிரத்தையுடன் புருஷப் பிரயத்தினம் செய்பவ 
னுக்கு ஒருவிதத்திலும் ஹானியில்லை . திடமான ஆண் 
மையுள்ளவன் பலனை ஏன் அடையமாட்டான் ? புருஷப் 
பிரயத்தினத்தாலேயே பயிரிடுபவர் தானியத்தையும் , 
வியாபாரிகள் தனத்தையும் , அரசர் இராஜ்யலக்ஷ்மியை 
யும் , விப்பிரர்கள் சுகத்துக் காதாரமான வித்தையை 
யும் , சூத்திரர்கள் சேவகத்தையும் , தேவர்கள் அமிரு 
தத்தையும் , தபசிகள் உத்தம லோகங்களையும் , மற்றவர் 
கள் தங்கள் தங்கள் கோரிக்கைகளையும் அடைகிறார்கள் . 
அரவஸ்தையான தர்க்கத்தினாலும் , அசிரத்தையினாலும் 
எவனாலே எப்பொழுது என்ன பலன் தான் அடையப் 
பட்டிருக்கின்றது . ? ஆலோசித்துச் சொல்லுங்கள் . சற் 
றேனும் பலனுண்டாகுமானால் அதனிடத்தில் நம் 
பிக்கை யில்லாமல் விகற்பம் செய்து கொள்வோரைப் 
பாக்கியமற்றவரென்றும் , தமக்குத்தாமே பகையானவ 
ரென்றும் , அறியவேண்டும் . 

ஆகையினால் சிரத்தையினாலும் ஸத்தான தர்க்கத்தி 
னாலும் போஷணை செய்யப்பட்ட அதிக முயற்சியை 


76 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யுடையவராய்ச் சிரேயசுக்கு எது முக்கியமான ஸாத 
னமோ அதனைச் சாருங்கள் . அப்படிப்பட்ட பற்பல 
ஸா தனங்கள் விசித்திரமாக இருக்கின்றன . அவைகளில் 
எதனை எவ்விதமாயினும் சாதித்துக் கொள்ளுதல் 
கூடுமோ . அதனை முக்கியமாக ஸாதனைசெய்யுங்கள் . 
சுதர்க்கத்தினாலும் அனுபவத்தினாலும் அஃ தின்ன 
தென்று தீர்மானித்துக்கொண்டு சீக்கிரத்தில் ஆரம்பம் 
செய்ய வேண்டும் . அதன் விஷயங்களெல்லாம் சொல்லு 
கிறேன் ; சாவதானமாய்க் கேளுங்கள் : -- 

“ யாதொன்றி னடைவினால் ஒருவன் பின்னும் 
சோகவானாகிறதில்லையோ அதனைச் சிரேயசென் றறிய 
வேண்டும் . சூக்ஷ்ம புத்தியினால் ஆலோசனை செய்தால் 
எங்கும் எதனிடத்திலும் துக்கமிருப்பதாகக் காணப் 
படுகிறது . துக்கசோகங்களுடன் கூடினது ஒருவிதத்தி 
லும் சிரேயசாகமாட்டாது . தனம் , புத்திரர் , பத்தினி 
கள் , இராஜ்ஜியம் , பொக்கிஷம் , பலம் , யசஸு , வித்தை , 
புத்தி , தேகசவுந்தரியம் , ஸம்பத்து முதலியவைகளெல் 
லாம் அஸ்திரமானவையாகவும் காலமென்ற ஸர்ப்பக் 
தின் முகத்திலிருப்பதனால் சோகமென்ற முளைக்கு மிக 
வலிமைபொருந்திய பீஜங்களாகவுமிருக்கின்றன . இவை 
கள் எப்படி ஆத்தியந்திக சிரேயசிற்கு ஸாதனங்களாம் ? 
ஆதலால் பாமமான சிரேயசு இவைகளினின்றும் பின் 
னோக்குகிறதினால் உண்டாகிறது . இவ்விதம் தனம் 
முதலிய விஷயங்களில் , அவைகளை எடுத்துக்கொள்ள 
வேண்டுமென்று யாதொரு பிராந்தி யுண்டாகிறதோ 
அது மோகத்தினால் ஏற்பட்டதே . அவ்வி தமாக மயக்கு 
கின்றவர் மகேசுவரனே . அவர் ஸர்வலோகங்களுக்கும் 
கர் , 

ர்த்தாவானபடியால் அவரால் எல்லோரும்: மோகிக்கப் 
பட்டிருக்கின்றனர் . சொற்ப வித்தையுடைய ஒருவன் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


77 


சிலபேரைமாத்திரம் தன் வித்தையினால் மயக்குகின்றான் . 
அப்படிப்பட்ட அற்ப விக்கையுடைய ஜாலக்காரனையே 
ஜனங்களால் ஜயிக்கமுடியவில்லையே , மகாமாயாவியான 
மகாதேவனை எப்படி வெல்லப்போகிறீர்கள் ? உலகத் 
தில் எவர்களுக்கு அற்ப மாயைக்குத் தகுந்த பிரதி 
வித்தை தெரியுமோ அவர்கள் அந்தமோகத்திலிருந்தும் 
விடுபட்டுச் சொஸ்தராகிச் சுகமடைகிறார்கள் , எப்படிப் 
பிரதிவித்தை தெரியவேண்டுமானால் மாயிகனை அடுத் 
திருந்து அவனைச் சந்தோஷப்படுத்தினா லன்றிப் 
வித்தை இலபிக்காதோ அப்படி மகாமாயாவியான 
மகேசனைச் சந்தோஷப்படுத்தாமல் மோகத்தைத் தாண் 
டுவதெங்ஙனம் ? ஆதலினால் அவரை எல்லா விதத்தி 
னாலும் பற்றிக்கொள்ளுங்கள் . யாவெனொருவன் அவ 
ருக்கு மகிழ்ச்சி செய்வித்து அவருடைய பிரசாதத்தி 
னால் மகாவித்தையை அடைகின்றானோ அவன் அந்த 
மோகத்திலிருந்தும் சீக்கிரத்தில் விடுபடுகின்றான் . 

இன்னும் சிரேயசிற்கு ஏதுக்களான பற்பல யுக்தி 
கள் சொல்லப்பட்டுள்ளன . ஆனால் அவைகளெல்லாம் 
ஈசன் பிரசாதமின்றிப் பலன்கொடா . ஆகையினால் 
முதன்மையாக விசுவகாரணனான மகேசனைப் பக்தி 
யுடன் ஆராதனை செய்தால் அவர் மோகத்தை நாசம் 
செய்யக்கூடியதான யுக்திகளைப் புகட்டுவார் . 

இந்த ஜகத்தானது காரியமானதென்பது பிரத்தி 
யக்ஷமாய்க் காணப்படுகிறது . ஜகத்காரியத்தின் ஆரம் 
பம் தெரியாவிட்டாலும் , பிருதிவி முதலியவைகளின் 
அம்சத்தின் ஏதுவாலும் காரியத்தின் சொரூபத்தை நிர் 
ணயம் செய்யும் யுக்திகளாலும் அனேக ஆகமங்களின் 

மகாவித்தை = இரண்டற்ற சிவாத்ம வித்தையை அடைந் 
தால் மகா மாயையின் சொரூபம் அறியலாகும் . 


78 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மொழிகளாலும் இந்த ஜகத்து காரிய பூதமானது என் 
பதும் , அதன் கர்த்தா இது கர்த்தாக்களில் நின்றும் 
( 1 ) விலக்ஷணமானவர் என்பதும் , நிச்சயப்படுகின்றன . 
கர்த்தாவின்றி இந்த ஜகாத்து உண்டாயிற்று என்று சில 
ஆகமம் சொல்லுமாயின் , அதன் கொள்கைகளை வேறு 
பல ஆகமங்கள் அநேகயுக்திகளால் கண்டித்திருக்கின் 
றன . அப்படிப்பட்ட சார்வாக ஆகமம் பிரத்தியக்ஷக் 
தையே ஆசிரயித்துக்கொண்டிருக்கிறபடியால் அதனால் 
ஆத்ம நாசமே தேடப்படுகிறது . அவ்வாகமம் ஆகமா 
பாசமன்றி மகத்துக்களால் அங்கீகரிக்கப்பட்ட தன்று . 
சுஷ்கதர்க்கம் பொருந்திய சாஸ்திரமானது தியஜிக்கத் 
தக்கதே . 

* மற்றுஞ் சிலர் இந்த ஜகத்து ஸநாதனமாக ( ஸத் 
ரூபமாக ) இருக்கிறதென்று சொல்லுகின்றனர் . அவர் 
கள் புத்தியின்றிய பிரகிருதிக்குக் கர்த்துருத்துவம் 
சொல்லுவதும் அவிவேகமே ; ஏனென்றால் , கிரியைக் 
ளெல்லாம் புத்தி பூர்வமாகவே நடக்கின்றன . புத்தியின் 
றிக் கிரியையுண்டாவதில்லை . இன்னும் அநேக ஆகமப் 
பிரமாணங்களாலும் இந்த ஜகத்தைப் புத்தியுடைய 
வனே நியமித்தானென்பது தீர்மானப்படுகின்றது . உல 
கத்தில் எங்கும் புத்தி பூர்வகமாகவே காரியங்கள் நடப் 
பதையும் பார்க்கின்றோம் . 

இவ்விதம் ஸத்தான தர்க்கங்களாலும் ஆகமங்க 
ளாலும் ஜகத்திற்குக் கர்த்தா ஒருவனிருக்கின்றானென் 

( 1 ) சிருஷ்டிக்குமுன் திருசியம் அணுமாத்திரமும் இருக்க 
வில்லை யென்றும் உபாதானங்களை அபேட்சியாமல் அதனைச் 
சிருஷ்டித்தமையால் ஈசன் ஸர்வகர்த்தாவாதலால் மற்றக் கர்த் 
தாக்களிலிருந்தும் வேறானவன் என்றும் கருத்து . 

* அ.நுபந்தத்தை நோக்குக . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


79 


றும் , அவன் உலகத்தின் கண்னுள்ள கர்த்தாக்களி 
லிருந்தும் வித்தியாசப்பட்டவனென்றும் , காரியத்தின் 
எண்ணப்படாத மகிமையினால் சிந்திக்கத்தகாத அள 
வற்ற சக்தி பொருந்தியவனென்றும் , அபரிச் சின்ன 
மான ஜகக் காரியத்திற்கு அனுகுணமான சாமர்த்திய 
முடையவன் என்றும் தீர்மானமாகின்றது . இப்படிப் 
பட்ட குணங்கள் பொருந்தியிருப்பதால் சரணமாக 
அடைந்தவர்களை உத்தாரணம் செய்ய அவனுக்கே 
வல்லமையுண்டு . 

ஆகையினால் எந்நேரமும் எல்லா விதத்திலும் 
அவனையே சரணமடைய வேண்டும் . இதற்குத் திருஷ் 
டாந்தமாக நான் சொல்வதைக் கேளுங்கள் . உலகத் 
தில் மிதேசுவரனான பிரபு கபடமின்றிச் சந்தோஷப் 
படுத்தப்பட்டானே யானால் , அவன் , தன்னை அடுத்த 
மனிதனுக்கு அவன் கோரிக்கைகளை எல்லாவிதத்திலும் 
அளிக்கின்றான் . அப்படி யிருக்கும் பொழுது லோகேசு 
வரனான தேவனை எவனொருவன் பூர்ணமாகச் சந் 
தோஷப்படுத்துகிறானோ அவனுக்கு ( அந்தப் பக்த 
னுக்கு ) ஏகவத்ஸலனானவன் எதைத்தான் கொடுக்கமாட் 
டான் , சொல்லுங்கள் ? உலகத்தில் ஐசுவரியம் பெற்ற 
பிரபுக்கள் நிலையற்றவரும் , தயையற்றவரும் நன்றி யறி 
யாதவரு மானதால் அவர் அளிக்கும் பலன்களும் நிலை 
பற்றனவாம் . பரமேசனோ கருணைக்கடலும் , கிருதஞ் 
ஞரும் , நியதியுடையவரும் ஆவர் . அவ்வித மன்றி யிருக் 
தால் அவர் இந்த அநாதியான ஸம்ஸாரத்தில் நிந்திக்கப் 
(a) படமாட்டாரோ ? ஜகத் யாத்திரைக்கு ( போக்குக்கு ) 
நிலைதானேது ? நிலையற்ற அரசர்கள் தங்கள் அரசை 

( a ) ஈசுவரன் நிலையற்றவராயிருந்தால் அவரால் சிருஷ்டிக்கப் 
பட்ட ஸம்ஸாரம் அகாலத்தில் நசித்துவிடும் என்பது கருத்து. 


80 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
யிழப்பதை நாம் பார்க்கவில்லையா ? ஆதலால் இந்தக் 
கருணைக் கடல் நியதியுடையவரென்று சொல்லப்படு 
கின்றார் . அவரை எல்லாவிதத்திலும் நிஷ்காம பக்தி 
யுடன் சரணமடையுங்கள் . அவர் உங்களுக்குச் சிரேய 
ஸைக் கூட்டிவிடுவார் . இஃதன்றி வேறு ஸாதனங்களைத் 
தேடவேண்டாம் ” 
உபாசனை வெகுவிதமாகவுளது . 

ஆர்த்தர்களா 
லும் பொருள் தேடுவோராலும் உபாசனைகள் செய்யப் 
படுகின்றன . நிஷ்காமோ பாசனையே துர்லபமானது . 
இதுதான் உண்மையான உபாசனை . உலகத்தில் பிரபு 
வானவன் ஆர்த்தனாலே அடையப்பட்டுச் சிலவேளை 
தயை யுடையவனாகித் தன்னை அடுத்தவனுடைய * ஆர்த் 
தியை . நிவிர்த்தி செய்கின்றான் ; சிலவேளை அடுத்தவ 
னுடைய ஸேவையின் தாரதம்மியத்தினால் உபேக்ஷை 
செய்து விடுகின்றான் . இவ்விதமே பொருள் யாசிப் 
போருக்குப் பிரபுவானவன் அளிக்கும் பலன் மித 
நிலையற்றதும் ஆகும் . 

நிஷ்காமமாக 
யாதொரு பிரயோஜனத்தையும் உத்தேசியாமல் தன்னை 
ஸேவை செய்யும் ஒருவனுடைய அத்தன்மையை வெகு 
நாட்களுக்குப் பின் அறிந்து மிதேசுவரனும் நியதி 
யற்றவனுமான பிரபு கூட அவன் வசமாய் விடுகிறான் . 
இந்த மிதேசுவரனான பிரபுவுக்குக் தன்னை யடுத்தவ 
னுடைய நிஷ்காமத் தன்மையைத் தெரிந்துகொள்ள 
வெகுநாள் பழக்கம் வேண்டியதாயிருக்கிறது . அகில 
இருதயவாஸனான ஸர்வேசனோ வென்றால் , பக்தர்க 
ளுடைய சித்தத்தை அந்த க்ஷணத்திலேயே யறிந்து 
சீக்கிரத்தில் பலனை அளிக்கின்றான் . ஆர்த்தர்களுக்கும் 
பொருள்தேடுவோர்களுக்கும் ஈசன் தன்நியதியை அனு 

ஆர்த்தி - ரோக பீடை . 


முடையதும் 


* 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


81 


சரித்துக்கொண்டும் அவர்கள் ( 1 )கர்மபரிபாகத்கைாமூன் 
னிட்டும் பலனைக் கொடுக்கின்றனன் . நிஷ்காமனாகவும் 
அன்னிய சரணமின்றியும் தன்னை உபாசனை செய்பவ 
னுடைய அத்தன்மையை அறிந்து ஈசன் அவனுடைய 
யோக க்ஷேமத்தை எல்லாவிதத்திலும் வகித்துக்கொள் 
ளுகிறான் . இவன் விஷயத்தில் கர்மபரிபாகக்தை முன் 
னிடாமலும் , நியதியான பிராரப்தத்தை விலக்கியும் 
சீக்கிரத்தில் ஸாதனத்தை அவனுக்களித்துப் பலனடை 
யும்படி செய்கின்றான் . இதுதான் மகேசத்துவ மென் 
பதும் மகத்தான ஈசனுடைய சுதந்திர மென்பதுமாம் . 
பிராரப்தமென்ற ஈசனது நியதியானது அவனிடம் 
( ஈசனிடம் ) விமுகர்களாயிருப்பவர்களுக்கேயாம் . அத்தி 
யந்தம் ஈசனிடத்தில் தற்பரனான மிருகண்டு தனய 
னுடைய பிராரப்தத்தை ஈசன் விலக்கியது எல்லோருக் 
கும் தெரிந்த விஷயமே . இதற்கு யுக்தி சொல்லுகிறேன் 
என் பிராணப் பிரியரே ! கேளுங்கள் : 

" பிராரப்தத்தின் நியதியை விலக்கக் கூடாதென் 
பது புருஷப் பிரயத்தின் மின்றி யிருப்பவருக்கே யாம் . 
எப்படி யென்றால் , பிராணாயாமாதிகளால் பிராரப்தமா 
னது ஜயிக்கப்படுகிறது . ஏனென்றால் , அப்படிப்பட்ட 
யோகிகளைப் பிராரப்தமானது திருஷ்ட துக்கங்களில் 
கூட்டுகிறதில்லை . எவர்கள் பௌருஷமின்றி யிருக்கி 
றார்களோ அவர்கள் தான் பிராரப்தம் என்ற ஸர்ப்பத் 
தினால் விழுங்கப்பட்டவர்கள் . பிராரப்தமென்பது கற் 
பனாரூபமான நியதியின் சுபாவமுடைய தானதால் அவ் 
விதமே அனுபவிக்கத்தக்கது . நியதியென்பது சங் 

( 1 ) கர்மங்களின் பரிபாகம் . அதாவது பலனை அளிக்கும் 
சாமர்த்தியம் . இது சிலவிடத்தில் காலவிசேஷத்தாலும் , சிலவி 
டத்தில் வேறுகர்மங்களின் ஸம்பந்தத்தாலு முண்டாகின்றது . 

6 


82 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
கற்பரூபமான ஈசன் சக்தி . ஈசனோ ஸத்தியசங் 
கற்பமுடையவன். அதனால் அவன் நியதியைத் தடுக்க 
முடியாது . 

பரமேசனிடம் பக்தியுடையவன் விஷயத் 
தில் அந்த நியதியானது வலிமையற்றதாய் விடுகின் 

வலிமையுடனிருக்குமானால் அதற்குத் தகுந்த 
பலனைக் கொடுக்கின்றது . ஆதலினால் குதர்க்கத்தை 
விட்டு நிஷ்காமனாக மகேசனைச் சரணமடைந்தால் அவர் 
உங்களைச் சிரேயசுடன் சேர்த்துவைப்பார் . மோக்ஷ 
மென்ற உப்பரிகைக்குச் செல்ல இதுதான் முதன்மை 
யான ஏணி . இஃதன்றிப் பலனளிக்கக் கூடியது வேறு 
யாதொன்றும் கிடையாது . " 

இராமா ! தன் பிரியை சொன்ன இப்படிப்பட்ட 
வசனங்களைக் கேட்டுப் பின்னும் தன் மனைவியினிடம் 
மிகுந்த ஸந்தோஷத்துடன் ஹேமசூடன் கேட்கின் 
நான் . 

பிரியையே ! நான் சரணமாக அடையத்தகுந்த 
வனும் சர்வகர்த்தாவும் சுதந்திரனும் உலகநியதியின் 
சக்தி பொருந்தியவனுமான மகேசன் இன்னானென்று 
சொல் . அவனைச் சிலர் விஷ்ணுவென்றும் , சிலர் சிவ 
னென்றும் , சிலர் கணேசனென்றும் , சூரியனென்றும் , 
நரசிங்கமென்றும் , புத்தனென்றும் , சுகதனென்றும் , 
அருகனென்றும் , வாசுதேவனென்றும் , பிராணனென் 
றும் , சோமனென்றும் , பாவகனென்றும் , கர்மமென் 
றும், பிரதானமென்றும் , அணுவென்றும் பலவாறாகக் 
கூறுகின்றார்கள் . இவ்விதம் ஜகத்காரண ரூபமானது 
விசித்திரமான மதங்களின் பேதத்தினால் பலவாறாக 
மொழியப்பட்டிருக்கின்றது . இவைகளில் இதனிடத்து 
ஈசுவர புத்தியைச் செய்யலா மென்பதைச் சொல்லு 
வாய் , உனக்குத் தெரியாதது ஒன்றுமில்லை யென்று 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


83 


னுடைய 


நான் தீர்மானம் செய்திருக்கிறேன். ஏனென்றால் , * பரா 
வாஞானியான வியாக்கிரபாத மகாரிஷியினால் வளர்க்கப் 
பட்டதனால் பெண்ணாயிருந்தும் உன்னிடத்தில் இவ் 
வளவு ஞானம் விளங்குகின்றது . மிகவும் சிரத்தையுட 
னிருப்பவனும் உன் பிரியனுமான எனக்கு விளங்கச் 
சொல்வாய் என்றனன் . 

இம்மொழிகனைக் கேட்டு ஹேமலேகை மகிழ்ச்சி 
யுடன் கூறுகின்றாள் . நாதா ! உங்களுக்கு ஈசுவர 

சொரூப நிர்ணயத்தைச் சொல்கின்றேன் 
கேளுங்கள் . ஜகத்ஜாலங்களுடைய உற்பத்திக்கும் 
இலயத்திற்கும் கர்த்தாவானவன் ஈசுவரன் . அவன் 
தான் விஷ்ணு , அவனே சிவன் , அவனே பிரம்மா , 
அவனே சூரியன் , சோமனும் அவனே , அவன் தானே 
எவ்விதத்திலும் எல்லாவற்றாலும் எல்லோராலும் நிரூ 
பிக்கப்பட்டவன் . அவன் சிவனன்று , விஷ்ணுவன்று 
பிரம்மாவன்று , மற்றவையுமன்று . இதன் உண்மை 
யைச் சொல்கிறேன் . சமாகிதராக விருந்து கேளுங்கள் . 
சைவர்கள் ஜகத்கர்த்தாவை ஐந்து முகங்களும் மூன்று 
கண்களும் உடைய சிவனென்கிறார்கள் . அவ்விதமான 
கர்த்தாவும் குடம் செய்பவனைப்போல அறிவுடைய 
வனும் சரீரமுடையவனுமாவன் . உலகத்தில் சேதன 
னான கர்த்தாவைச் சரீரமுடையவனாகக் காண்கின் 
றோம் . அசரீரனாகவாவது அசேதனனாகவாவது ஒரு 
கர்த்தாவையும் நாம் உலகத்தில் பார்க்கவில்லை . இவ் 
விரண்டின் மத்தியில் சேதனத்துக்குத்தான் கர்த்துருத் 
* பராவரம் - பாம் = சிரேஷ்டம் - அவரம் = தாழ்ந்தது -சிரேஷ்ட 
மென்று பிறர் சொல்பவை யெல்லாம் தாழ்ந்தவை யென்று 
சொல்லும்படி விளங்குவது , அதாவது சிரேஷ்டங்களுக்கெல் 
லாம் சிரேஷ்டம் . 


84 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வான 


துவம் உளது ; ஏனென்றால் , சுவப்னத்தில் ஜீவனான 
வன் இந்தத் தூல சரீரத்தைவிட்டுச் சைதன்னியமய 
தேகத்தினால் தனக்கிஷ்டமானபடி சிருஷ்டிக்கிறா 
னன்றோ? ஆகையினால் கர்த்தாவான சிதாத்மாவுக்குக் 
காரியம் செய்வதில் சரீரம் கரணமாக இருக்கிறது . 
ஜீவர்கள் அபூர்ணர்களும் சுதந்திரமில்லாதவர்களுமான 
படியால் அவர்களுக்குக்காரணம் அவசியம் . ஜகத்கர்த்தா 

பகவான் பூர்ண சுதந்திர முடையவராதலால் 
யாதொன்றையும் சற்றேனும் அபேக்ஷியாமல் உலகம் 
முழுதும் சிருஷ்டி செய்கின்றார் . ஆதலால் அவருக்குச் 
சரீரம் கிடையாதென்று முக்கியமாய்த் தீர்மானம் 
செய்துகொள்ள வேண்டியது ; அப்படியல்லாமற் போனால் 
உலகத்தில் விளங்கும் கர்த்தாவைப்போல உபாதானங் 
களை ஆசிரயித்தவராகி விடுவார் ; அப்பொழுது தேச 
காலங்கள் முதலிய கரணங்களுடன் மகேசன் ஜகத் 
தைச் சிருஷ்டிப்பசேயானால் , அவரும் ஜீவனே யாவர் . 

ஏனென்றால் , ஜகத்தின் சிருஷ்டிக்கு முன்ன 
ராகவே கரணங்களான உபாதானங்களிருக்குமானால் , 
ஈசனுக்குப் பூரண ஐசுவர்யம் இல்லாமற்போம் . அதுவு 
மன்றி அவருக்குச் சர்வகர்த்துருத்துவமும் சொல்வது 
கூடாது என்பதில் சந்தேகமில்லை . ஆகையினால் திருசிய 

தேகமுதலியவற்றை அபேக்ஷியாமலே ஈசன் 
ஜகத்தைச் சிருஷ்டிக்கின்றனர் . அதனால் அவருக்கு 
வாஸ்தவத்தில் ஸ்தூலதேகமில்லை ; தேகமில்லாத அந் 
தப் பாரூபத்தினிடத்து ஸ்தூலபுத்தி யுடையவர்கள் 
மோகத்தினால் தேகத்தைக் கற்பனை செய்து கொள்ளு 
கின்றார்கள் . அப்படி அவர்களால் எந்தெந்த இடத்தில் 
எப்படி எப்படித் தியானிக்கப்படுகின்றாரோ அவர் 
களுக்குப் பக்த சிந்தாமணியான ஈசன் ( தகுந்தபடி 


மான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


85 


அங்கங்கு ) அநேக ரூபங்களை யெடுத்துக்கொள்ளுகின் 
றார் . ஆதலால் ஈசன் சேதனனே . அவன் சரீரம் பரா 
சிக்தே ( சுத்த அறிவே ) . மகாசத்தையும் பாமேசுவரி 
யும் சுதந்திரையும் திரிபுரையுமான அந்தச்சித்து ( அறிவு ) 
ஒன்றுதானே , எங்கும் எக்காலத்திலும் பின்னமாகாம 
லிருந்தும் , பின்னமானது போல விளங்குகின்றது . சித்து 
எங்கு விளங்குகின்றது ? ஜகத்தன்றோ விளங்குகிறது 
என்று கேட்பீர்களானால் , இந்தச் சராசரங்களடங்கிய 
ஜகத்தானது , நிலைக்கண்ணாடியில் பிரதிபலிக்கும் நகரம் 
போல அறிவினிடத்தில் அறிவுக்கு அன்னியமாயிரா 
மற்போனாலும் அதற்குப் பின்னமா யிருப்பதுபோல 
விளங்குகின்றது . எப்படிப் பாலர்கள் கண்ணாடியில் 
தோற்றும் பிரதிபிம்பத்தை மாத்திரம் பார்த்துப் பிரதி 
பலனத்திற்கு ஆதாரமான கண்ணாடியைக் கவனியாம 
லிருக்கின்றார்களோ , அப்படி மூடர்கள் ஜகத்தை அறிந் 
தவராக விருந்தும், அறிவை அறிகிறதில்லை . 

ஈசன் ஏக ரூபனா யிருத்தலால் விஷ்ணு சிவாதி 
ரூபங்களில் ஒன்று உத்தமமென்றும் மற்றொன்று அதம 
மென்றும் பேததிருஷ்டி வைத்தல் கூடாது . அந்தப் 
பேதங்கள் ஸ்தூல சொரூபத்தில் கற்பிதங்களாகையால் 
முக்கியமன்று . ஆகையினால் , பிரஞ்ஞை யுடையவரே ! 
நிஷ்களமான பரரூபத்தை உபாசனை செய்யுங்கள் . நிஷ் 
கள ரூபத்தை உபாசனை செய்யச் சாமர்த்தியமில்லாத 
வன் எந்த ரூபத்தினிடத்துத் தன் மனமானது திடமான 
பக்தியுடன் அழுந்துகிறதோ அதனை உபாசனை செய்து 
உத்தமமான சிரேயசை அடைகின்றனன் . அவனுக்கு 
இஃதன்றிக் கோடி ஜன்மமெடுத்தாலும் வேறு கதியில்லை . 

ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டம் 
ஹேமசூட உபாக்கியானத்தில் ஈசுவர சொரூப நிரூபணம் 

என்னும் ஏழாவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -8 


குருவினிட் 


இவ்விதம் தன் பிரியையின் வசனங்களைக் 

கேட்டு அவற்றினின்றும் துரியமும் சின் 
மயமுமான மகேசியின் தத்துவத்தைப் பரோக்ஷமாகக் 
கிரகித்துக்கொண்டு , மனக்கலக்கங்களை அகற்றி ஈசுவரா 
னுக்கிரகத்தினால் 

மிருந்து 

மந்திரங் 
களினாலே மகேசுவரியான திரிபுரையின் சகுண 
ரூபத்தைத் தெரிந்துகொண்டு அதனிடத்தில் திட 
பக்தியுடன் உபாசனை செய்ய ஆரம்பித்தனன் . ஹேம் 
சூடன் பரையை இவ் 

வ்வாறு சிலமாதங்கள் உபாசனை 
செய்து வருங்காலத்தில் , பரமேசுவரியான திரிபுரை 
அவன் இருதயத்தில் பிரசாதித்தனள் . எவ்விதம் பிர 
சாதித்தன ளென்றால் , விஷயங்களினின்றும் அவன் 
சித்தமானது விமுகமாகி விசாரத்தில் பிரீதியுள்ளதா 
யிற்று . பரையின் அநுக்கிரகமன்றி விஷயங்களில் 
விரக்தி முன்னிட்டு விசார முண்டாவது உலகத்தில் 
அரிதே . ஏனென்றால் சித்தம் விசாரத்தில் விருப் 
புள்ள காக முடிவது மோக்ஷத்திற்கு முக்கியமான கார 
ணம் . இராமா ! எந்நாள் வரையில் மனதினிடம் விசார 
மானது ஜனிக்கவில்லையோ அந்நாள் வரையில் ஆயிரம் 
யுக்திகள் செய்தாலும் ஒரு பொழுதும் சிரேயசு அகப் 
படாது . 

ஹம்சூடன் இவ்விதம் விசாரசீலனாக இருக்கும் 
பொழுது ஒருதினம் தன் பிரியையி னிடத்திற்கு மிக 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ST 


மான 


விசாரம் பொருந்திய மனதுடையவனாகிச் சென்றனன் . 
தானிருக்கும் கிரகத்திற்கு வருகிற தன் பர்த்தாவைத் 
தூரத்திலிருந்து ஹேமலேகை பார்த்து எழுந்திருந்து , 
அவனை அழைத்துத் தன் ஆசனத்தில் உட்காரவைத் 
துப் பாதப்பிரக்ஷாளனம் முதலியவைகளால் தகுந்தபடி 
உபசரணை செய்து , அமிருத தாரைபோலச் சுந்தா 

வசனங்களை மொழிந்தனள் : - " மிகவும் பிரிய 
முடையவரே ( பிரியதமா ) ! வெகுநாளாகி இன்றைக் 
குத்தான் நான் உங்களைப் பார்த்தேன் . இதுவரையில் 
உங்களுக்குத் தேகத்தில் ஏதாவது உபாதிகளிருந்தன 
வோ சொல்லுங்கள் . ஏனென்றால் இந்நாள் வரையி 
லும் என்னை ஸ்மரிக்காமலிருந்து விட்டீர்கள் . இதற்கு 
முன் என்னைப் பார்க்காமலும் என்னுடன் பேசாம 
லும் ஒரு வேளையாகிலும் ஒருதினமு மிருந்ததில்லையே ? 
என்னுடன் பேசாமலும் என்னைப் பாராமலும் இருப் 
பீர்களென்று நான் சொப்பனத்திலுங் கூட நினைக்க 
வில்லை . இவ்விதம் நீங்கள் இருப்பதற்கு பாது கார 
ணம் ? இராத்திரி வேளையை எப்படிக்கழித்து வந்தீர் 
கள் ! முன் நானில்லாமற்போனால் உங்களுக்கு ஒரு 
க்ஷணமானது ஒரு யுகமாகத் கோற்றிச் சகிக்க முடி 
யாமலிருக்குமே " என்றாள் . 

அவள் இவ்விதம் மொழிந்து தன் கணவனைத் 
கழுவிக்கொண்டு வியசனப் படுகிறவள் போலாகினள் . 
அவனோவென்றால் தன் பிரியையினால் தழுவிக்கொள் 
ளப்பட்டவனானாலும் சற்றேனும் விகாரத்தை அடை 
யாமல் சொல்லுகின்றான் . “ பிரியையே ! என்னை இவ் 
விதம் மோகிக்கும்படி செய்யத் தக்கதன்று ; உனக்குச் 
சோகத்திற்குக் காரணமில்லையென்று நான் திடமாகக் 
தெரிந்து கொண்டிருக்கிறேன் ; ஏனென்றால் , பராவா 


83 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பை 


உணர்ச்சியுள்ள உன்னை மோகமானது எவ்விதம் அடுக் 
கும் ? முன்போலக் கிரீடைக்காக வந்தவனல்லன் . 
உன்னிடம் சில கேட்பதற்காக நான் இவ்விடத்திற்கு 
வந்தேன் ; அதனைச் சொல்லுகிறேன் கேள் . முன்னெ 
நாள் தன்னுடைய விருத்தாந்தமென்று நீ மொழிந்த 
வைகளை எனக்கு ஸ்பஷ்டமாகச் சொல்வாய் . என் 
தாயென்று சொன்னாயே அவள் யார் ? அந்தத் 
தோழியெவள் ? அவள் பதி யார் ? அவர்களுடைய புத்தி 
ரர்கள் எவர் ? இப்படிப்பட்டவர்கள் எனக்கு எங்கே 
யிருக்கின்றனர் ? நீ சொன்னவைகளை நான் நன்றாக 
அறியவில்லை ; ஆனால் நீ பொய் சொன்னதாகவும் 
எண்ணவில்லை . ஏதோ பரிபாஷை.பாகச் சொல்லிய 
தென்று எனக்குப் புலப்படுகின்றது . அவைகளை விவா 
மாய் நான் நன்றாக அறியும்படி ஸ்பஷ்டமாக எனக்குச் 
சொல்வாய் . உன்னைச் சரணமாக அடைந்திருக்கும் 
என்னுடைய சந்தேகங்களை விலக்குவது உன்கட 
மையே என்றனன் . 

இம்மொழிகளைக் கேட்டு ஹேமலேகை தன் கண 
வன் பரையின் அநுக்கிரகத்தினால் நிர்மல சித்தனா 
யிருக்கின்றா னென்றும் , தைரியத்துடன் விஷயங்களி 
னின்றும் விமுகனாயிருப்பதில் ஸந்தேகமில்லை யென் 
றும் , மகேசியின் வல்லமையினால் அவன் முன்செய்த 
புண்ணியம் பலிதமாயிருக்கிறதென்றும் , அவனுக்குப் 
போதம் செய்வதற்குத் தகுந்தகாலம் வந்திருப்பதால் 
போதனை பண்ணவேண்டு மென்றும் தன் மனதில் 
தீர்மானித்துப் பிரஸன்ன முகத்துடனும் , நோக்கத் 
துடனும் சொல்லுகின்றாள் : -- ஏ நாதா! ஈசன் கருணை 
யினால் நீங்கள் மகாபாக்கியத்தை யடைந்திருக்கிறீர் 

அவருடைய கருணையின்றி ஒரு காலும் விஷ 


கள் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


89 


யங்களில் விரக்தியுண்டாகாது . ஈசனுடைய அநுக்கிர 
கம் உண்டாயிருப்பதை அறிந்துகொள்ள முதன்மை 
யாக விஷயங்களில் விரக்தியுண்டாவதுடன் விசார 
பாமாகமனம் திரும்புவதே இலக்ஷணமாகும் . எந்நாளு 
மழியாத என்னுடைய விருத்தாந்தத்தைச் சொல்லு 
கின்றேன் ; பராசித்தான சுத்த அறிவே என் தாய் , புத் 
தியே என் தோழி ; அவித்தையே அசதியாகச் சொல் 
லப்பட்டது . அவளுடன் கான் புத்திக்குச் சேர்க்கை 
யேற்பட்டது . இரஜ்ஜுவினிடத்தில் ஸர்ப்பத்தைத் 
தோற்றுவித்து மகாபயத்தை உண்டுபண்ணுகிற அவித் 
தையினுடைய விசித்திரமான ஸாமர்த்தியம் உலகத் 
தில் ஸ்பஷ்டமாகத் தெரிந்தவிஷயமே . 

மகாமோகனே அவித்தையின் புதல்வன் . அவன் 
புத்திசன் மனம் . இவன் பத்தினி கற்பனை . இவர்களி 
னின்று முதித்த ஐவர்கள் ஞானேந்திரியங்கள் ஐந்து 
மாகும் . அவர்களிருப்பிடம் இந்திரிய கோளகங்கள் . 
விஷயங்களைத் திருடினது மனதில் ஏற்படும் ஸம்ஸ்காரங் 
கள் ( வாசனைகள் ) . திருடிய விஷயங்களை அனுபவிப்பது 
சொப்பன போகமாம் . ஆசையென்பதே கற்பனையின் 
சக்களத்தி . குரோதமும் உலோபமுமே இவளுடைய 
இருபுத்திரர்கள் . நான் சொன்ன புரமானது இந்தச் 
சரீரம் . நான் மொழிந்த மகாமந்திரம் சொரூபத்தில் 
உண்டாகும் உணர்வே. பிராணன் தான் மனதின் 
பிரியரேதோழனான பிரசாரனாகச்சொல்லப்பட்டது . நரகங் 
களே காடுகள் முதலியவையாகக் கூறப்பட்டன . என் 
னுடன் புத்தியானது கூடுவது தான் சமாதி . என் தாயி 
னுலகம் சேர்வது தான் மோக்ஷமென்று சொல்லப் 
பட்டது . இதனைத்தான் என்னுடைய விருத்தாந்த 
மாகச் சொன்னேன் . இதை யுக்தியினால் நன்றாக 


90 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அறிந்து நீங்களும் அவ்விதம் அனுபவிப்பீர்களானால் 
உங்களுக்கும் பரமமான சிரேயசு உண்டாகும் . 

ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டம் 
ஹேமசூட உபாக்கியானத்தில் ஸம்ஸா ராக்கியாயிகை 
என்னும் எட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -9 


தன் பிரியையின் இம்மொழிகளைக்கேட்டு ஹேம 

சூடன் மிகவும் விஸ்மய மடைந்தவனாகிச் சந் 
தோஷ மயிர்க்கூச்சுடனும் தொண்டை விம்மிக்கொண் 
டும் ஹேமலேகையினிடம் பின்னும் கேட்கத் தொடங் 
கினான் . " பிரியையே ! நீ தன்யையாயிருக்கிறாய் : பண் 
டிதையான உன்னுடைய ஞானத்தின் மகிமை ஆச்சர்ய 
மாக இருக்கின்றது . ஆக்கியானமாக நீ மொழிந்தவை 
கள் யாவற்றையும் நான் எவ்விதம் வர்ணிக்கட்டும் , 
இவ்விதமாகத் தன் விருத்தாந்தம் இருந்ததை நான் 
ஒருகாலும் அறியவில்லையே . இப்பொழுது உன்மொழி 
களிலிருந்தும் அதனை உள்ளங்கை நெல்லிக்கனிபோல 
ஸ்பஷ்டமாகத் தெரிந்துகொண்டு என் உள்ளத்தில் 
அனுபவிக்கின்றேன் ; உலக வியவகாரங்கள் ஆச்சரியமா 
யிருக்கின்றனவே. " 

" பராசித்தென்ற " மாதாவானவள் எவள் ? அவ 
ளுக்கு ஏன் பிறப்பில்லை ; நாம் எப்படிப்பட்டவர் ? நம் 
முடைய சொரூபமென்ன ? நான் யார் ? இவைகளை 
எனக்குச் சொல்லவேண்டும் . " 

ஹே , இராமா ! ஹேமலேகை இவ்விதம் கேட்கப் 
பட்டதின்மேல் தன் பிரியனிடத்தில் சொல்லுகின்ற 
னள் . ஏ நாதா ! நான் இங்கு (a ) கஷ்டமான அர்த்தத் 
துடன் சொல்வதை ஆதரவுடன் கேளுங்கள் . ஆத்ம 

( a ) கேள்விக்குப் பதில் சொல்வது கஷ்டமானது . ஆயி 
னும் சொல்கிறேன் என்றனள் . 


92 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சொரூபத்தை யாதும் ( b ) மலினமின்றிய புத்தியினால் 
நீங்களே விசாரித்துப் பாருங்கள் . அது திருசியங்களா 
காது ; மொழியக் கூடியது மன்று ; ஆகையினால் அதனை 
நான் எவ்விதம் மொழிவேன் . தன் ஆத்ம சொரூபத்தை 
அறிவீர்களானால் மாதாவை அறிந்தவராவீர்கள் . யாது 
காரணத்தால் ஆத்மா , திருசியமும் மொழியக்கூடியது 
மன்றோ , அதனால் ஆத்மாவினிடத்தில் உபதேச 
மென்பது கிடையாது . அதுபற்றி உபதேசிப்பவனு 
மில்லை ; தன் சொரூபத்தை மலினமின்றிய (c ) புத்தியி 
னிடமாகத் தானாகவே யிருந்து பாருங்கள் . 

சதாசிவதத்துவம் முதற்கொண்டு கிருமிகள் 
வரையிலும் எல்லாவற்றினிடத்திலும் ஆத்ம சொரூப 
மாகி விளங்காநின்ற அது பரிச்சின்ன திருசியத் தோற் 
றங்களால் மறைபட்டிருக்கின்றது . திருசியங்களின் 
வடிவங்கொண்ட புத்தியினால் மறைபட்டு , மேகங்களால் 
மறைபட்ட சூரியன் போல் ஆத்மா ஸ்பஷ்டமாக 
விளங்கவில்லை . புத்தியினிடம் அதன் திரிசிய வடிவங் 
கள் அகன்றுவிட்டால் மேகமின்றிய ஆகாயத்தில் தப 
னன் விளங்குவது போல ஆத்மா விளங்குகின்றது . அப் 
படிப் புத்தியின்கண் ஆக்மா விளங்குவதால் அதற்குப் 
பரிச்சேதம் ஏற்படுமோவென்ற சங்கை வந்தால் அஃ 
தில்லை . ஏனென்றால் எங்கும் , எல்லாவற்றிலும் , எப் 

( b) பகிர்முக திருஷ்டியே மலினம் ; ஆகையால் பாகிய 
விஷயங்கள் அனாத்மாவென்று தீர்மானம் செய்து அந்தர்முக 
மாகப் பாருங்கள் என்றது . 

( c ) 1. விஷயங்களை அகற்றிச் சுத்த சித்ரூபமாக இருப் 
பது கொண்டு அல்லது அனாத்மவஸ்துக்களான திருசியங்களில் 
நின்று விலக்ஷண மாகிச் சாக்ஷிமாத்திரமாகவிருந்து கொண்டு 
என்றும் அர்த்தம் . 2. கரணவியாபாரமின்றிச் சுத்த புத்தி 
யினால் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
பொழுதும் அது விளங்குகின்றது . கடம் முதலியவை 
களும் அதன் பிரகாசத்தினாலேதான் விளங்குகின்றன . 
சூரியனுடைய வெளிச்சம் எங்கு மிருந்தாலும் சுவரி 
னிடம் ஸ்பஷ்டமாக இருப்பதுபோலச் சுத்தபுத்தியின் 
கண் ஆத்மா ஸ்பஷ்டமாகின்றது . ஆயினும், ஆத்மா 
வானது புத்தியின் பிரமாண வியாபாரத்திற்கு விஷய 
மன்று . அதனாலே தான் ஆத்மா அதிருசியமெனப் 
பட்டது . அதனிடம் பிரமாண வியாபாரமில்லாததால் 
அதனை எப்படி , எங்கேதான் , எப்பொழுது , எவனாலே 
கொஞ்சமேனும் நிரூபணஞ் செய்தல்கூடும் ? ஆத்மா 
வைக் காண்பித்துக்கொடு என்றது என்னுடைய நேத் 
திரங்களை எனக்குக் காண்பித்துக்கொடு என்று கேட்ட 
தற்கு நிகராகும் . இதற்கு எப்படி ஆசாரியன் தேவை 
யில்லையோ அப்படியேதான் இவ்விஷயத்திலும் . மகாத் 
மாவான ஆசாரியன் எவ்வளவு புத்திமானாக இருந்தா 
லும் நேத்திரங்களை ( d ) எவ்விதம் காண்பித்துக் கொடுப் 
பன் ? ஆதலினால் ஆத்ம சொரூபத்தின் சமீபத்தில் சிஷ்ய 
னைக்கொண்டு செல்வது தான் குருவின் ( e ) செய்கை . 
இதற்கான வழியைக் குருவானவர் காண்பித்துக் 
கொடுக்கின்றார் . 

அவ்வழியை நான் சொல்லுகிறேன் ; மனோதிடத் 
துடன் கேளுங்கள் . ஆத்ம விஷயத்தில் எதுவரையி 
லும் என்னுடையது என்று காண்கிறீர்களோ அப்படிப் 
பட்ட என்னுடையது என்பவைகளில் நின்றும் வேறு 
பட்டு , யாதொன்று என்னுடையது என்று விளங்கா 

பிரமாணவியாபாரம் : = கரண வியாபாரம் . 
( d ) திருசியமன்றியதை எவ்விதம் பார்க்கிறது என்றல் . 

( e ) பராக் திருஷ்டியுடைய சிஷ்யனை வழிகாண்பித்துப் 
பிரத்தியக் திருஷ்டி யுடையவனாக்குகின்றார் குரு . 


எவை 


94 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
மல் நான் என்று இருக்கின்றதோ அது தான் நிஜமான 
( தன் ) ரூபமாம் . இதனை யாருமில்லாத ஓர் ஏகாந்த 
மான இடத்திற்குச் சென்று விசாரணை செய்து பாருங் 
கள் . 

என்னுடையவை என்று விளங்குகின் 
றனவோ அவைகளை ஆத்மாவல்லவென்று தள்ளிவிட்டு 
எதனிடம் என்னுடையது என்று தோன்றவில்லையோ 
அதனைத் தன் ஆத்மாவென்று குறிப்பிடுங்கள் . உங்க 
ளுக்கு என்னுடையது என்பதன் விஷயமாக ( a ) நான் 
இருப்பதால் என்னிடத்து உங்களுக்கு ஆத்ம புத்தி 
யில்லை . சம்பந்தத்தினால் மாத்திரம் நான் உங்களுடை 
யவளாக இருக்கின்றேனேயன்றி உங்கள் சொரூபத்தில் 
அடங்கினவளல்ல . " என்னுடையது என்பதற்கு விஷய 
மான யாவற்றையும் தள்ளிவிட்டு யாதொன்றைத் தள்ள 
முடிய வில்லையோ அதனை ஆத்மாவென்று குறிப்பிட் 
டறிந்து பரமான சிரேயசை அடையுங்கள் என்றனள் . 
தன் 

பிரியையானவள் இவ்வாறு சொன்ன 
பொழுது ஹேமசூடன் சீக்கிரத்தில் எழுந்திருந்து 
குதிரையின் மீதேறி நகரத்தை விட்டு வெளியிற் சென் 
றனன் . * நந்தன வனத்திற்கு நிகரான ஓர் உக்தியானத் 
திற்குட் சென்று அதிலிருக்கும் உயர்ந்த மேடையுள்ள 
ஓர் உப்பரிகைக்குள் நுழைந்தான் . தன் பரிசாரகர்களை 
யெல்லாம் போகும்படி சொல்லித் துவார பாலர்க 
ளிடத்தில் , தான் ஏகாந்தமாக விசாரணை செய்யப் 
போகும் வேளையில் யாருமே உள்ளேவருவது கூடாது 
என்று ஆஞ்ஞாபித்தனன் . இராஜனுடைய மந்திரிக 
ளானாலும் பெரியோரானாலும் இராஜாவேயானாலும் 
உங்களுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்கிற வரையில் 
(A ) ஹேமலேகை . 
நந்தனவனம் = இந்திரனுடைய சோலை. 


* 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


95 . 


ஒருவரையும் உள்ளே விடுவது கூடாது என்று துவார் 
பாலர்களுக்கு உத்தரவு கொடுத்தனன் , இவ்விதம் . 
உத்தரவு கொடுத்து ஹேமசூடன் அந்த உப்பரிகை 
யில் சதா காற்று வீசிக்கொண்டிருப்பதும் எல்லாச் 
சுற்றுப் பிரதேசங்களையும் பார்வையிடக் கூடியதுமான 
ஒன்பதாவது மேடைக்குச் சென்று மிருதுவான ஓர் 
ஆசனத்தில் உட்கார்ந்து , அன்னிய விஷயங்களை நீக்கி 
மனதைத் திடமாகச் சமாகானம் செய்துகொண்டு 
விசாரணை செய்ய ஆரம்பித்தனன் . 

நிச்சயமாக இவ்வுலகில் ஜனங்களெல்லாம் இவ் 
விதம் மோக மடைந்திருப்பதற்கென்ன காரணம் 

னம் ? 

ஒரு 
வராவது தன் ஆக்மா இன்னதென்று சற்றேனும் அறி 
யார் . ஆனால் எல்லோரும் தங்கள் சுகத்தின் பொருட்டுப் 
பற்பலவாக உழைத்துவருகின்றனர் . சிலர் வேதம் 
வேதாங்கங்கள் முதலிய சாஸ்திரங்களை நித்தமும் படிக் 
கின்றனர் . தங்கள் பொருட்டாகவே இவைகளைச் செய் 
கின்றனர் . அப்படிப்பட்ட " தான் இன்னாரென்று 
இவர்களில் ஒருவராவது அறிகின்ற தில்லையே ; இந்தப் 
( b ) பிரமத்திற்குக் காரணம் யாது ? அகோ ஆச்சரியம் ! 
ஆத்மாவைத் தெரிந்துகொள்ளாமல் (தான் இன்னா 
னென்று தெரிந்து கொள்ளாமல் ) செய்யும் காரியங்க 
ளெல்லாம் சொப்பன காரியங்கள் போல வியர்த்தமன் 
றோ.ஆகையினால் அதனை விசாரித்துப் பார்க்கின்றேன் . 

பனை , தானியம் , நாடு , தனம் , பெண்டிர் , கன்று 
கள் என்னும் இவைகளிடத்தில் நான் 

என்று 
தோன்றாமையால் இவைகள் சற்றேனும் என்னுடைய 
சாரூபமாகமாட்டா . இவைகள் யாவும் எனக்காக ஏற் 
பட்ட விஷயங்களானபடியால் , நான் இவைகளில் நின் 

( b ) பிரமம் - பிராந்தி . 


96 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


றும் வேறானவன் . அஃதாவது நான் எவ்விதத்திலும் 
இந்தத் தேகமே ; நிச்சயமாக நான் க்ஷத்திரிய குலத்தில் 
பிறந்தவன்; கௌரவமான அங்கங்கள் உடையவன் 
என்பதில் சந்தேகமில்லை . தேகத்தையன்றோ எல்லா 
ஜனங்களும் நான் என்று பற்றிக்கொண் டிருக்கிறார்கள் . 
இவ்விதம் தேகத்தைத் தானென்று இராஜகுமாரன் தீர் 
மானம் செய்து கொண்டு அவ்வடிவத்தைச் சிந்தனை 
செய்தனன் . 

பிறகு தேகத்தில் ஆத்மபுத்தியை நிஷேதிக்க 
முயன்றான் . அகோ ! “ என்னுடையது என்பதற்கு 
ஆதாரமானதும் , உதிரம் , அஸ்தி முதலியவற்றின் 
பொக்கிஷமும் , க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறிக்கொண் 
டிருப்பதுமான இந்தத் தேகம் எவ்விதம் என் சொரூப 
மாகும் ? தேகத்திலிருந்து ஒரு அங்கம் வெட்டுண்டு 
விழுந்து விட்டால் , அதனிடம் நான் என்று வருகிற 
தில்லை என்பது மாத்திரமன்று ; அது கட்டை ஓடு 
களுக்கு நிகராகி விடுகின்றது . சொப்பனம் முதலிய 
வேளைகளில் தேகம் வேறாக இருப்பது பார்க்கப்படுகின் 
றது . நான் தேகமல்லன் ;இதனினும் வேறானவன் . பிரா 
ணனும் இவ்விதமே என்னுடையது " என்பதை ஆசிர 
யித்தது . மனதும் புத்தியும் " என்னுடையது " என்று 
சொல்லப்படுகிறபடியினால் அவைகளும் நான் அன்று ; 
ஆதலினால் தேகம் முதல் புத்திவரை யுள்ளவைகளில் 
நின்றும் வேறானவன் நான் என்பதில் சந்தேகமில்லை . 
கான் ( a) “ இல்லாமலிருக்கிறேன் என்று ஒரு வேளை 

( a ) தேகாதிகளில் " என்னுடையது " என்று வருகிறபடி 
பால் தான் அல்லாததாலும் தானாகவேறு ஒன்று தோற்றாத 
தாலும் , சுழுத்தியில் சூனியம் அனுபவிக்கப்படுகிறபடியாலும் , 
சூனியம் ஆத்மாவென்று வருமேயானால் , அதற்குச் சமாதா 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


97 


லன்று . 


யாவது விளங்காததால் எப்பொழுதும் நான் விளங்கிக் 
கொண்டிருக்கிறேன் என்பதில் சமுசயமில்லை . இவ்வி 
தம் சாமானியமாக விளங்கா நின்ற நான் எவ்விதத்தில் 
“ இது தான் நான் என்று ஸ்பஷ்டமாக விளங்கு 
வேன் என்பதும் , அப்படி ஸ்பஷ்டமாக விளங்காதது 
இன்ன காரணத்தினால் என்பதும் எனக்குத் தெரிய 
வில்லை . தரையின் மீது கடம் முதலியவைகள் நேத்திரம் 
முதலியவைகளால் விளங்குகின்றன ; மற்றொன்றினா 
பிராணன் தொக்கிந்திரியத்தால் 

விளங்கு 
கின்றது . இந்த மனது ஞானத்தினால் என்றும் ஊகிக் 
கக் கூடும் . புத்தியும் இவ்விதமே யென்னலாகும் . 
" நான் விளங்குவது என்ன காரணத்தினால் தெரியாம 
லிருக்கிறது ? இந்த அநாத்ம ( b ) விஷயங்கள் விளங்கு 
வதனால் , எனக்கு ஆத்மா விளங்காதிருக்கு மானால், 
அவைகளை நான் நினையாமலிருந்து விடுகிறேன் . அப் 
பொழுதாவது " தான் நன்றாக விளங்குவேன் 
என்று இவ்விதம் தீர்மானஞ்செய்துகொண்டு தன் 
மனதின் போக்கை நிறுத்தினதின் மேல் ஒரு க்ஷணத் 
திற்குள்ளே அடர்ந்த இருளானது அவனுக்குக் 
காணப்பட்டது . " இது தான் என் ஆத்ம சொரூபம் 

" 
அவன் மனதில் நிச்சயித்துக் 

கொண்டு 
மிகவும் ஸந்தோஷமடைந்து பின்னும் சிந்தனை செய் 
தனன் . “ நிச்சயமாக இன்னுமொரு தடவை பார்க் 
னம் , சுழுத்தியில் அனுபவிக்கிறவன் இல்லாவிடில் எழுந்த 
பிறகு நான் ஒன்றும் அறியவில்லை என்ற ஞாபக முண்டா 


என்று 


காது . 


( b ) பிரதிபிம்பங்கள் தோற்றுகிற வேளையில் சுத்தமான 
கண்ணாடி தோற்றா திருப்பது போல் ஆத்மா தோற்றாமலிருக் 
கிறது என்று பாவனை செய்கிறான் . 

7 


98 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


களான 


கிறேன் என்று சலித்துக்கொண்டிருக்கும் தன் மன 
தைத் திடமாக நிரோதம் செய்தவேளையில் க்ஷணப் 
பொழுதிற்கு , ஆதியந்த மற்றதும் ஒளிவீசாநின்றது 
மான ஒரு நிபிடமான தேஜஸைக் கண்டான் . அதற் 
குப் பிறகு இராஜகுமாரன் ஞாபகமடைந்து விஸ் 
மயத்துடன் இஃதெள்ன இவ்விதமிருக்கிறது என்று 
சிந்தனையுடையவனாகினன் . அகோ ! நான் பலவாறாகக் 
காண்கின்றேனே ! ஆத்மாவானது யாது ? இவ்விருத்தங் 

தோற்றங்கள் ஆக்மாவாகுமா ? “ பின்னும் 
பார்க்கிறேன் என்று அவன் தன் மனதை நிரோதம் 
செய்ததின் மேல் அவன் சித்தமானது நித்திரையினால் 
லீனமாகி அவ்விதம் நெடுநேர மிருந்துவிட்டது . அந் 
நித்திரையில் அனேக விசித்திரமான காட்சிகளைச் 
சொப்பனத்திற் கண்டான் . பிறகு உணர்ந்தவனாகிப் 
பலமாகச் சிந்தனை செய்ய ஆரம்பித்தனன் . நான் 
என்ன உறக்கம் கொண்டவனாகிக் கனவுகளைக் கண் 
டேன் . என்னால் இதற்குமுன் காணப்பட்ட இருளும் 
ஒளியுங்கூடச் சொப்பனத்தின் தன்மையுள்ளனவாகும் . 
மனதின் உல்லாஸமன்றோ சொப்பனம் . அப்படிப்பட்ட 
மனதின் உல்லாஸத்தை நான் எவ்விதம் நீக்குவேன் ? 
மறுபடியும் என்மனதை நிக்கிரகம் செய்து பார்க்கி 
றேன் என்று தீர்மானஞ் செய்துகொண்டு திடமாகத் 
தன் சித்தத்தைப் பல்லைக்கடித்துக்கொண்டு ( ஹடமாக ) 
நிரோதம் செய்தான் . அதன்மேல் அவன் மனம் சலி 
யாதிருந்து ஆநந்த ஸமுத்திரத்தில் மூழ்கினவன்போ 
லானான் . 


அதன் பிறகு சித்தம் சலித்ததனால் விழித்துக் 
கொண்டு “ இதுவும் என்ன சொப்பனமா அல்லது 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


99 


என் சித்தப் பிராந்தியா ? ஆச்சரியம் ! இது உண்மை 
யாக இருக்குமானால் எண்ணக்கூடாததாக இருக்கின் 
றது . நான் விஷயங்களு ளொன்றையும் அனுபவியாம 
ஒருக்கும் பொழுது அடைந்த சுகம் எவ்வித முண்டா 
யிற்று ? அகோ! இதன் கண்ணுண்டான சுகத்திற்குச் 
சற்றேனும் ஒன்றாவது நிகராகாதே ! நான் சுழுத்தி 
போல் ஒன்றும் தெரியாதவனாக இருக்கும் பொழுது 
இந்தச் சுகம். எப்படி ஏற்பட்டது . இந்தச் சுகம் உண் 
டானதற்குக் காரணம் இன்னதென்று எனக்குப் புலப் 
படவில்லை . காரண மின்றி உண்டாகுமா ? ஆத்மாவை 
அடைவதற்காக நான் முயன்றவனாக விருந்தும் அதனை 
நான் இன்னதென்று அறியவில்லை . ஆத்மாவானது பல 
வாறாக வன்றோ தோற்றுகின்றது . அஃதெப்படி ? பிர 
காசமாவது , இருளாவது , அல்லது சுகமாவது , அல் 
லது இவைகளின் தொடர்பாவது எவ்விதம் ஆத்மா 
வாகக்கூடும் ? இதனுடைய முடிவு எனக்கு விளங்க 
வில்லை யாதலால் விதுஷியான என் பிரியையைக் 
கேட்கிறேன் ” என்று அவன் நிச்சபட செய்துகொண்டு 
துவார பாலனை அழைத்துத் தன்னிடம் ஹேம 
லேகையை அழைத்துக்கொண்டு வரும்படி ஆஞ்ஞா 
பித்தனன் . துவாரபாலனுடைய மொழிகளினால் ஒரு 
முகூர்த்தத்திற்குள் அங்கு வந்த ஹேமலேகை மேரு 
கிரியில் இந்துவின் ஒளிபோல அந்த உயர்ந்த மேடை 
மீது ஏறிச்சென்றனள் . அவ்விடத்தில் தன் பிரியனான 
இராஜகுமாரன் நிச்சலமாகவும் விசாரமின்றி இந்திரி 
யங்கள் யாவற்றையும் அடக்கினவனாகவும் தன்னுள்ளத் 
தில் சாந்த படைந்தவனாகவு மிருப்பதைக் கண்டனள் . 
உடனே அவனருகே சென்று அவனிருக்கும் ஆசனத் 
திலே உட்கார்ந்தனள் . அரை நிமிஷத்திற்குள் அவன் 


100 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


காக 


கண்களை விழித்துக்கொண்டு தன் பக்கத்தில் ஒரே 
ஆசனத்தில் வீற்றிருக்கும் அவளைப் பார்த்தபொழுது 
சீக்கிரத்தில் தன் பிரியனை அன்புடன் தழுவிக்கொண்டு 
பின் அமிர்தம் போன்ற அழகு பொருந்திய வசனங் 
களை ஹேமலேகை மொழிந்தனள் . “ நாதா ! எதற் 
என்னை 

வரவழைத்தீர்கள் ? உடம்பிற்காவது 
மனதிற்காவது யாதேனும் உபாதியிருக்கின்றதோ ? 
எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் ? எதற்காக நான் 
இங்கு வந்தேன் ? என்று இவ்விதம் தன் பிரியை 
கேட்டபொழுது அவளிடம் சொல்லுகின்றான் . பிரி 
யையே ! உன் மொழிகளைக் கொண்டு நான் ஏகாந்த 
மான இவ்விடத்திற்கு வந்து ஆத்மாவின் ரூபலக்ஷண 
காரணங்களை மிகுந்த ஆவலுடன் விசாரணை செய் 
தேன் ; நான் மிகுந்த ஆவலுடையவனாக இருந்தும் 
அநேகவிதம் வெவ்வேறாகத் தோன்றிற்று . இதற் 
குக் காரணம் யாது? ஆத்மாவானது எப்பொழுதும் 
அடையப்பட் டிருக்கிறபடியினாலும் விளங்குகிறபடியி 
னாலும் அது செம்மையாக விளங்காதது , மற்ற விஷ 
யங்களின் தோற்றத்தினா லென்று நான் தீர்மானித்து 
அன்னியத் தோற்றங்களை நிரோதம் செய்து நிச்சல , 
மாக இருக்கும்பொழுது ஒருகால் இருளையும் பயிற் 
றொருவேளை பிரகாசத்தையும் பின்னொரு சமயத்தில் 
மகத்தான சுகத்தையும் கண்டேன் . இஃதெப்படி ? 
பிரியையே ! சொல்லு ; இதுதானோ ஆத்மாவினது 
ரூபம் , அல்லது வேறு ஏதாகிலும் உண்டோ ? இதனை 
நன்றாக விவரித்து நான் தெரிந்து கொள்ளும் விதமாக 
எனக்குச் சொல்லவேண்டும் என்றனன் . இவ்விதம் 
கேட்ட பொழுது பராவா ஞானியான ஹேமலேகை 
சொன்னதாவது : - என் பிரியரே ! நான் சொல்லு 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

101 
கிறேன் ; யாவற்றையும் சலியாத மனதுட னிருந்து 
கேளுங்கள் . பாகிய விஷயங்களின் தோற்றத்தை 
( 1 ) நிரோதம் செய்ய நீங்கள் முயன்றதானது சுப 
மானது தான். அறிஞர்கள் யாவருக்குமே அது முக் 
கியமாகச் சம்மதமானது . அஃதின்றி ஒருவனாலும் 
ஒரு பொழுதும் ஓரிடத்திலும் ஆத்மாவானது அடை 
யப்பட மாட்டாது . ஆத்ம விஞ்ஞான மடைவதில் 
அடையப்பட்டது என்ற விதமாக அது ( நிரோதம் ) 
(2 ) காரணமாக மாட்டாது . அடையப் படுகிறதானால் 
அது ஆத்மாவன்று . தானாகவே யிருக்குமொன்றை 
அடைவது எவ்விதம் ? ஆத்மா ஒரு விதத்திலும் அடை 
யக் கூடாததானால் அதனை அடையவும் மார்க்கமில்லை . 
தானாகவே யிருக்கிறபடியினாலே தான் அது அடையக் 
கூடாததாக இருந்தும் அடையப்படுகிறது . அது காரண 
மாகத் தான் அடைதலு மில்லை . 

இந்த நிரோதமானது ஆத்மாவை அடைகிறதற் 
கன்று . இதற்குத் திருஷ்டாந்தம் , உலகத்தில் இருளால் 
மூடப்பட்ட விஷயங்கள் , தீபங்களால் அவ்விருளானது 
நிரோதம் செய்யப்படுமானால் அடையப்பட்டனபோ 


( 1 ) ஹேமசூடன் நிரோதம் செய்தும் ஆத்மாவைத் 
தெரிந்துகொள்ளாததற்குக் காரணம் சொல்லப்படுகிறது . முன் 
பழக்கமில்லாததால் அதனைக் கண்டாலும் தெரிந்து கொள்ள 
வில்லை . 

( 2 ) நிரோதம் விகற்பமற்றவேளை . இருளின் தோற்றம் 
விகற்பம் . தேகத்திற்கு அன்னியமானதும் ஆத்ம சொரூப 
மான துமாகிய ஞானம் விகற்ப வேளையில் திருசியங்களுடன் 
ஒன்றுபட்டு விளங்குகின்றது . நிரோத காலத்தில் திருசியங் 
கள் அகன்று விடுகிறபடியால் ஞானம் தனியாக நிலைக்கின் 
றது . சொப்பிரகாசமாக விளங்குகிறபடியினால் மிஞ்சியிருக் 
கும் இந்நிலை அழியக் கூடியதன்று . 


102 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
லத் தோன்றுதல் போலவும் , ஒருவன் பிராந்தியினால் 
தன் பொன்னை மறந்து விட்டுப் பின் மற்ற எண்ணங் 
களை அகற்றி ஒரே கவனமாக இருந்து ஞாபகப்படுத் 
திக் கொண்டு நஷ்டமானது கை சேர்ந்தது போலத 
தன் பொன்னை அடைகின்றான் . பொன்னை அடை 
வதற்கு நிரோதமானது எவ்விதம் ஏதுவாக வில்லையோ 
அதுபோலவே பாகிய விஷயங்களை நிரோதம் செய் 
வது ஆக்மாவை அடைவதற்குக் காரணமாகாது . ” 
பிரகாசம் இன்னதென்று தெரியாத ஒருவன் இரவில் 
இராஜ சபைக்குச்சென்று சபையோர்களையும் தீபங் 
களையும் பார்த்தவனானாலும் பிரகாசம் இன்னதென்று 
அறியான் . அதுபோல முன்பழக்க மில்லாததால் 
ஆத்மா இன்னதென்று நீங்கள் அறிந்துகொள்ளவில்லை . 
பிரியரே ! கேளுங்கள் ; நிரோகத்தின் முடிவில் இரு 
ளானது பார்க்கப்பட்டதே . அவ்விருளின் தோற்றத் 
திற்கு முன்னதாக விகற்பமின்றி நீங்கள் மட்டுமாக 
மிஞ்சியிருந்த யாதொரு நிலையுண்டோ , பரமாநந்தத் 
தைக் கொடுக்கக் கூடியதான அந்நிலையைச் சகாபாவனை 
செய்யுங்கள் . இதன்கண் , எல்லோரும் 

எல்லோரும் பகிர்முக 
திருஷ்டி யுடையவராதலால் மகத்தான மூடத்தன்மை 
யுடையவராகிக் கண்டேன் கண்டேன் என்று தேடித் 
தேடிப்பார்த்து இளைப்புற்றும் இந்தப்பாவனையை அடை 
யாம லிருக்கின்றனர் . உலகத்தில் * சாஸ்திரங்கள் கற்ற 
வர்களும் (a) புத்திமான்களான தார்க்கீகர்களும் இந் 


* சாஸ்திரம் கற்றவர்கள் = சிரவணஞ் செய்தவர்கள் . 

{ a ) புத்திமான்களான தார்க்கீகர்கள் நிதித்தியாசன 
மில்லாததால் புருஷார்த்தத்தை அடையாமல் வியசனனப்படுகின் 
றார்கள் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


103 


சாதாரணமாக 


தப் பாவனையை அறியாமல் இரவும் பகலும் வியசனப் 
படுகிறார்கள் . கேள்வியுற்ற 

அர்த்தத்தில் மனனம் 
செய்வதனால் மட்டிலும் இந்நிலையானது அகப்படாது . 
பண்டி தெனொருவன் எதுவரையில் சிரவணமாவது மனன 
மாவது செய்கிறானோ அதுவரையில் 
அது பிடிபடாதாகையால் அதனை அடைகிறதில்லை . 
தூரத்தில் சென்றால் அடையக்கூடியதுமன்று . இருந்த 
இடத்திலேயே அடைந்ததாகவும் இருக்கின்றது . உலக 
விஷயங்களைப்போல விசாரத்தினால் அறியக்கூடியது 

விசாரம் அடங்குமிடத்தில் அதுவாகவே 
விளங்குகிறது . 


மன்று ; 


( 1 ) தன் தலையின் நிழலானது முன்னே தாவுவது 
போல ஒருபொழுதும் செய்கையினால் ஆத்மா அடை 
யக் கூடியதன்று . பாலனொருவன் எவ்விதம் ஆயிரக் 
கணக்கான பிரதிபிம்பங்களைக் களங்கமற்ற கண்ணாடியி 
னிடத்தில் பார்த்தாலும் அக்கண்ணாடியைப் பாராம 
லிருக்கின்றானோ அவ்விதமே ஜனங்கள் பிரதிபிம்ப 
மான ஜகத்தைத் தங்கள் ஆத்மசொரூபமான கண்ணாடி 
யில் பார்த்தாலும் அதனிடம் பழக்கமின்மையால் தங் 
கள் ஆக்மாவை அறிகிறதில்லை . ஆகாயம் இன்ன 
தென்று தெரியாத ஒருவன், ஆகாயத்தை ஆகாரமாகக் 
கொண்டிருக்கும் ஜகத்தைப் பார்த்தாலும் ஆகாயம் 
இன்னதென்று எவ்விதம் அறியாமலிருக்கிறானோ அது 
போல ஆக்மசொரூபம் அறியப்படவில்லை 


( 1 ) ஒருவன் தன் தலையின் நிழலைத் தாவி மிதித்து விடத் 
தாண்டினால் எவ்விதம் அந்த நிழலானது எட்டிப்போய் விடு 
மோ அதுபோலவாம் . 


கின்றது . இஃதில்லாவிடில் ( 3 ) நகவே சித்தமாயிருக் 
104 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
நாதா ! உங்கள் சூக்ஷ்மபுத்தியினால் ஞானமாக 
வும் ஞேயமாகவு மிருக்கும் ( 2 ) இஜ்ஜகத்தைப் பாருங் 
கள் . இவற்றில் ஞானமானது 

ஒன்றுமேயில்லை . இது 
பிரமாணங்களுக்கெல்லாம் ( 4 ) பிரமாணமானதும் பிர 
மாணமின்றித் தானாகவே யிருப்பதுமாகும் . யாதொரு 
காரணத்தினால் அது பிரமாணத்தை வேண்டாமல் ( 5 ) 
எப்பொழுதும் சித்தமாயிருக்கின்றதோ அது சித்திக் 
கப்பட்டது சாதகன் ” என்றவாறு ஒரு பொழுதும் 
சித்தியாது . இவ்விஷயத்தில் ( 6 ) விபரீத புத்தி 

( 2 ) அநேக விதமாயிருந்தாலும் ஜகத்து , அறிவு அறி 
படு பொருள் ( விஷயம் ) என்று இருவகைக் குள்ளாகின்றது . 
இவற்றில் விஷயம் பிரத்தியக்ஷ சித்தமா யிருக்கிறபடியினால் 
அதனை நிரூபிக்க வேண்டியதில்லை . 

( 3 ) பிரமாதாவின்றிப் பிரமாணத்திற்கு அத்தன்மை யில் 
லாததால் பிரமாதாவின்றிப் பிரமேயமில்லை . 

( 4 ) பிரமாணங்களுக்குப் பிரமாணத் தன்மையைக் 
கொடுக்கக்கூடிய பிரமாதாவுக்குப் பிரமாணம் வேண்டுமானால் 
அப்பிரமாணத்திற்குப் பிரமாதா வேண்டுமாதலால் , இவ்வாறு 
அநவஸ்தையாகிவிடும் . ஆகையால் பிரமாணத்தை யாசிரயிக்கா 
மலும் அன்னியத்தை யபேக்ஷியாமலும் தானாகவே யிருக்கின் 


( 5 ) பிரமாதா சித்ரூபமாக எப்பொழுதும் விளங்குவ 
தால் , சூரியனது வெளிச்சத்திற்குத் தீபம் தேவையில்லாதது 
போலச் சித்ரூபத்தைச் சாதிக்கச் சாதனமான வேறு பிரமா 
ணம் தேவையில்லை . 

( 6 ) ஞானம் இல்லையென்று சொல்லுகிறவனுக்கு , 
ஞேயங்கள் சொரூபத்தை அடுத்து ஞானத்திற்கு அதீனமாக 
விருப்பதால் ஞானமில்லாத இடத்தில் ஞேயமிருக்குமென்று 
விகற்பம் கூடாதபடியினால் ஞானமில்லாவிடில் கேள்வியுமில்லை; 
சமாதானமுமில்லை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


105 


யுடையவனுக்குக் கேள்வியுமில்லை ; பதிலுமில்லை . அது 
அழியாத நிலைக்கண்ணாடி . ( 7 ) கண்ணாடியில் பிரதிபிம் 
பம்போல் அதனிடம் யாவும் விளங்குகின்றன . 

தேசத்தினாலாவது , காலத்தினாலாவது , அதற்குப் 
பரிச்சேதமில்லை . இவைகள் அதற்குள் விளங்குவத 
னால் இவைகளால் அதற்கு எப்படிப் பரிச்சேதம் ஏற் 
படும் ? கோற்றப்படுகின்ற பரிச்சேதமானது ஆகாயத்தி 
னிடம் வஸ்துக்கள் விளங்குவதுபோலவாம் . 

இராஜகுமாரா ! யாதொரு சாமானிய ( 1 ) சைதன் 
னியத்தினிடம் இந்த ஜகத்தானது விளங்குகின்றதோ , 
அதனை உங்கள் உண்மை வடிவமாகச் ( 2 ) சூக்ஷ்மபுத்தி 
யினால் குறிப்பிட்டுப் பாருங்கள் . அதனிடம் ஒன்றுபட்டு 
உண்டாகும் ( 3 ) சமாவேசத்தின் பரிபக்குவ காலத்தில் 


( 7 ) ஞானம் அழியும்போது ஞேயத்தின் பிரகாசம் மட் 
டிலும் தான் அழிகின்றது . ஞேயத்தின் சொரூபம் அழிய 
வில்லை . ஞானமில்லாவிடில் ஒன்றுமில்லை யென்று எவ்வி 
தம் சொல்வது என்ற ஆக்ஷேபத்திற்குச் சமாதானம் அது 
பெரிய நிலைக்கண்ணாடி என்றவாறு . 

( 1 ) கடங்களுக்குத் தூலரூபம் வடிவு . சூக்ஷ்மவடிவு எல்லா 
வற்றிற்கும் பொதுவான பிரதிவிரூபம் , அதுபோல , அந்தந்த 
வடிவங்களான திருக்குகளிலும் புகுந்திருக்கும் பொதுவான 
சைதன்னியம் . 

( 2 ) விஷயவடிவில்லாத அந்தர்முக புத்தியினால் . 

( 3 ) (ஸோஹமஸ்மி ) “ அவன் நானாயிருக்கிறேன் என்று 
அந்தச் சாமானிய சைதன்னியத்தினிடம் அபேதமாகப் பிரி 
வில்லாது உண்டாகும் அநுஸந்தானம் என்ற நிதித்தியாசனம் . 
பரிபக்குவம் - யத்தனமில்லாமலும் பிரயாசையில்லாமலும் அந் 
நிலையில் அமருந்தன்மை . 


1 


106 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சர்வ ( 4 ) கர்த்துருத்துவம் அடையலாகும் . அந்நிலையை 
நீங்கள் அடைவதற்கு ( 5 ) அதனுடைய 

அனுபவத் 
தைச் சொல்லுகிறேன் . நித்திரைக்கும் ஜாக்கிரத்திற்கும் 
மத்தியிலும் அவ்விதமே பேதங்களான விஷயாகார 
ஞானங்களின் மத்தியிலும் அறிவிற்கும் அறிப்படுபொருள் 
களுக்கும் மத்தியிலும் நுட்ப புத்தியினால் குறிப்பிட்டுப் 
பாருங்கள் . அந்த நிலை தான் நிஜமானவடிவம் . அதனை 
அடைந்தால் மோகமில்லை . அதனைத் தெரிந்துகொள்ளா 
மையால் தான் ஜகத்தானது இவ்விதம் துக்கமயமாக 
நடந்துவருகின்றது . ( 6 ) அதனிடத்தில் உருவமாவது 
இரசமாவது சத்த ஸ்பரிச கந்தங்களாவது சுகதுக்கங்க 
ளாவது கொள்ளத்தக்கன ( 7 ) கொள்பவையாவது 
ஒன்றுமேயில்லை . எல்லாவற்றிற்கும் ஆத்மாவாகி எல்லா 
வடிவங்களாகவு மிருந்தாலும் அவை ( 8 ) ஒழிந்ததா 
யிருக்கின்றது . சர்வேசுவரனான பிரமனும் விஷ்ணு 


( 4) பரமேசனிடம் தன்மயமாதல் . 

( 5 ) சாமானிய சைதன்னியம் சுழுத்தி வேளையிலன்றோ 
இருக்கின்றது . அது எப்படி எல்லாத் தசைகளிலு மிருக்கிற 
தென்று சொல்லப்பட்டது , என்ற சங்கைக்குச் சமாதானம் . 


* 


அனுபந்தம் பார்க்க . 
( 6 ) திருசியங்கள் தோற்றும்பொழுதும் வாஸ்தவசொரூப 
மான சுத்த சைதன்னியத்திற்கு அன்னியமாக யாதொன் 
றுமே யில்லை . 


( 7 ) கொள்பவை - இந்திரியங்கள் . 

( 8 ) கண்ணாடி எல்லாப் பிரதிபிம்பங்களுக்கும் ஆதார 
மாக இருந்தாலும் இவையாவும் ஒழிந்ததாக விருப்பதுபோல் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


107 


வும் (9 ) ஈசனும் சதாசிவனும் இதுவே . உள்ளத்தைச் 
( 10 ) சற்று நிரோதம் செய்து சாமானிய சத்துரூபமான 
தன்னாலேயே தன் ஆத்மாவைப் பாருங்கள் . நிரோதம் 
செய்வது எவ்விதமென்றால் , திருசிய விஷயங்களுக்கு 
நேரே மனது செல்வதை அகற்றி , உள்ளே மனதைச் 


( 9 ) பிரசித்தமான மாதாவானவள் யார் என்றும் நாம் 
-யார் என்றும் முன் ஹேமசூடன் கேட்டதற்குத் தன் ஆத்ம 
சொரூபத்தை அறிந்தால் மாதாவை அறிந்தவாறாகும் என்று 
ஹேமலேகை மொழிந்தனள் . பிறகு ஆத்மசொரூபத்தை விவர 
மாகச் சொல்லிவிட்டு இங்கு இவ்விதம் சுத்தமான தன் ஆத்ம 
சொரூபமே மாதாவின் வடிவமென்று உபதேசிக்கின்றனள் . 
கண்ணாடியில் அந்தந்தப் பிரதிபிம்பங்களால் பரிச்சின்னமான 
கண்ணாடியின் அம்சங்கள் , அந்தந்தப் பிரதிபிம்பங்களால் 
வேறு பட்டிருந்தாலும் கண்ணாடியின் சாமானிய (பொது ) 
வடிவமாகக் கண்ணாடியின் எல்லா 

எல்லா அம்சங்களுக்குள்ளும் 
ஒன்றே வியாபித்திருப்பது போல் அந்தந்தச் சரீரங்களில் 
அவச்சின்ன சைதன்னிய வடிவமாகப் பேதமிருந்தாலும் சமா 
தியி லனுபவிக்கப்பட்ட சாமானிய சைதன்னிய வடிவமாக 
எல்லாவற்றினிடத்திலும் புகுந்ததாக இருக்கிறபடியினால் 
அதற்குச் சர்வேசுரத் தன்மை . 

( 10) நெடுநேரம் நிரோதம் செய்யவேண்டியது அவசிய 
. மில்லை . ஒரு க்ஷணப்பொழுதிற்கு மனதின் திருசியாகா 
ரத்தை நீக்கி அந்த ஆத்மரூபத்தைப் பார்க்க வேண்டும் . 
எப்படிப்பார்க்கிறதென்றால் , இது இவ்வித மிருக்கிறதென்று 
பார்க்கத் தக்கதன்று . திரோதத்தின் முடிவில் தன் ஆத்மா 
விற்கு அபின்னமாய்ச் சாமான்னியமாக விருக்கும் யாதொரு 
இரு பு ( சத்து ) உண்டோ அவ்வடிவமாக , அன்று பிறந்த 
குழந்தைக்கு ஜடங்களில் நின்றும் வேறாய்த் தன் உள்ளத் 
தில் சொரூபத்திற்கு அபின்னமாக விருக்கும் உணர்வுபோல் 
நான் இருக்கிறேன் என்று சாமான்னியமாக அனுபவித்துப் 
பார்க்கவேண்டும் . 


108 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


செலுத்தமுயன்று , பார்க்கிறேன் என்ற எண்ணத்தை 
ஒழித்து அந்தகனைப்போல நிச்சலமனதுடன் தரிசனத் 
தையும் தரிசனமின்மையையும் விலக்கி யிருக்கும் 
பொழுது நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அது 
தான் நீங்கள் . அதனைத் தாமதமின்றி அடையுங்கள் 

இவ்விதம் தன் பிரியையானவள் மொழிந்தபோது 
ஹேம சூடன் அவ்விதமே செய்து அந்நிலையை இன்ன 
தென்று குறிப்பிட்டறிந்து நீடித்த விசிராந்தியான நிர் 
விகற்ப சமாதியை யடைந்து வெளித் தோற்றத்தை 
மறந்து நின்றனன் . 

திரிபுராரகசிய ஞானகாண்டம் 
ஹேமசூடன் விசிராந்தி யென்னும் ஒன்பதாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


மனனம் செய்தவர்களின் சிரவணத்தினாலும் மனனத்தி 
னாலும் மாத்திரம் ( நிதித்தியாசன மில்லாது ) புருஷார்த்தம் 
கைகூடாது என்பது கருத்து . 

அடிக்கடி சிரவணமனனம் செய்வதனால் சாஸ்திரத்தின் 
அர்த்தம் வெளியாவதுபோல் அடிக்கடி சிரவணமனனங்களி 
னால் ஆத்மா அறியப்படட்டும் . நிரோத வடிவமான நிதித்யா 
சனம் யாதுக்காக என்ற சங்கை வருமானால் ஆத்மா அவ் 
விதம் கிராகியமன்று . வெளிவிஷயங்கள் இந்திரிய வியாபா 
ரங்களாலும் உள்ளத்தில் விசாரணையினாலும் அறியத்தக்கன . 
ஆத்மா பிரத்தியக் வடிவமானதால் இந்திரியங்கள் மனது 
இவற்றின் நிரோதமின்றி அறியத் தகாதது . 


அத்தியாயம் -10 


பின்பு தன் பிரியனானவன் பாநிலையில் அமர்ந்திருக் 


கிறானென்று ஹேமலேகை பார்த்து அந்நிலையி 
லிருந்தும் அவனை எழுப்பாமலிருந்தனள் . அதன்பிறகு 
ஒரு முகூர்த்தமான பிறகு அவன் உணர்ந்தெழுந்து 
கண்களைத் திறந்து தன் பிரியையையும் உலகத்தையும் 
பார்த்தான் . பின்னும் அந்நிலையிலேயே அமர்ந்திருக்க 
வேண்டுமென்று ஆசை கொண்டவனாகி அவன் வெஉகு 
வேகமாகத் தன் நேத்திரங்களை மூடிக்கொள்ளும் தரு 
ணத்தில் தன் பிரியனைத் தன் கரங்களால் அணைத்துக் 
கொண்டு அமிர்தம் போல அழகு பொருந்திய மொழி 
களுடையவளான ஹேமலேகை சொல்லுகின்றாள் : -- 
“ நாதா ! நீங்கள் யாது தீர்மானத்தின் மேல் கண்ணை 
மூடிக் கொண்டீர்கள் ? அதனைத்திறந்தால் தானென்ன் ? 
கண்களை மூடுவதனாலும் மூடாதிருத்தலாலும் உங்க 
ளுக்கு என்ன லாபம் , என்ன லாபமின்மை ஏற்படுகின் 
றன? சொல்லுங்கள் . திறந்து விட்டால் எது அடை 
யப்படாமலிருக்கிறது ? மூடிக்கொண்டால் எது அடை 
யப்படுகிறது ? இதனை எனக்குச் சொல்லவேண்டும் . 
உங்களுடைய நிலையைக் கேட்க நான் விரும்புகிறேன் 
என்றனள் . இவ்விதம் கேட்டபோது மதங்கொண்டு 
மயங்கினவன் போலச் சோம்பலினால் அதற்கு விடை 
சொல்ல இஷ்டமில்லா தவனாக இருந்தும் வெகு ஆலசி 
யத்துடன் சொல்லுகின்றான் : - " பிரியையே ! 

நெடு 
காளாக இல்லாது இப்பொழுது மிகுந்த விசிராந்தியை 


110 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


நான் அடைந்திருக்கிறேன் ; துக்கம் நிறைந்த வெளி 
யுலகத்தில் ஒருபொழுதும் எனக்கு விசிராந்தி யகப்பட 
வில்லை . 

இரசமெடுக்கப்பட்ட கரும்பின் சக்கை போலும் , 
அரைத்ததையே அரைத்துக்கொண்டிருக்கும் பசுக்கள் 
போலும் நடக்கும் இந்த வெளியுலகவிவகாரம் எனக் 
குப் போதுமானது . பாக்கியமின்மையால் மூடனாகி 
இந்நாள் வரையிலும் தன் ஆத்மாவின் கண்ணிருக்கும் 
சுகத்தை நான் அறியவில்லை . தன்னிடமிருக்கும் நிதி 
யைத் தெரிந்து கொள்ளாமல் பிச்சைவாங்கித் திரிபவன் 
போலத் தன்னிடமிருக்கும் சுகாம்புதியை அறியாமல் 
துக்கங்களே நிறைந்த விஷயசுகத்தையே அடிக்கடி 
மேன்மையானதென்றும் , மின்னலொளி போன்றகை 
ஸ்திரமென்றும் கருதி அதனிடம் அதிகப் பிரீதியினால் 
துக்கங்களை வெகுவாக அனுபவித்தேன் . ( 1 ) விசிராக் 
தியை அடையவுமில்லை . அகோ ! ஜனங்கள் துக்க 
மின்னதெ 

னதென்றும் சுகமின்னதென்றும் பிரித்தறியும் 
தன்மையற்றவர்களா யிருக்கின்றனர் . சுகத்தில் தேட்ட 
முடையவராகவிருந்தும் துக்க வடிவமான விஷயங்க 
ளையே அறிவின்மையால் சதா அடைகின்றனர் . கஷ் 
டப்பட்டுழைத்தும் துக்கத்தையே அடைவது போதும் 
போதும் . பிரியையே ? என்னிடம் கிருபை செய்வாய் . 
அஞ்சலி செய்து உன்னைப் பிரார்த்திக்கிறேன் . சுகவடி 
வமான தன் ஆத்மாவினிடம் நீடித்த விசிராந்தியை 
நான் விரும்புகின்றேன் . அகோ ! நீ இந்நிலையை 
அறிந்தவளாக விருந்தும் பாக்கியமற்றவளாகத் தோற்று 
கின்றாய் . இந்த விசிராந்தியைக் கைக்கொள்ளாமல் மூடக் 

( 1 ) சுகவடிவமான தன் சொரூபத்தினிடமாக அடையும் 
சமாதி . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


111 


தனத்தால் துக்கத்தில் முயல்கின்றாய் என்றனன் . இம் 
மொழிகளைக் கேட்டுச் சற்றே புன்சிரிப்புடன் புத்திமதி 
யான அவள் தன்பிரியனிடம் சொல்லுகின்றாள் . " நாதா ! 
பரமபாவனமான ( 2 ) அந்நிலையை நீங்கள் ( 3 ) செம்மை 
யாக அறியவில்லை . யாதொரு நிலையில் இருந்தால் பரி 
சுத்த மனத்தரான பண்டிதர்கள் மோகம் அடையார் 
களோ அந்நிலைக்கும் உங்களுக்கும் , மண்ணுக்கும் விண் 
ணுக்கும் இருக்கும் தூரம் இருக்கின்றது . நீங்கள் 
யாதொன்று ( 4 ) தெரிந்துகொண்டிருக்கிறீர்களோ அது 
தெரிந்து கொள்ளாததற்கு நிகராகும் . கண்களை மூடின 
தினாலாவது திறந்ததினாலாவது அந்நிலையானது ( 5 ) 
காணப்படாதிருந்துவிடுமா ? செய்கையினாலாவது செய் 
கை யின்மையினாலாவது அந்நிலை ஒருபொழுதேனும் 
கிடைப்பதுண்டா ? போகாமலிருந்தாவது போயாவது 
அந்நிலை அடையப்படுகிறதில்லை . கண்களை மூடுகிறதான 
செய்கையுடன் சென்று அடையப்பட்ட ஒன்று எவ் 
விதம் பூரணநிலையாகும் . யவதானியம் எட்டின் நீள 
அளவுள்ள இமைகளைத் திறந்ததினால் மறைபட்டுப் 
போகுமானால் , அந்நிலை பூரண நிலை ஆகாதே . அகோ ! 
உங்களுடைய மோகத்தின் மகிமையை நான் என்ன 
வென்று சொல்வேன் . யாதொன்றினிடம் கோடிக்கணக் 


( 2 ) பரிச்சின்னமின்றிய சாமானிய சித்வடிவத்தை . 
( 3 ) இது தான் நான் என்று அறியவில்லை. 

( 4 ) நிரோதம் செய்ததன் மேல் பரிச்சின்னமாக ஹேம 
சூடன் அறிந்தது . 

( 5 ) சொப்பிரகாசமாகவும் நித்தியமாகவும் எங்கும் வியா 
பித்தும் இருக்கும் வஸ்துவினிடத்தில் கண்களைத் திறப்பது 
முதலான செய்கைகளினால் ஒருவிசேஷமும் ஏற்படாது ; அப் 
படி யன்றேல் பூரணத் தன்மைக்கு ஹானி யுண்டாகும் . 


112 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கான பிரம்மாண்டங்கள் ஒருமூலையில் தங்குகின்றனவோ 
அந்தச் சாமானிய சைதன்னியம் ஒரு அங்குலம் அள 
வுள்ள இமைகளைத் திறந்ததினால் மறைபட்டுப் போகு 
மென்பது ஆச்சரியமாயிருக்கிறது . இராஜகுமாரா ! 
( 6 ) தத்துவத்தின் சாரமாக நான் சொல்வதைக்கேளுங் 
கள் . கிரந்தியானது ( முடிச்சு ) எதுவரையில் அவிழாம 
லிருக்கின்றதோ அதுவரையிலும் சுகம் கிடையாது . 
மோகமென்ற கயிற்றினால் ஏற்பட்ட கிரந்திகள் கோடிக் 
கணக்காக இருக்கின்றன . இங்கே சொரூபத்தை அறி 
யாமலிருப்பதே மோகமென்ற கயிறாகும் . 

இக்கயிற்றினிடத்தில் விபரீத புத்திகளென்னு 
மநேக முடிச்சுகள் இருக்கின்றன . இவற்றில் முத 
லாவது தேகேந்திரியங்களில் உண்டாகும் ஆத்மபுத்தி 
யினால் , விலக்க மிகவும் பிரயாசமான இந்தச் சம்சார 
மானது நடந்து வருகின்றது . கண்ணாடியில் பிரதிபிம் 
பம்போலத் தோற்றமாத்திரமான இந்த ஜகத்தில் 
அநாத்மபுத்தி (திருசியம் தான் அல்ல என்ற எண்ணம் ) 
உண்டாவதும் மற்றொரு கிரந்தியாகும் . இவ்விதமே 
ஜீவனுக்கும் ஈசனுக்கும் பேதமுண்டு என்ற கொள்கை 
முதவியனவும் கிரந்திகளே. இவை அநாதிகாலமாக 
ஏற்பட்டுப் பின்னும் பின்னும் நடந்துவருவதனால் ( 1 ) 
சுருளடைந்து கிரந்திவடிவமாக இவற்றால் புருஷன் 


( 6 ) சாமானிய சைதன்னியத்தின் தெளிவாகத் தீர்மா 
னிக்கப்பட்ட ரூபம் . 

( 1 ) கயிறொன்றே சுருளடையும் பொழுது முடிச்சாவது 
போலச் சொரூபத்தின் அஞ்ஞானமே தேகாதிகளுக்கு ஆதார 
மான சிதாத்மப் பிரதேசத்தில் சுருளடைந்து பரிச்சின்னத் 
தோற்றங்களாக ஏற்படுகின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


113 


கட்டப்படுகிறான் . இந்தமுடிச்சுகள் ( 2 ) அழியும்போது 
தான் பந்தத்தினின்றும் முக்தனாகிறான் ( விடுபடுகிறான் ) 
என்று சொல்லப்படுகின்றது . 

“ கண்களை மூடிக்கொள்ளும் பொழுது நீங்கள் 
யாதொரு நிலையையடைகிறீர்களோ அஃது இரண்டற்ற 
சுத்த அறிவான உங்களுடைய உண்மை வடிவந்தான் 
அது தான் அகிலமான ஸம்ஸாரமென்ற சித்திரத்திற்கு 
ஆதாரமான பெருங்கண்ணாடி . ( 3 ) எவ்வேளையில் எவ் 
விடத்தில் எந்தரூபமாகத்தான் உணர்வு இல்லாமலிரு 
கிறது என்பதை எனக்குச் சொல்லுங்கள் . யாதொரு 
காலத்தில் யாதொரு ரூபமாக யாதொன்றினிடத்தில் 
தன் ஸம்வித்தானது ( மெய்யறிவானது ) இல்லையென்று 
சொல்வீர்களோ அந்தக் காலதேசங்கள் வந்தியா 
புத்திரன் என்ற தன்மையை உடையனவாகின்றன . 
ஆதர்சமின்றி ( கண்ணாடியின்றி ) ப் பிரதிபிம்பமில்லாதது 
போல நாதா ! அறிவின்றி மற்றொன்று மிராது . ஆகை 
யினால் சாமானிய சைதன்னியவடிவமான அந்நிலையைத் 
தள்ளி விட்டால் சற்றேனும் ஒன்றுமே ஓரிடத்திலும் 
இராது . அப்படிப்பட்ட ஒன்று உங்கள் கண்களைத் 
திறந்த மாத்திரத்தில் எப்படித் தோன்றாமல் மறைந்து 
விடும் ? எது வரையில் பார்க்கிறேன் , அறிகிறேன் . 


( 2 ) அந்தக்கரணம் நிரோதம் செய்யப்படாமலிருக்கும் 
பொழுது சொரூப விசிராந்தியில்லை யென்றதும் பிராந்தி 
யென்றே சொல்லத் தகும் . 

( 3 ) காலதேசங்கள் ஜடமானபடியாலும் , சொப்பிரகாச 
மில்லாதனவாதலாலும் அறிவினிடம் தாதாத்மிய மின்றி அவை 
விளங்காமையால் அவைகளுக்கு முன்னே , அறிவு சித்தமாக 
இருக்கிறதென்று ஏற்படுகிறது . 

8 


114 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பூரண 


என்ற கிரந்தியானது திடமாக இருக்கிறதோ, ( 4 ) அது 
வரையில் அந்நிலை அடையப்படவில்லை . ஏதாகிலும் 
அடையப்பட்டிருக்குமானால் அஃது அந்நிலையுமன்று; 
கண்களை மூடிக்கொள்வதனாலாவது திறந்து கொள்வத 
னாலாவது அடையப்படுகிறதை உண்மைநிலையென்று 
கருதுவீர்களானால், அது பரிச்சேதப் படுகிறபடியினா 
லும் , கிரியையினாலுண்டாகிறபடியினாலும் , 
நிலையல்ல ; நாதா ! காலாக்கினிபோன்ற பிரபையை 
யுடைத்தாயிருக்கிற மகா ஸம்வித்தானது எங்குத்தா 
னில்லை ? கற்பனையென்னும் விறகுச்சுமைகளைத் தன் 
வடிவமாகச் செய்துகொள்ளும் தன்மையுடைய மகா " 
தேஜஸன்றோ அது . அப்படிப்பட்ட பரமபதத்தை 
அறிந்த பிறகு உங்களுக்குச் ( 5 ) செய்ய வேண்டியது 
என்பது ஒன்றுமேயில்லை . “ நிரோதம் செய்து பார்க் 
கிறேன் என்று உங்கள் உள்ளத்திலிருக்கும் கிரந்தியை 
விட்டுவிடுங்கள் . “ இது ( 6 ) நானல்ல ” என்ற :வன்மை 
பொருந்திய கிரந்தியையும் வேருடன் பறித்து விடுங் 
கள் . எங்கும் 

எங்கும் அகண்டாநந்தம் பொங்கித் தானே 
( 4 ) ஏனென்றால் , சாமானிய சைதன்யத்திற்கிருக்கும் 
பூரணத்தன்மை ஏற்படாததால் . 

(5 ) மனதை நிரோதம் செய்யவேண்டும் என்ற பிராந் 
தியை நீக்க வேண்டுமென்று கருத்து . 

( 6 ) “ நிரோதம் செய்கிறேன் என்ற பிராந்திக்கு இது 
நான் அல்லன் என்ற பிராந்தியே மூலகாரணம் . ஆகையி 
னால் இது நான் அல்லன் என்ற அநாத்ம திருஷ்டியையும் 
விலக்க வேண்டும் . 

பிரதிபிம்பங்க ளிருக்கும்பொழுதும் கண்ணாடி சுத்த 
மாக இருப்பது போலத் திருசியங்கள் தோன்றும் வேளையி 
லும் (நிரோதஞ் செய்யப்படாத பொழுதும் ) விளங்கும் ஆத்ம 
ரூபம் சுத்தமே . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


115 


யெங்கு ( 7 ) மிருப்பதாகப் பாருங்கள் . அகில உலகத் 
தையும் , கண்ணாடியில் பிரதி பிம்பம்போலத் தனக்குள் 
ளேயே பாருங்கள் . பிறகு எங்கும் அகிலமும் தானாக 

( 7 ) எங்கும் திருசியங்கள் தோற்றும் பொழுது தோற்றா 
தவை சித்தியாதிருக்கத் தோன்றுமவைகளில் பிரகாசம் வியா 
பித்திருக்கிறது . அந்தப் பிரகாசம் ஆத்மாவானது எங்கும் 
எப்பொழுதும் விளங்கும் , அறிவாக விளங்குகின்றது . ஆனால் 
நிரோதத்தில் ஆநந்தம். விளங்குவதுபோல எந்நேரமும் ஆகக் 
தம் விளங்கவில்லையே என்ற கேள்விக்குச் சமாதானம் ; 
தன் ஆத்மாவிற்கு உணர்வு வடிவமே . ஆகந்த வடிவ வே 
றன்று , அஃதன்றேல் , துவைத மேற்படும் . நிர்க்குணமும் 
அகண்டேக 

டேகாசவஸ்துவுமான ஆத்மாவிடத்தில் ஜடங்களிலிருந் 
தும் பிரித்தறியும் பொருட்டு எவ்விதம் " ஸம்வித் ( அறிவு ) 
என்ற சப்தமானது வியவகரிக்கப்பட்டதோ அவ்விதமே துக்க 
ரூபத்திலிருந்தும் பிரித்தறியும் பொருட்டு ஆநந்தசப்தம் வியவ 
கரிக்கப்பட்டது . நிரோதகாலத்திலுண்டாகும் ஆருந்த அனு 
பவமானது சொரூபத்தினிடம் விசேஷமுண்டான தாலன்று . 
சொரூபம் நிர்விசேஷ மானதால் . காமிகளுக்கே மகத்தான 
துக்கம் ; நிஷ்காமிக்கு அது எது என்ற நீதிப்படி அளவில் 
லாத காமவாசனைகளை யுடையவர்கள் காட்டுத் தீயால் சுற்றப் 
பட்டவர்கள் போலாவர் . நிரோதகாலத்தில் துவைதத்தோற்ற 
மின்மையால் காமவாசனைகளுக்கு வலிமையில்லாமற் போய் 
விடுகிறது . அதனால் , தலையிலிருந்த சுமையை யிறக்கினது 
போல் , விசேஷமாய்ச் சுகம் ஏற்பட்டாற்போலத் தோன்று 
கின்றது . காமவாசனைகளை அகற்றுவதனால் நிரோத காலத் 
தில் சுகானுபவம் உண்டாவதுபோல நிரோதமற்ற வேளையி 
லும் காமவாசனைகள் அகற்றப்படுமானால் பகவற்கீதையில் 
மொழிந்திருக்கிறபடி ஆகந் தானுபவம் அழிவின்றித் தொடர் 
பாக விளங்கலாகும் . நிரோதமில்லாதவேளையில் காம வாசனை 
களுக்கு மூவமான துவைதத்தோற்றம் அழியாததால் அந்தத் 
துவைதத் தோற்றம் காமவாசனைகளை உண்டாக்கித் துக் 


116 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வே யிருக்கின்றேன் என்ற பாவனையையும் ( 8 ) நீக்கி 
மீதியாயிருக்கிற சின்மாத்திரரூபமே நான் என்று தன் 
உண்மை வடிவத்திலேயே தன்னிலையில் அமர்ந்திருங் 


கள் . ) 


இவ்வாறாகத் தன் பிரியை மொழிந்தவைகளை 
மலினமற்ற உள்ளமுடைய ஹேமசூடன் கேட்டுப் பூரண 
மான ஆக்ம சொரூபத்தை அறிந்து எவ்விடத்திலும் 
பிராந்தி யொழிந்தவனாய்ப் படிப்படியாகப் பூரண சமா 
வேசத்தால் ஸ்திரபாவனையுடையவனாகி ஹேமலேகை 
முதலிய பெண் மணிகளுடன் விகரித்துக்கொண்டு 
புவியில் விளங்கினன் . செழிப்பாகத் தன் நாட்டைப் 
பரிபாலனம் செய்தும் , சத்துருக்களைப் போர்முகத்தில் 
வென்றும் , சாஸ்திரங்களைக் கேள்வியுற்றும் , கேட்கும் 
படி செய்தும் வெகுவாகத் தனம் தேடியும் , அசுவமே 
தம் இராஜசூயம் முதலிய முக்கியமான யாகங்களைச் 


கத்தை என் கொடுக்கமாட்டாது என்ற கேள்விக்குச் சமா 
தானம் ; நிரோதமில்லாத வேளையில் தோற்றப்படும் யாவும் 
கண்ணாடியில் பிரதிபிம்பம்போல் தன் ஆத்மாவிற்கு அன் 
னியமன்று . 

பிரதிபிம்பமென்று அறியப்பட்ட வஸ்துவி 
னிடம் காமவாசனை 

உதயமாகாதது போல , நிகிலமான 
திருசியங்களும் தன் ஆத்மாவான கண்ணாடியில் பிரதிபிம்பித் 
தவை என்று , நிச்சயிக்கப்படுமானால் காயவாசனையு மில்லை 
துக்கமுமில்லை . 

( 8 ) எங்கும் எவையும் ( தோற்றுகின்றவை யெல்லாம் ) 
தானே யென்று முதலில் பார்த்து நிச்சயித்துப் பின் எங்கும் 
யாவும் தானே என்ற முன் அம்சத்தைப் பாவனை செய்யா 
மல் , பாவியங்கள் ஒழிந்ததும் பாவகனுடைய உருவமுமான 
சாமானிய சைதன்னியமாக நான் இருக்கிறேன் என்று 
உள்ளே சென்று சேத்தியம் நீங்கிய சின்மாத்திர வடிவமே 
நான் என்ற சம்ஸ்காரம் மட்டிலும் இருப்பவனாக இருக்க 
வேண்டியது என்று அர்த்தம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


117 


சம 


செய்தும் இருபதினாயிரம் வருஷங்கள் ஜீவன் முக்தனாக 
உலகில் வாழ்ந்தனன் . 

தன் குமாரனான ஹேமசூடன் ஜீவன் முக்ததசை 
அடைந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு முக்தா 
சூடனென்ற அரசனும் ஹேமசூடன் தம்பியான மணி 
சூடனும் அடியில்வருமாறு சிந்தனை செய்தனர் . “ இந்த 
ஹேமசூடன் என்ன முன்போல இருக்கவில்லை ; சுகத் 
தால் மிகுந்த சந்தோஷமும் அடைகிறதில்லை , துக்கத் 
தால் அதிகமாகக் கஷ்டப்படுதிறது மில்லை ; இலாபத்தை 
யும் , நஷ்டத்தையும் , பகைவரையும் , நேசரையும் , 
புத்தியுடன் பார்க்கிறானே ? இதற்கென்ன காரணம் ? 
அரங்கத்தில் நடனைப்போல இராஜகாரியங்களைச் செய் 
கிறான் . மத்திய பானம் செய்தவன் போலச் சதா திமிர் 
கொண்டவனாகக் காணப்படுகின்றான் . சதா வேறே 
யிடத்தில் தன் மனம் சென்றவன் போலக் காரியங்களை 
நடத்தி வருகின்றான் . இஃதின்ன காரணத்தினாலே 
யென்று தெரியவில்லை என்றிவ்வாறாகச் சிந்தனை 
செய்து ஹேமசூடனை ஒரு தினம் இரகசியமாக வர 
வழைத்து “ நீ இவ்வித மிருப்பதற்குக் காரணமென்ன 
வென்று கேட்டார்கள் . அதன் பிறகு , தன்னுடைய 
நிலைமையை ஒன்றன் பின்னொன்றாக அவர்களிடத்தில் 
தெரிவித்தனன் . அவரிருவரும் , ( தகப்பனும் தம்பியும் ) 
ஹேமசூடனால் போதனை செய்யப்பட்டுப் பரதத்துவத் 
தைச் சார்ந்து ஜீவன் முக்தரானார்கள் . பிறகு மந்திரிகள் 
முதலானவர்கள் அரசனிட மிருந்தும் உலகத்தின் போக் 
கைத் தெரிந்து கொண்டு தங்கள் ஆத்மஸ்வரூபத்தை 
விசாரணைசெய்து உண்மையில் அறியவேண்டியதை 
அறிந்தவரானார்கள் . இவ்விதமாக அந்த விசாலமான 
நகரத்தில் , கிரமமாக ஒருவருக்கொருவர் உபதேசம் 


பமாவது 


118 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
செய்துகொண்டு ஆபாலகோபாதியாக யாவரும் தத்து 
வத்தை உணர்ந்தார்கள் . புருஷர்களும் நாரியர்களும் , 
பாலரும் , விருத்தரும் , தாசர்களும் , தாசிகளுங்கூட 
அறிய வேண்டியதை அறிந்தவராகவும் தேகத்தினிடம் 
அகம் புத்தி யிழந்தவராகவும் ஆயினர் . அவ்வூரில் 
ஒருவருக்கேனும் காமமாவது , குரோதமாவது , உலோ 

கிடையாது . பாலர்களும் விருத்தர்களுங் 
கூடக் குரோதம் முதலியவற்றை அடக்கிக்கொண்டவ 
ரானார்கள் ; ஆனால் , காமக்குரோதங்களை உலக விவகா 
ரம் நடப்பதற்காக மட்டிலும் வைத்துக்கொண்டிருந்த 
னர் . தாய் தன் குழந்தையைப் பரதத்துவ வார்த்தை 
களினால் சீராட்டியும் , ஊழியக்காரர்கள் தங்கள் எஜ 
மானரிடத்தில் அவ்விதமே பாதத்துவ பாஷையினால் 
சேவகம் புரிந்தும் , இவ்வாறாக அந்நகரத்தில் விவ 
கரித்துவந்தார்கள் . நாடகங்களில் நடர்கள் பரதத்துவங் 
களைப் பிரசங்கித்து நாட்டியம் செய்து வந்தனர் . 
கர்கள் தத்துவ விவேகமான வசனங்களைக் கானம் 
செய்து கொண் டிருந்தனர் . விதூஷகர் உலக விவகாரங் 
களைத் தூஷித்துவந்தார்கள் . வித்துவான்கள் மாணாக் 
கர்களுக்குச் சாஸ்திரங்களைத் தத்துவ விசாரத்திற்குத் 
தகுந்ததான திருஷ்டாந்தங்களுடன் கற்றுக் கொடுத்து 
வந்தனர் . 

இவ்விதமாக அங்குப் புருஷர்களும் , நாரியர் 
களும் , தாசர்களும் , தாசியர்களும் , நாட்டியக்காரரும் , 

, 
விடர்களும் , சேவகரும் , படர்களும் , மந்திரிகளும் , 
தொழிலாளிகளும் , விலைமாதர்களும் மற்றையாவரும் 
அறிய வேண்டியதை அறிந்தவராகிப் பூர்வவாசனையின் 
பலத்தினால் விவகாரங்கள் செய்துகொண்டு வந்தனர் . 
சென்ற காலத்தில் சுபமானாலும் அசுபமானாலும் 


காய 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


119 


அதனை நினையாமலும் , வருங்காலத்தின் சுகதுக்கங் 
களைப்பற்றிச் சிந்தனை செய்யாமலும் , நிகழ்காலத்தில் 
வியப்புற்றவர் போலவும் சிரிப்புற்றவர் போலவும் , கேத 
மடைந்தவர் போலவும் , சினங்கொண்டவர் போலவும், 
மதுபானம் செய்தவர்போலவும் ஜனங்கள் யாவரும் 
விவகாரம் செய்துவந்தனர் . இப்படியிருக்கும் அந்நக 
ரத்திற்கு ஸனகாதிகளான ரிஷிகள் வந்து அதற்குப் 
பிரசித்தமான " வித்தியாநகரம் என்று பெயரிட்டனர் . 
ஏனென்றால் அவ்வூரில் கூடுகளில் வைத்திருக்கும் 
கிளிப்பிள்ளைகள்கூட அடியில் வருமாறு மொழிந்து 
கொண்டிருந்தன . 
சித்துருவா மான்மாவைச் சேத்தியநீக் கிப்பாரீர் 
சித்தலாற் சேத்யமில்லை திகழ்பளிங் குருவம்போலச் 
சித்ததே சேத்யமாகுஞ் சித்து நான் நானே யெல்லாம் 
சித்தினால் விளங்கலாலே சித்தொளி சுதந்திரந்தான் " 
" ஆதலினாற் சகத்தோரே யகிலத்தைத் தான்விளக்கி 
யீதெவைக்கு மாதார மெனமுதலாந் தேவிதனைச் 
சேதமதி மயக் கொழித்துச் சின்மாத்ர திட்டியுடன் 
போதமுறு பத்தியினாற் போற்றிடுவீ செந்நாளும் ” 

பறவைகள் கூட இவ்விதமாக வசனித்துக்கொண் 
டிருக்கும் அவ்வூசானது இன்றைக்கும் பிரசித்தமாக 
வித்தியாநகாமென்று விளங்கிக்கொண்டு வருகிறது . 
இவ்வாறாக முன்காலத்தில் அங்கு ஹேமலேகையினால் 
போதனை செய்யப் பட்டவனாய் ஹேம சூடன் வித் 
வானும் ஜீவன்முக்தனுமாயினன் . மற்றவர்களான 
ஸ்திரீகள் பாலர்கள் முதற்கொண்டு யாவரும் பராவா 
உணர்ச்சி யுடையவராயினர் . 

ஆகையினால் சிரேயசிற்கு முதன்மையான கார 
ணம் சத்துக்களுடைய சங்கம் ஒன்றேயாகும் . ஆக 


1201 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
லால் சிரேயசை விரும்புகிற ஒருவன் சத்துக்களை 
அடுத்திருக்கக் கடவன் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டம் 
ஹேமசூடோபாக்கியானத்தில் பத்தாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


அத்தியாயம் - 11 


பிதமாக மிகுந்த அற்புதமான ஹேமசூட 

னது கதையைக் கேட்ட பிறகு பார்க்கவன் 
உள்ளத்தில் சந்தேகங்கொண்டு வினவ ஆரம்பித்தான் . 
பகவானே ! பரமகுருவே ! தாங்கள் மொழிந்த மகா 
அற்புதமான ( 1 ) ஞானமானது ஒருபொழுதும் சாத்திய 
மானதன்று என்பதோடு ( 2 ) விஷமமாகவும் தோற்று 
கின்றதே . திருசியமான இந்த ஜகத்து எவ்விதம் சின் 
மாத்திர சொரூபமாகும் ? இது நம்பிக்கையின்மேல் 
அங்கீகரிக்கும்படியாக இருக்கின்றதேயன்றி எனக்கு 
( 3 ) வெளியாகவில்லை . ( 4 ) சேத்தியம் அகன்றுவிட்ட 
சித்தானது ஒருபொழுதேனும் நினைக்கத்தக்கதாக 
இருக்கவில்லை . அவ்விதம் சேத்தியமில்லாத சித்திருக் 
கிறது என்பது ஒருவிதத்தாலும் யுக்திக்குப் பொருந் 
தாமலிருக்க , அவ்விதமான சித்திருக்கிறதென்று நான் 
எப்படிக் தீர்மானம் செய்துகொள்ளுவேன் . ஆகையி 
னால் , கிருபை கூர்ந்து எவ்விதத்திலும் எனக்குப் 
போதனை செய்ய வேண்டும் " என்று கேட்டான் . 

இவ்விதம் கேட்டபொழுது தத்தகுரு , பார்க்கவ 
னிடத்துச் சொல்லுகின்றார் " திருசியங்களின் உண்மை 

( 1 ) சுத்த அத்வய ஆத்மரூபஞானம் . 
( 2 ) அநுபவ விரோதம் . 

( 3 ) இதற்கு யுக்தியும் அனுபவமும் தோன்றவில்லை என் 
பது அர்த்தம் . 

(4 ) சேத்தியமென்றால் திருசியம் அல்லது அறிபடு 
பொருளென்பதாம் . 


122 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யான 


சொரூப மின்னதென்று சொல்லுகிறேன் . 
இராமா ! கேள் , ஒன்றொழியாது இந்தத் திருசியங்க 
ளெல்லாம் திருசி ( அறிபவன் ) வடிவேயல்லாது 
வேறன்று . ( 5 ) இதற்கு யுக்தி சொல்லுகிறேன் . ஒரே 
கவனத்துடன் செவி கொடுப்பாய் . இந்தத் திருசியங் 
களுக்கு உற்பத்தி ஏற்பட்டிருக்கிறபடியால் இவை கர்த் 
தாவின் வியாபாரத்திற்கு விஷயமான ( 6 ) காரியமாகும் . 
உற்பத்தியென்றால் , புதிதாகத் தோற்றுவது . 
காரணத்தால் இந்த ஜகத்து ஒவ்வொரு க்ஷணத்திலும் 
புதிதாகத் தோற்றுகிறதோ அதனால் அந்த க்ஷணத்தில் 
உற்பத்தியாகின்றது . இந்த ஜகத்தானது அகண்டமான 
( 7 ) ஒருக்ஷணத்தில் உண்டானதென்று சிலர் சொல்லு 


யாது 


( 5 ) அனுபவப்பிரகாரத்தை ஹேமசூடோபாக்கியானத் 
தில் சொல்லிவிட்டபடியால் , இங்கு யுக்திப்பிரகாரம் சொல் 
லப்படுகின்றது . 

(6 ) உலகத்தில் புதிதாகத் தோற்றுபவைகள் தான் உற் 
பன்னமாகின்றவையென்று சொல்லப்படுகின்றன . 

( 7 ) விஞ்ஞான வாதிகளுடைய மதம் . 

கடம் முதலிய திருசியங்களின் கூட்டமே ஜகத்து 
என்று வியவகரிக்கப்படுகிறது . இவைகளின் கூட்டமின்றி ஒரு 
வஸ்து மாத்திரம் ஜகத்தாகாது என்ற சங்கையை மறுக்க 
விஞ்ஞான வாதிகளின் கொள்கையான ஜகத்தின் க்ஷணிக 
ஏகவடிவம் கூறப்படுகின்றது . க்ஷணிக விஞ்ஞானத்தின் சந் 
தானவடிவமான பிரமாதாவினிடம் பூர்வ வாசனைகளால் பின் 
க்ஷணங்களில் ஏற்படும் கடாகார ஞானம் படாகாரஞானம் 
என்னும் விஞ்ஞானமே அவ்வடிவங்களாகின்றது . அத 
னாலேயே வியவகாரம் நடக்கிறது என்பது அவர்கள் 
கொள்கை . யாதொரு ஞானத்தில் எந்தத் தேசகாலவடிவங்கள் 
தோற்றுகின்றனவோ அவை அந்தக்கணத்தில் அகண்டே 
மென்றும் அதுவே விஞ்ஞானமென்றும் சொல்லுகின்றனர் . 


டகாச 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


123 


கின்றனர் . ஸ்திரசரங்களான பதார்த்தங்களுடைய ( 8 ) 
கூட்டமே ஜகத்து என்று மற்றுஞ் சிலர் மொழிகின் 
றார் . மற்றவர்கள் என்ன கொள்கைகள் கொண்டிருந் 
தாலும் ஜகத்தானது உற்பத்தியை யுடையதென்று 
( 9) எவ்விதத்திலும் தீர்மானிக்கப்படுகிறது . ( 1.0 ) இங் 
குச் சுபாவ ( 11 ) வாதிகளின் கொள்ளை 

கொள்கை அதிப் 
( 8 ) காணாதர்கள் கொள்கை . 

பதார்த்தங்களின் கூட்டமே ஜகத்து என்றும் , இவை 
களில் ஆகாயம் முதலியவை ஸ்திரமானவையென்றும் நித்திய 
மென்றும் , கடாதிகள் சரமென்றும் அநித்தியமென்றும் , 

, 
சொல்லுகின்றனர் . இக்காணாதர்களில் சிலருக்குப் பாகிய 
விஷயங்களுக்குப் பிரமாணம் சொல்லக்கூடவில்லை ; ஏனென் 
றால் , எல்லாவியவகாரங்களிலும் விஷயங்கள் ஞானவடிவத்தை 
அவசியமாக அடைகின்றபடியாலேயே . அப்படி யிருந்தும் 
வியவகாரத்தில் சம்பந்தப்படாது பாகியம் இருக்குமானால் 
அது அஜாகளஸ்தனம் போன்ற தென்கிறார்கள் . 

( 9 ) ஜகத்தை முயற்கொம்பு போன்றதென்று தீர்மா 
னிக்க முயன்றவர் அந்த க்ஷணிகத்தை நித்தியமென்று கூறுவ 
தானது கழுவுக்குரியவனை அலங்கரிப்பதுபோலவாகுமாதலால் 
எவ்விதத்திலும் அது தள்ளத்தக்கதென்று காண்பித்தது . 

( 10 ) ஜகத்து உபாதானமின்றி இந்திரஜாலம்போ லுண் 
டாகின்றது என்பதைக் காண்பிக்க ஜகத்து ஸத்தியமென்றும் 
உபாதானமுடையது என்றும் சொல்பவருடைய மதம் கண் 
டனை செய்யப்படுகின்றது . 

( 11 ) ஜகத்துக்காரியமென்று சொல்லப்பட்டது . சுபாவ 
வாதிகள் , காரணமின்றிச் சுபாவமாகக்காரியமுண்டாகின்றது . 
அப்படிச் சுபாவமாகக் காரியமுண்டாவதற்கு முன் காரிய 
மில்லாததாலே 

அபேக்ஷிக்கிறது . உற்பத்தி 
யானவை , சுயமாக இருக்கிறபடியால் மற்றொன்றை அபே 
க்ஷிக்கவில்லை. 

காரணத்திற்குச் சுபாவமாகக் காரியம் தேவை 
யில்லாதது போலக் காரியத்திற்குக் காரணம் வேண்டியதில்லை 
என்பர் . இது சார்வாகர்களான சுபாவவாதிகளின் கொள்கை . 


எது 


124 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


( 12 ) பிரசங்க மாதலால் உசி தமன்று . ( 1.3 ) அன்வயம் , 
வியதிரேகமென்னும் யுக்திகளாலும் , காரிய காரணங் 
கள் நியதி வடிவாக இருக்கின்றன என்னும் ( 14 ) தீர் 
மானத்தாலும் , இந்நியதி பிசகாது கடக்கிறதென்று 
பிரவிர்த்திகளில் காண்கிறபடியாலும் , காரிய வடிவமான 
ஜகத்து நிஷ்காரணமாய்த் திடீரென்று எப்படி உ 

உண் 
டாகும் ? காரணம் இன்னதென்று காணப்படாதிருக் 
கும் சிலவிடங்களில் அகாரணமாக நடக்கிறதென்று கற் 
பனை செய்வோமென்றால் அக்கொள்கையானது எல் 
லோருடைய அநுபவத்திற்கும் விரோதமான நியாய 
மாம் . 

வெகுவாகக் காரணம் தெரியாத காரியங்களிலும் , 
முன் அனுபவத்தைக்கொண்டு காரணம் தெரிந்தது 
போலக் கற்பிக்கப்படுகின்றது . அவ்விதமல்லாது ஆகஸ் 
மீகமாகக் காரியங்கள் ஏற்படுமானால் , உலகத்திலுள்ள 
பிரவிர்த்திக ளெல்லாம் ஒன்றற்கொன்று விரோதப் 
பட்டுக் காரணமான பிரவிர்த்தி காரியமான பலனைக் 
கொடாது போய்விடும் . ஆகையால் , எல்லாவற்றிற்கும் 
காரணமுண்டு என்று ஏற்படுகின்றது . அதனாலேதான் 
உலகத்தில் காரியமான பலனுக்காக எல்லோரும் கார 
ணத்தை அடுத்தவராக இருப்பது காணப்படுகிறது . 
ஆகையினால் சார்வாகரின் கொள்கையை விசாரிப்பது 
யுக்தமன்று . 

( 12 ) காரணமின்றியே கடபடங்களுண்டாகவேண்டுமே ? 

( 13 ) அன்வயம் காரியத்தின் காரண வியாப்தி . வியதி 
ரேகம் காரணமின்றிக் காரிய மில்லாமை . 

( 14 ) இந்தத் தீர்மானம் பிராந்தியால் ஏற்பட்டது . 
அஃது எப்படிப் பிரமாணமாகுமென்று ஆக்ஷேபிக்கப்படுமா 
னால் , காரியசித்திக்காகக் காரணத்தைக் கைக்கொண்டவருக் 
கெல்லாம் காரியமான பலனில்லாது போய்விட வேண்டும் . 


1 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


125 


காரியமான ஜகத்து ( a ) அசத்தும் தெரியப்படா 
தனவுமான அணுக்களிலிருந்தும் உண்டானதென்று 
சிலர் சொல்லுகின்றனர் . பரமாணுக்களிலிருந்து உண் 
டான துவியணுகம் திரியணுகங்கள் முதலியன பர 
மாணுக்களிலும் பின்னமானவை யென்பதும் இவை 
முன்னில்லா திருந்து உண்டாகி முடிவில் அழிந்துவிடு 
கின்றன என்பதும் அவர்களுடைய கொள்கை . அசக் 
தும் சத்தும் தம்முள் விரோதமுடையன வாதலால் எவ் 
விதம் ஒன்றுபட்டிருக்கும் ? ஒரு வஸ்துவே மஞ்சள் நிற 
மாகவும் அந்நிற * மில்லாததாகவுமிராது ; ஒன்றே பிர 
காசமாகவும் அப்பிரகாசமாகவும் இராது ; ஏனென்றால் , 
இவைகளின் விரோகத்தாலும் இஃதன்றிக் கலப்பு 
முதலியன ஏற்படுவதாலுமாம் . 

ஈசுவானுடைய இச்சையினாலாகட்டும் ஆதியில் 
பரமாணுக்களில் எவ்விதம் ( 1 ) கிரியையுண்டாயிற்று ? 
முக்குணங்கள் ( 2 ) சமமாக இருந்த பிரகிருதியே ஜகக் 
தாயிற்று என்பது நடவாதது ; ஏனென்றால் , சமமான 

( a ) முன்னில்லாதிருந்தபோது - அசத்து . 
உண்டானபோது - சத்து. 
* இவ்விஷயம் அநுபந்தத்தில் பார்க்க . 

( 1 ) ஒரு காலத்திலும் , ஒருவன் இச்சையினால் மட்டிலும் 
அசேதனமான வஸ்துக்களில் கிரியை காணப்படுகிறதில்லை 
என்ற 

காரணத்தால் இக்கேள்வி . ஈசனது இச்சையினால் 
அசேதனங்களான அணுக்கள் ஏவப்படுமானால் , படர்களின்றி 
இராஜாவின் இச்சையினால் மட்டிலும் பாணங்கள் சத்துருக் 
களிடம் போர் புரிய வேண்டுமே ? இவ்விதம் ஆரம்பவாதம் 
அயுக்தமென்று தள்ளப்பட்டது . 

( 2 ) பரிணாமவாதம் தள்ளப்படுகிறது . நிரீசுவரரான 
சாங்கியர் சத்துவ இரஜ தமோ குணங்கள் சமமாயிருக்கும் 


126 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


முக்குணங்களின் நிலை குலையக் காரணம் இல்லை . பிரள 
யத்தில் குணங்கள் சமமாக இருக்கவும் ஏது வில்லை . 
சேதன வியாபாரமின்றி ஜடங்களில் கிரியை காணாத 
தால் 

ஜடமான பிரகிருதியினிடத்தில் சுயமாகவே 
ஜகத்துவடிவமான பரிணாமம் சித்தியாது . ஆகையினால் , 
ஜகத்தான காரியத்திற்குக் காரண மின்னதென்று பிடி 
படாமற்போய்விடுகின்றது . ( 3 ) இப்படிப்பட்ட பரோக்ஷ 
விஷயத்தில் ( பிரத்தியக்ஷமாகத் தெரியாத விஷயத்தில் ) 
நிச்சயத்தைக் கொடுக்கக் கூடியது சுருதி யொன்றே . 
மற்றப் பிரத்தியக்ஷாதிப்பிரமாணங்கள் ஏற்படா; ஏனென் 
மால் , பிரமாதாக்கள் பூரணமின்றிப் பரிச்சின்னர்களா 
யிருப்பதாலும் , பிரமாணம் அவஸ்தையாகி விடுகிறபடி 
யாலும் , காரியமானது கர்த்தாவின்றி உண்டாகிறது 
என்று மறுபடியும் ஏற்படுகிறபடியாலுமாம் . 

ஆகையினால் , இந்த ஜகத்து , கர்த்தாவை யுடை 
யது என்பதும் அவன் சேதனன் என்பதும் சித்திக்கின் 
றன . நினைக்கவொண்ணாத இஜ்ஜகத்தான காரியத்தின் 
கர்த்தா சாதாரண கர்த்தாவைப் போலாவனா? ஆகான் . 
ஆதலால் , அவன் அசிந்தியமான சக்தி பொருந்தினவ 
னென்றும் அவ்வசிந்திய சக்தியுடைய ஜகத்கர்த்தாவின் 
விமர்சனமே ஆகமமென்றுமாகும் . 

அது எவ்விதத்திலும் மற்றோரால் தள்ளத் தகாத 
பிரமாணமாகின்றபடியால் , ஆகமம் மற்றெல்லாப் பிர 
பொழுது பிரகிருதியென்றும் , பிரகிருதி சுயமாகவே குணங் 
களில் வைஷம்மியத்தினால் ஜகத்தாக ஆகிறதென்றும் சொல் 
லுகின்றனர் . 

( 3 ) காரணமின்றி ஜகத்திருக்கிற தென்னும் பக்ஷத்தில் 
பரமதப் 

பிரவேசமாகிறபடியால் , ஜகத் கர்த்தாவுடைய 
தென்றே ஏற்படுகிறது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


127 


மாணங்களிலும் சிரேஷ்டமானது . ஆகமத்தில் , சிருஷ் 
டிக்கு முன்னர் மகேசுவரன் ஒருவனே யிருந்தானென் 
றும் , அவன் சுதந்திரனாயிருந்ததால் உபாதானங்களின் 
றியே தன் சுதந்தரத்தின் மாகாத்மியத்தால் தன் 
சொரூபமான சுவரினிடம் ஜகத்தான சித்திரத்தை 
லீலையாகத் தோற்றுவிக்கின்றான் என்றும் , சொல்லப் 
பட்டிருக்கின்றன . சொப்பனத்திலும் மனோராஜ்ஜியத் 
திலும் தன்னால் கற்பிக்கப்பட்ட தேகத்தை “ நான் 
என்று அபிமானிப்பதுபோல ஈசனும் தன்னால் கற்பிக் 
கப்பட்ட ஜகத்தை அபிமானிக்கிறான் . சொப்பனம் 
முதலியவற்றிலிருந்தும் நீ வேறாகிப் பிறிந்தவனாகை 
யால் அத்தேகங்கள் உன் சொரூபமாகாமை போலப் 
பிரளயத்தில் வேறுபடுகிறபடியால் ஈசுவரனுக்கும் ஜகத் 
தானது சொரூபமாகமாட்டாது . ஜாக்கிரம் முதலிய 
அவஸ்தைகளில் தொடர்பில்லாதிருக்கும் தேகங்களுக்கு 
வேறாகிக் கேவல சின்மயமாக நீ யிருப்பதுபோல , 
ஈசனும் ஜகத்தில்லாத அழிவில்லாச் சித்தே தன் ஒரு 
வடிவமாக வுடையவன் . அந்தச் சிதேகவடிவனான ஈச 
னாலே தன்னிடத்தில் இந்த ஜகத்தான சித்திரம் விளக் 
கப்பட்டது . தனக்கன்னியமான திருசியம் தனக்கன் 
னியமான ஓரிடத்திலும் சம்பவியாதாகையால் தன் 
னிடத்திலன்றி எவ்விடத்தில் ( 4 ) விளக்குவான் ? சித் 
தில்லாது எவ்விடத்தில் எப்பொழுது , எதுதானுண் 
டாகும் ? எங்கே சித்தின் அபாவம் கூறப்படுகிறதோ 
அந்தத் தேசமே ( 5 ) சித்தியாது . 


( 4 ) ஈசனுக்குப் பூரணத்துவம் சாதிக்கப்படுகின்றது . 

( 5 ) சித்தின் அபாவத்தில் , தேசத்தின் பிரகாச முண்டா 
காதாகையால் , தேசம் சித்தியாது என்றது ; தேசம் சித்திக்க 


128 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


( a) சித்தின் அபாவம் எவ்வித முண்டாகக்கூடும் ? 
உண்டாகாதாகையால் , பரையும் { b ) மகாசத்தையும் 
ஜகத்தைத் தன்னில் அடக்கினவளுமான சித்துரூபி 
பூரணையாக விளங்குகின்றாள் . சமுத்திரமின்றி அலை 
களிராததுபோலும் , தினகரனின்றிப் பிரபை யில்லா 
ததுபோலும் , ஸம்வித்தின்றி ஜகத்தில்லை . 

ஆகையினால் , சுத்த சைதன்னிய விக்கிரகனான 
இந்த மகாதேவன் சிருஷ்டிக்கு முன்னர் இருந்தான் . 
சராசரங்களான இஜ்ஜகத்தும் அவனிடமிருந்தும் உற் 
பன்னமாகி , அவனில் ஸ்திதி செய்து , முடிவில் அவ 
னிடமே இலயமாகின்றது . இங்கே கூறியது ஆக 
மத்தின் பிரசித்தமான கருத்தாகையால் , விபரீதத்தை 
அடையமாட்டாது . ஆகமத்தை ஒருபொழுதும் சந் 
தேகித்து விஸம்வாதம் செய்யத் தகாதாகையால் , 
காணப்படாத விஷயங்களுக்கு ஆகமமே பிரமாண 
மாகும் . ( c ) மணிமந்திரம் முதலியவற்றின் சித்தியை 
நாம் எங்கும் காண்கின்றோமாகையாலும் , சிற்றறிவு 


வேண்டுமானால் அது விளங்க வேண்டும் என்னும் நியாயத் 
தாலாம் . 


( a ) சித்து சர்வத்தையும் பிரகாசிப்பிக்கும் தன்மை 
டைய தாகையால் , அதன் அபாவம் பிரகாசிக்க வேண்டுமானா 
லும் சித்தே வேண்டும் . ஆகையால் சித்தின் அபாவம் சிந்திக் 
கத்தக்கதன்று என்பது கருத்து , 

( b) மகாசத்தை = அபரிச்சின்னமாக இருத்தலை யுடை 
யவள் . 

(c) வேதம் முதலிய ஆகமங்கள் ஈசனால் மொழியப் 
பட்டவை யென்பதற்குப் பிரமாணம் யாதென்றால் ஆகமங் 
கூறும் மணிமந்திரங்களால் பலனைக் கொடுப்பவையான சித்தி 
களைச் சாதகரிடத்தில் காண்பதேயாம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

129 
டையோர் மணிமந்திரங்களின் மகத்தான பலனை அறி 
யாராகையாலும் , ஸர்வ தரிசனமான ஆகமம் ஸர்வஞ் 
ஞனான ஈசனது மொழியேயாம் . ஆகமம் மொழிவ 
தாவது - ஜகத்தின் சிருஷ்டிக்குமுன் சின்மாத்திரமூர்த்தி 
யான ஈசன் ஒருவனே ஆதியில் உபதானமில்லாதவ 
னாக இருந்துகொண்டு அகிலமான ஜகத்தையும் சிருஷ் 
டித்தனன் . யாது காரணத்தினால் மகேசன் 

பூரண 
னும் , கிருத்திரமமின்றிய சகஜமான சுதந்திரத்துடன் 
கூடினவனுமா யிருக்கிறானோ அதுபற்றித் தன்னிடத் 
திலேயே அதாவது சிகாத்மாவான சுவரில் அகிலஜகத் 
தான சித்திரத்தை * உன்மீலனம் செய்கின்றான் . சிதாத் 
மாவான தனக்குப் புறம்பாக இருப்புடையதாக ஜகத்து 
ஒருபொழுதும் உண்டாவதில்லை . ஈசன் பூரணனான 
படியால் , அவனுக் கன்னியமாக ஒரு ஸ்தானமும் 
இல்லை . அன்னிய ஸ்தானங்களில் இருத்தலையுடைய 
தாக ஒன்றுமே ஒருபொழுதும் சித்தியாது . ஆகையி 
னால் கண்ணாடியினுள் பிரதிபிம்பங்கள் தோற்றுவது 
போலவே தேவனிடத்தில் ஜகத்து உன்மீலனம் செய் 
யப்படுதிறதென்னுங் கொள்கையே சரியானது . ஜகத் 
கர்த்தாவான தேவனும் யோகியைப்போலவே ஜகத் 
தைச் செய்கின்றான் . சங்கற்ப நகரம்போலவே தேவ 
னுடைய சிருஷ்டியும் சிருஷ்டிப்பவனுக்கு அன்னியமா 
காதது என்பது சம்மதம் . 

இராமா ! உன் மானஸீகமான சிருஷ்டி , கேவலம் 
மனோமயமாகவே யிருந்தும் , அதனிடம் அநேக பிர 
மாதாக்களும் பிரமேயங்களும் 

விளங்கி 
அநேக வேற்றுமைகளால் வித்தியாசப்பட்டவைகளாக 

உன்மீலனம் செய்கின்றான் -விளக்குகின்றான் ; வெளி 
யிடுகின்றான் . 


ஏராளமாக 


* 


9 


130 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இருந்தாலும் , அவை ஒருபொழுதும் மனதிற்கு அன் 
னியமாகா . மனதிலே உற்பத்தியாகி , மனதிலே யிருந்து 
அதன் கண்ணே இலயமாவதினால் அந்தச் சிருஷ்டியா 
னது கேவலம் மனதின் வடிவமே யாவதுபோலச் சிவத் 
திலிருந்தும் ஜகத்துண்டாகின்றது . 

அச்சிவனோவென்றால் , சித்தே தன் ஒரு வடிவ 
மாகப் பொருந்தினவன் ; சித்தன்றி வேறு வடிவ மில் 
லா தவன் . அந்தச்சித்தே திரிபுரையும் , அளவற்ற சக்தி 
கள் ஒன்றாகிப் பொருந்தினவளும் . , ஸர்வ ஸாக்ஷிணியும் 
ஆகும் . அந்தச்சித்தானவள் பரிச்சேதமின்மையால் , 
எங்கும் பூரணமானவள் . காலமும் தேசமுமே பரிச் 
சேதம் செய்வனவாக உலகில் கருதப்பட்டிருக்கின்றன . 
இவைகளில் வடிவுமயமானதே தேசமெனப்படும் ; கிரி 
யாமயமாகவே காலம் சொல்லப்படும் . 

யாதொரு சித்தின் ஏகதேசத்தை அடுத்தனவாக 
வடிவங்களும் கிரியைகளு மிருக்கின்றனவோ, அத்த 

இவ்விரண்டினாலும் அந்தச் சித்திற்குப் பரிச் 
சேதம் எவ்வாறு உண்டாதல் கூடும் ? எத்தேசத்தில் 
அல்லது எக்காலத்தில் சித்து இல்லை ? அதனைக்கூறு . 
யாதொரு தேசத்தில் யாதொரு காலத்தில் சித்து 
இல்லையெனப் படுகின்றதோ அத்தேச காலங்கள் தான் 
எவ்வாறு ஏற்படப்போகின்றன ? 

( 1 ) பதார்த்தங்களின் இருத்தலானது அவை 
களின் பிரகாசமே (விளங்கலே ) யன்றி வேறன்று . 

( 1 ) சூரியனுடைய வெளிச்சம் போலவே சித்து விஷயங் 
களைப் பிரகாசிப்பிக்கின்றது . சூரிய வெளிச்சம் இல்லாத 
பொழுதும் விஷயங்கள் இருட்டில் இருப்பதுபோலச் சித்தை 
அபேக்ஷியாமலே தேச காலம் முதலிய விஷயங்கள் இருக் 
கட்டுமே யென்ற ஆக்ஷேபத்திற்குச் சமாதானம் : 


கைய 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


131 


பிரகாசமே சித்தென்று கூறப்படும் ; சித்தன்றி 
யவைகட்குப் பிரகாசிக்கும் தன்மையில்லை . மற்றொன்றை 
அபேக்ஷியாமல் சுதந்திரமாக யாதொன்று பிரகாசிக்கின் 
றதோ அந்தப் பிரகாசமே முக்கியப் ( 2 ) பிரகாசமாகும் . 
ஜடங்கள் சித்தின் சேர்க்கையினால் பிரகாசிக்கின்றபடி 
யால் , அவை சொப்பிரகாச வஸ்துக்கள் ஆகா . மற் 
றவைகளை அபேஷியாமலே சித்து , ( 3 ) தன்னிடத்தில் 
பிரகாசிக்கின்றது . ஜடங்களானவை சித்தை அடுத்துப் 
பிரகாசிக்கின்றனவே யல்லாது 

விதமன்று . 
பதார்த்தங்கள் பிரகாசியாத பொழுதும் அவைகள் 
இருத்தலுடையன வென்று கருதுவோமானால் , இருக் 
கிறதென்றும் இல்லையென்றும் இவ்வுலகில் ( 4 ) விய 
வஸ்தை ஏற்படவே மாட்டாது . 

ஆகையினால் , உலகில் ஒரு வஸ்துவின் இருத்தல் 
என்பது சித்பிரகாசமேயன்றி வேறல்ல . எவ்வாறு 
பிரதிபிம்பங்களுக்கு ஸத்வம் ( இருத்தலைக் கொடுப் 
பது ) கண்ணாடியே ஆகின்றதோ , அவ்வாறே சித்தா 


வேறு 


விஷயங்களில் ஸத்வம் ( இருத்தல் ) யாதென்றால் அவை 
விளங்கலே . 

(2 ) கடம் பிரகாசிக்கின்றது என்பதுபோல் சித்தும் 
பிரகாசிக்கின்றது என்று வியவகாரத்தில் இரண்டும் பிரகாசிப் 
பனவாகக் கூறப்படும் பொழுது சித்தைத் திருசியங்களுக்கு 
ஆசிரயமான தாக எவ்வாறு கூறலாமென்ற ஆக்ஷேபத்திற்குச் 
சமாதானம் . 

( 3) தன்னிடத்தில் -சமாதி முதலிய தசைகளில் ( சுய 
மாகப் பிரகாசிக்கின்றது . ) 

( 4 ) பாவங்கள் ஆகாயத்தை ஆசிரயித்திருப்பது போலச் 
சித்தை ஆசிரயித்திருக்கட்டுமே யென்றால் , இருத்தலானது 
விளங்கல் என்பதில் நின்றும் வேறாகிவிடும் . 


132 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


னது ஜகத்திற்கு இருத்தலைக் கொடுக்கின்றபடியால் , 
யாவும் சித்தேயாகும் . 

அந்தச்சித்துத் தன் நிர்மலத் தன்மையின் மாகாத் 
மியத்தால் ( 5 ) அதிகமாகப் பிரகாசிக்கின்றது . ( 6 ) கடி 
னத் தன்மையினாலும் நிர்மலத் தன்மையினாலுமே ( 7 ) 
பிரதிபிம்பங்கள் விளங்குகின்றன . இவைகளின் கார 
தம்மியத்தினால் பிரதிபிம்பங்கள் ஸ்பஷ்டமாகவும் அஃ 
தன்றியும் தோற்றுகின்றன , கண்னாடி யிடத்திலும் 
ஜலத்தினிடத்திலும் இதனை ஸ்பஷ்டமாகக் காண்கின் 
றோம் . கண்ணாடி முதலியன ஜடங்களானபடியாலும் 
அவைகளுக்குச் சுதந்திர மில்லாதது பற்றியும் பிம்பங் 
கள் தேவை . சித்து நிர்மலமானதும் சுதந்திரமானது 
மாகையால் அதற்குப் பிம்பாபேக்ஷை யில்லை . ஆகாயம் 
போல் பற்றின்றி மலின மகன்றதாகையால் , சித்திற்கு 
நிர்மலத்தன்மை சுயமாக உள்ளது ; ( 8 ) அநேக ரசத் 

( 5 ) யாவும் சித்தேயானால் , சித்தாகவன்றோ பிரகாசிக்க 
வேண்டும் ? கடம்படமென்று அதிக அம்சம் விளங்குவானேன் 
என்ற கேள்விக்குச் 

சமாதானம் . அதிகம் - மிகுதியான 
அம்சம் . 

( 6 ) கடினத்தன்மை - வேறொன்றிற்கு இடங்கொடா 
திருக்கும் தன்மை . 

( 7 ) பிரதிபிம்பம் உண்டாகுங் காரணம் சொல்லப்படு 
கின்றது . 

ஜலம் கடினமானதன்றாகையால் , அதனில் பிரதிபிம்பம் 
ஸ்பஷ்ட மாகிறதில்லை . சுவர் நிர்மலமின்றியது பற்றியும் 
ஆகாயம் கடினமின்றியது பற்றியும் இவைகளிற் பிரதிபிம்பங் 
கள் விளங்குகிறதில்லை . 

( 8 ) ஒரு வஸ்துவினிடம் மற்றவஸ்துக்கள் கலந்திருப்பது 
அநேக ரசத்தன்மையாம் . சேறும் மண்ணும் அழுக்கும் 
ஜலத்தில் கலந்திருப்பது போல . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

133 
தன்மையே ( பலவாறான வஸ்துக்களின் சேர்க்கையே ) 
மாலின்யம் ( மாசு ) ஆகும் . அஃது ஏகரச வடிவான 
சித்திற்கு இல்லை . 

( 9. சித் சக்தியானது எவ்விதத்திலும் அகண்ட 
மானபடியாலும் , அது மற்றொன்றிற்கு இடங்கொடுக் 
கும் தன்மையில்லாததானபடியினாலும் , அது யாவற்றி 
லும் அதிக கடினமானது . 

( 10 ) சுயமாகவன்றிப் பிரகாசிக்கின்றவையின் விள 
க்கம் மற்றொன்றன் சேர்க்கையினாலேயே ஏற்படுகின் 
றது . பிரதிபிம்பத்தின் சொரூபத்தை உணர்ந்தவர்கள் , 
யாவராலும் பார்வையிடப்பட்ட இந்த ஜகத்து யாவற் 
றையும் பிரதிபிம்பமாகவே கூறியிருக்கின்றார்கள் . இது 
( ஜகத்து ) ஒருபொழுதேனும் சுயமாக விளங்கவில்லை; 
சித்தை அடுத்தே இது ( ஜகத்து ) பிரகாசிக்கின்றது . 


( 9 ) சித்தினிடம் கடினத்தன்மை எவ்விதமென்றால் ; 
பாறையானது தன்னுள்ளே வேறு ஒன்றிற்கு இடங் கொடா 
தாகையால் , கடினமானதெனப்படும் . ஜலமானது தனக்குள் 
பாறை முதலியன தங்கியிருக்க இடங்கொடுக்கு மாதலால் 
கடினமின்றிய தெனப்படும் , சித்தானது அவ்வாறு வேறு 
ஒன்றிற்கு இடங்கொடுக்குமானால் , அந்த வேறுவஸ்துப் பொ 
ருந்தியிருக்ரும் இடத்தில் சித்தில்லை எனலாகும் ; அதுபற் 
றிச் சித்து கண்டமாகிவிடும் . சித்தின்றிய தேசம் சித்தியா 
தாகையால் , சித்து வேறொன்றிற்கும் இடங்கொடாது என் 
றர்த்தமாம் . 


( 10 ) ஜகத்துப் பிரதிபிம்பமென்பதற்குப் பிரமாணமில் 
லையாதலால் , அதனைப் பிரதிபிம்பம் போன்றது எனக்கூடாது 
என்று சொல்லும் பக்ஷத்தில் , பிரதிபிம்ப லக்ஷணங்கள் பொ 
ருந்தி யிருக்கிறபடியால் , பிரதிபிம்பத் தன்மையுடையது என் 
றே சொல்லலாகுமென்று பிரதிபிம்பத்தின் இலக்ஷணங்கள் 
கூறப்படுகின்றன . பிரதிபிம்ப கடமானது கண்ணாடியின்றி 


134 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஆதலினால் ஜகத்தானது கண்ணாடிப் பிரதிபிம் 
பத்திற்கு நிகராகக் கூறப்பட்டிருக்கின்றது . 

சித்து விசித்திரமான அன்னிய சொரூபங்களு 
டன் கலந்திருந்தாலும் , விளக்க சொரூபமாகியே யிருப் 
பதனால் தன் சுயவடிவத்தைச் சற்றேனும் ( 1 ) நழுவ 
விடாததா யிருக்கின்றது . கண்ணாடிப் பிரதி பிம்பங்க 
ளுக்குக் கண்ணாடியின்றி இருத்தலில்லாதது போலச் 
சிதாத்மாவில் பிரதி பிம்பித்தவைகளுக்குச் சிதாத்மா 
வின்றி இருத்தலில்லை . கண்ணாடியில் பிரதி பிம்பத்திற் 
குப் பிம்பம் காரணமாக நிரூபிக்கப்பட்டது போலச் சித் 
தினிடம் ஜகத்தின் பிரதிபிம்பத்திற்குச் சித்தின் சுதந் 
திரமே காரணமாகும் . 

ஏ இராமா ! உன்னுடைய சங்கற்பத்தினாலேயே 
உன்னிடத்தில் பிம்பங்களின்றி யுண்டாகுவனவும் 
நிமித்தமின்றி விளங்குபவையுமான பிரதிபிம்பங்களைப் 
பார்த்துக்கொள் . சிதாத்மாவினிட மிருக்கும் சுதந்திர 
மானது தடிக்கும்பொழுது அதுவே திருசிய வடிவங்க 
ளாகின்றது . அவ்விதம் தடித்தெழும்பும் சுதந்திரம் 
சங்கற்பமெனப்படும் . சங்கற்பமற்ற வேளையில் அந்தச் 
சித்தானவள் சொச்சமாகவும் ஏக ரூபிணியாகவும் இருக் 
கின்றாள் . சிருஷ்டிக்கு முன் இவ்வாறு சொச்சேக 
ரூபிணியாக விருந்த சித்தினுடைய பூரயை சுதந்திர 


விளங்காததுபோலும் ; கண்ணாடியின் சேர்க்கை பற்றியே 
விளங்குவதுபோலும் . 


( 1 ) அன்னிய சொரூபங்களுடன் கலந்திருந்தாலும் தன் 
சொரூபத்தை நழுவவிடா திருப்பதே பிரதிபிம்பங்களைக் கிர 
கிக்கும் தன்மை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


135 


மானது ( 2 ) சங்கற்ப வடிவத்தை யடைந்தது . சங்கற் 
பத்தினால் இந்த ஜகத்தானது பிரதிபிம்பவடிவமாக 
விளங்கலாயிற்று . அது பூரணசங்கற்பமானது பற்றி 
இந்த ஜகத்து ஸ்திரமுடையதாக நீடித்தகாலம் விளங்கு 
கின்றது . பூரண சுதந்திரத்தால் ஏற்பட்டதால் ஜகத் 
தானது யாவருக்கும் சாதாரணமாக விளங்குகின்றது . 

( 3 ) மற்றவர்களிடத்தில் இந்தச் சுதந்திரம் அபூ 
ரண மானபடியால் அவர்களுடைய சங்கற்பத்தினால் 
ஏற்படும் பாவங்கள் யாவருக்கும் சாதாரணமாக விளங் 
கவில்லை . அப்யாசத்தினாலும் மணிமந்திர முதலிய 
வற்றாலும் சுதந்திரத்தினிடமாக இருக்கும் சங்கோசம் 
( சுருங்கல் ) விலக்கப்படும் பொழுது சங்கற்ப பாவங்கள் 
சாதாரணமாக விளங்கலாகும் . இதற்குத் திருஷ்டாந் 
தமாக : -ஏ இராமா ! இந்திரஜாலக்காரன் செய்வதைப் 
பார் : ஓர் உபாதானமுமின்றித் தன் சங்கற்பத்தினாலே 
யே யானை குதிரை முதலிய விசித்திரமான ஜகத்தை 
எங்கும் விளக்குகின்றான் . அது யாவருக்கும் சாதாரண 
மாகவும் ஸ்திரமாகவும் அர்த்தக்கிரியைகளுக்கு யோக்கி 
யதையுள்ளதாகவும் காணப்படவில்லையா ? பிறகு இந்திர 
ஜாலக்காரன் தன்னால் சிருஷ்டிக்கப்பட்டவைகளைத் தன் 
னிடத்திலே உபஸம்ஹாரம் செய்து விடுகின்றான் . இவ் 
வாறே ஈசன் சிருஷ்டித்த ஜகத்தும் விளங்குகின்றது . 
( 4 ) இதுவுமன்றி யோகிகளுடைய பூரணமானதும் , 

( 2 ) சுத்த சித்தான தசையில் அவ்வேகவடிவமாயிருக்கும் 
சுதந்திரத்திற்குச் சிருஷ்டிக்கு முன்னர் , ஜகத்து வடிவத்தை 
யடையவேண்டும் என்றுண்டாவதே சங்கற்பமென்று கூறப் 
படும் . 

( 3) மனோசங்கற்பபாவங்கள் மற்றவர்களுக்குச் சாதாரண 
மாகத் தோற்றாததற்குக் காரணம் . 

( 4 ) ஜாலக்காரனது சிருஷ்டி சொற்பகாலம் நிலைக்கின்ற 


136 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஸ்திரமானதுமாகிய சிருஷ்டியையும் பார் . யோகிகள் 
ஈசனை யபேக்ஷித்து மிதமானவர்களானபடியால் அவர்க 
ளுடைய சிருஷ்டி வெளியில் தோற்றுகின்றது (தங்கள் 
சொரூபத்தினிடமாகச் சிருஷ்டி தோற்றவில்லை என் 
றர்த்தம் ) .ஈசன் அமிதனான படியால் இஜ்ஜகத்தின் சிருஷ் 
டியானது சின்னாதனாகிய அவனது ஆந்தரத்திலேயே 
ஆகும் . அது பற்றிப் பிரதிபிம்பங்களுக்குக் கண்ணாடி 
யின்றிச் சொரூபமில்லாததுபோலச் சிதாத்மாவிற்கு 
வியதிரேகமாக ஜகத்து அசத்தானது ; ஆதலால் , விசா 
ரத்தினால் பிரதிபிம்பமென்று உணரும் பொழுது 
ஜகத்து அஸக்தாய் விடுகின்றது ; வேறு விதமன்று . 

( 5 ) சத்தியமானது தன் சுபாவத்தை நழுவவிடா 
து . அசத்தியமானது தன் சுபாவத்தை விட்டுவிடும் . 

ஏ பார்க்கவா ! வெகு சஞ்சல சுபாவம் பொருந்திய 
இஜ்ஜகத்தைப்பார் . பிரதிபிம்பங்களும் 
விளக்கும் கண்ணாடியும் போல எங்குமுள்ள அகில 
மான ஜகத்தை இன்னது ஸத்தியம் இன்னது அஸத்திய 
மென்ற பிரிவினைப்படி விசாரணைசெய்து பார் . கண்ணாடி 
அசலமாகவும் பிரதிபிம்பங்கள் சலிப்பனவாகவு மிருப் 
பதுபோல ஜகத்துச்சலமாகவும் , ஸம்வித்து அசலமாக 
வும் இருப்பது யாவராலும் உணரப்படும் . இது காரண 
மாகத்தான் பாவங்கள் விசாரணையைத் தாங்கமாட்டா 
தவைகளா யிருக்கின்றன . எவ்வாறென்றால் , சூரியனது 
வெளிச்சமானது வஸ்துக்களை விளக்குந் தன்மையைப் 
தென்னும் பக்ஷத்தில் விசுவாமித்திரர் முதலிய யோகிகளின் 
சிருஷ்டி பிரளயம் வரையிலும் நீடித்திருக்கிறதென்று சமா 
தானம் கூறப்படுகிறது . 

( 5 ) சத்திய மின்னதென்றும் அசத்திய மின்னதென் 
றும் அவைகளின் இலக்ஷணம் சொல்லப்படுகின்றது . 


அவைகளை 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

137 
பொருந்தியிருந்தும் , கோட்டான் முதலிய பகற் குரு 
டானவைகளுக்கு விபரீதமான இருளாகின்றது. இத 
னால் பிரகாசத்தன்மை இன்னதென்றும் அந்தகாரத் 
தன்மை யின்னதென்றும் ஸ்பஷ்டமாகப் பிரித்தறியக் 
கூடாமையால் , பாவங்கள் விசாரத்தைச் சகிக்க மாட் 
டாதவையாம் . இவ்விதமே , ஒருவனுக்கு விஷமாகியது 
மற்றொருவனுக்கு விஷமன்றியதாகிறது . மனிதர் முத 
லியவருக்குப் பித்தியானது ( சுவரானது ) அவர்களின் 
போக்கைத் தடுத்து விடுகின்றது ; யோகிகளுக்கும் குஹ் 
யகர் முதலியோருக்கும் அவ்வாறு தடையைச் செய் 
கின்றதில்லை . மனிதர்களால் நீடித்தனவாகக் கருதப் 
பட்ட தேசகாலங்கள் தேவர்களுக்கும் யோகிகளுக்கும் 
விபரீதமாகத் தீர்க்கமின்றியவையாகி விடுகின்றன . 

கண்ணாடியில் தூரத்தில் விளங்குபவைகளின் 
தூரமானது விசாரித்துப் பார்க்கும்பொழுது எவ்வாறு 
கண்ணாடியின் சொரூபத்தை விட இருப்பில்லாத 
தாகவும் தூரமின்றியதாகவும் ஆகிவிடுகின்றதோ, அவ் 
வாறே சித்தினிடம் விளங்குவனவான வெளிச்சம் 
முதலியவையும் இருள் முதலியனவாகி விசாரிக்கும் 
பொழுது ஸ்திரமின்றியவை யாகின்றன . 

ஆகையினால் , பிரதிபிம்பத்திற்கு ஆதாரமான சித் 
தின்றி ஒன்றுமே யில்லை . எது இருக்கிறதாக விளங்கு 
கிறதோ அது மகேசுவரியான சித்தேயாகும் . 

இவ்வாறாக ஜகத்து சித்தின் ஒரே வடிவமான 
தென்று உனக்குச் செவ்வையாகச் சொல்லப்பட்டது . 

ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டம் 
ஜகத்தத்துவ நிரூபண மென்ற பதினோராவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


அத்தியாயம் -12 


கார 


காரண 


இவ்விதம் தத்தாத்திரேயரிடமிருந்தும் ஜகத்தின் 

உண்மை வடிவத்தைக்கேட்ட பிறகும் , சந்தே 
கங்களால் கலக்கப்பட்ட மனத்தனாகிய பார்க்கவன் 
பின்னும் கேட்கிறான் : " பகவானே ! தாங்கள் மொழிந் 
தவைகளைக் கேட்டேன் . ஜகத்தின் உண்மை தாங் 
கள் சொன்னமாதிரியே யிருக்கின்றது ; வேறு வித 
மின்று; அப்படியானாலும் இந்த ஜகத்து என்ன 
ணத்தினால் எப்பொழுதும் உண்மையாகவே தோற்று 
கின்றது . புத்திமான்களும் மற்றவரும் இதனை ஸத் 
தியமாகத் தீர்மானம் செய்திருப்பதற்குக் 
மென்ன ? தாங்கள் சொன்னதைக் கேட்டபிறகும் 
எனக்கு இது உண்மையாகத் தோற்றுவானேன் ? என் 
னுடைய பிராந்தி நீங்குமாறு நாதா ! கிருபையுடன் 
எனக்குச் சொல்லவேண்டும் என்றனன் . பார்க்கவன் 
இவ்விதம் கேட்டபொழுது மகாத்மாவான தத்தாத்தி 
ரேயர் , ஜகத்தை ஸத்தியமாகக் கருதும் பிராந்திக்குக் 
காரணமின்னதென்று சொல்ல ஆரம்பித்தனர் . “ இரா 
மா ! ஜகத்தின் பிராந்திக்கு அநாதியான மூலகாரணத் 
தைக்கேள் . ஒரு வஸ்துவை அவித்தை பூர்வமாக 
வேறு ஒரு வஸ்துவாகத் திடபாவனை செய்வதே பிராந் 
தியின் காரணம் . உதாகரணம் பார் . ஆத்மாவை அறி 
யாமல் சரீரத்தில் திடமாக ஆத்ம புத்தி யிருக்கின்ற 
தன்றோ? இரத்தமாமிச அஸ்திகளெங்கே ? அதிநிர்மல 
மான சிதாத்மா வெங்கே ? கேவலம் பாவனையின் திடத் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


139 


தினாலேயே சிதாத்மா தேகமாகின்றான் . 

ஆத்மா 
வான சித்ரூபத்தை அறிந்தாலும் பின்னும் சரீரத்தி 
னிடத்துப் பிராந்தியுண்டாகின்றது . இவ்விதமே பாவ 
னையினாலேயே ஜகத்தானது பின்னும் ஸத்தியமாகத் 
தோன்றுகிறது . அப்படியானாலும் விபரீதமாகப் 
பாவனை செய்தால் இந்தத்திடமான பிராந்தி அகன்று 
விடும் . எவர்கள் எவ்விதம் பாவனை செய்கிறார்களோ 
அவர்களுக்கு ஜகத்து அவ்விதமாகின்றது . 
யோகிகள் தங்கள் தாரணை 

தியானங்களால் 
ஜகத்து , பாவனைக்குத் தகுந்த வடிவுடையதென்று 
காண்கின்றனர் . ஜகத்து பாவனைக்கு அனு ரூபமான 
தென்று விளக்கும் பொருட்டு முன் காலத்தில் நட 

டந்த 
ஒரு அற்புதமான கதையைச் சொல்லுகிறேன்- 

வங்கதேசத்தில் பரம பாவனமான சுந்தரம் என் 
னும் பெயருடைய ஒரு புரியிருக்கின்றது . அங்குச் 
சுஷேணன் என்னும் பெயர்பெற்ற ஒரு புத்திமானான 
அரசன் இருந்தான் . அவ்வரசனுக்குத் தமயனிடம் 
பிரியமுள்ளவனான மகாசேனன் என்ற ஒரு தம்.பி 
யிருந்தான் . அவ்வரசன் தர்மத்தை முன்னிட்டு எல் 
லோருக்கும் சம்மதமாக இராஜ்ஜியத்தை ஆண்டு வா 

வரும் 
பொழுது ஒரு காலத்தில் மகேசனைத் திருப்தி செய் 
விக்கும் பொருட்டு ஓரசுவமேதயாகம் செய்ய ஆரம்பித் 
தனன் . அதற்காகப் பூப்பிரதக்ஷிணமாக 
பராக்கிரமசாலிகளான இராஜகுமாரர்கள் வெகு சேனை 
களுடன் யஞ்ஞக்குதிரையைப் பின் தொடர்ந்து சென் 
றனர்; அசுவத்தைத் தடுப்பவர்கள் யாவரையும் தங் 
கள் பராக்கிரமத்தால் ஜயித்துக்கொண்டு அசுவத்தின் 
பின்னேயே தொடர்ந்து ஐராவதி நதிக்கரைக்கு வந் 
தார்கள் ; அங்குத் தபோநிதியான தங்கணர் என்ற 


மகாபல 


140 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இராஜரிஷி யிருப்பதைப் பார்த்தும் அவரை வந்தனம் 
செய்யாமல் பாராதவர்போல் சென்றனர் . அதனைத் 
தங்கணரின் புதல்வன் பார்த்து மிகக் கோபமுடையவ 
னாகி யாகத்திற்கான அக்குதிரையைப் பிடித்துக் கட்டி 
விட்டு இராஜகுமாரர்களைத் தூஷணை செய்தனன் . 
அதன்மேல் இராஜகுமாரர்கள் அவனுடன் பலவாறாகச் 
சண்டை செய்தனர் . அதன்பின் தங்கணரின் புத்திரன் 
குதிரையையும் எடுத்துக்கொண்டு , இராஜகுமாரர்கள் 
பார்த்துக்கொண்டிருக்கும் பொழுதே, எதிரிலிருந்த 
கண்டசைலமென்ற ஒரு மலைக்குள் நுழைந்து விட்ட 
னன் . அசுவத்துடன்கூடத் தங்கணரின் புத்திரன் மலைக் 
குள் மறைபட்டிருப்பதை இராஜகுமாரர்கள் பார்த்து 
அந்தக் கண்டசைலத்தை உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான 
அஸ்திரங்களால் பிளக்க ஆரம்பித்தனர் . பிளக்கப் 
பட்ட அந்தக் கண்டசைலத்திலிருந்தும் வெகு சேனைக 
ளுடன் தங்கணகுமாான் வெளிவந்து இவர்கள் யாவ 
ரையும் க்ஷணத்தில் ஜயித்துச் சுஷேணனுடைய சேனை 
களை நாசஞ்செய்து , இராஜகுமாரர்களைப் பிடித்துக் 
கட்டி அவர்களுடன் கூட மறுபடியும் கண்ட சைலத் 
திற்குள் நுழைந்து விட்டனன் . அதன்மேல் , தப்பித் 
துக்கொண்டவர்களான படர்கள் அரசனிடம் சென்று , 
குதிரையும் இராஜகுமாரர்களும் கண்டசைலத்திற்குள் 
அகப்பட்டுவிட்டதைப்பற்றிக் கூறினர் . சுஷேணன் 
மிகுந்த ஆச்சரியமடைந்து , தன் தம்பியிடத்தில் 
சொன்னதாவது , " தம்பீ ! தங்கணமுனிவரிருக்கும் 
தேசத்திற்கு நீ சீக்கிரத்தில் செல்லவேண்டும் ; தபசி 
கள் அளவிடப்படாத வீரியமுடையவர்கள் ; அவர்களை 
மானிடரும் தேவர்களும் வெல்வது முடியாது . அவ 
ரைச் சந்தோஷப்படுத்திப் புத்திரர்களையும் , குதிரை 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


141 


யான 


யையும் விடுவித்துச் சீக்கிரத்தில் இங்கு அழைத்துவா 
வேண்டும் . காலதாமதம் செய்தல் கூடாது . யாகத்திற் 
குத் தகுந்ததான வசந்தகாலம் அடுத்து வருகின்றது . 
தபசிகளை ஒருகாலத்திலும் அவமானஞ் செய்யக் 
கூடாது . தபசிகளுக்குக் கோப முதிக்குமானால் அவர் 
கள் ஒரு க்ஷணப்பொழுதில் உலகங்களை நீறாக்கி விடுவ 
ரன்றோ? ஆகையினால் அவர் பிரசாதிக்கும்படி முயற்சி 
செய்து வேண்டுகளை சாதித்துக் கொள்வாய் ” என்று அர 
சன் ஆஞ்ஞாபித்தபொழுது மகாசேனன் தங்கண ரிஷி 
யிருக்கும் தேசத்திற்குச் சீக்கிரத்திற் சென்று திடமான 
சமாதியில் அமர்ந்திருக்கும் ரிஷிபுங்கவரைக் கண்டான் . 

கட்டைபோலும் சுவர்போலும் நீக்கமின்றியும் , 
இந்திரிய மனங்கள் ஒடுங்கினவராயும் , நிர்விகற்ப தசை 

சமுத்திரத்தில் மிகவும் இலீனமான தன்னு 
ணர்வு உடையவராயும் தங்கணர் இருப்பதைப் பார்த்து , 
மகாசேனன் அவர் முன் தண்டாகாரமாக அடிக்கடி 
விழுந்து நமஸ்கரித்துப் பின் இருகைகளையும் கூப்பிக் 
கொண்டு பலவாறான தோத்திரங்களால் அந்த முனி 
சிரேஷ்டரைத் துதிசெய்தனன் . இவ்வாறு மூன்று 
நாட்கள் அவன் துதிசெய்து வந்ததின் மேல் , தன் 
பிதாவைத் துதி செய்ததனால் சந்தோஷ மடைந்தவனா 
கித் தங்கணரின் புத்திரன் தோன்றி மகாசேன்னிடம் 
சொல்லுகின்றான் . “ இராஜனே ! உமது துதியினால் 
நான் சந்தோஷமடைந்தேன் . உமது கோரிக்கை இன்ன 
தென்று சொல்லும் ; தாமத மின்றி அதனைச் சாதித் 
துக் கொடுக்கிறேன் . நான் இந்த விபுவான தங்கரை 
மகாமுனியின் புத்திரன் . என் பிதாவுடன் சம்பாஷணை 
செய்வதற்கு இது காலமன்று ; இராஜனே ! கேளும் . 
இவர் இப்பொழுது சமாதியிலிருக்கிறா; பன்னிரண்டு 


142 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
வருஷங்கள் சமாதியிலிருந்து விட்டுத் தான் எழுத் 
திருப்பார் . அவற்றுள் , இப்பொழுது ஐந்து வருஷங் 
கள் தான் ஆயின ; இன்னும் பாக்கி ஏழிருக்கின்றன . 
அவர் வெகுகாலமாக இந்நியமத்தை அனுசரித்து வரு 
கின்றார் . ஆகையினால் அவரிடமிருந்து நீர் யாதொன் 
றை விரும்புகிறீரோ அதனை இன்னதென்று சொல்லும் ; 
நான் சாதித்துக்கொடுக்கின்றேன் ; என் பிதாவிற்கு ஒப் 
பான தபசுடைய என்னைச் சிறிய பாலனென்று கருத 
வேண்டாம் , யோகிகளான தபசிகளுக்குக் கூடாதது 
உலகத்தில் ஒன்றுமேயில்லை " என்றனன் . முனிகுமா 
ரன் மொழிகளைக் கேட்டு அதிபுத்திமானான மகா 
சேனன் தங்கணர் சுதராகிய அவரை நமஸ்கரித்து 
அஞ்சலிசெய்து சொல்லுகின்றான் . " முனி புத்திரரே ! 
உண்மையாக என் கோரிக்கையைச் சாதித்துக் கொடுப் 
பீரானால் , உமது பிதாவானவர் சமாதியிலிருந்து இப் 
பொழுது எழுந்திருக்க , அவருடன் சற்று நான் சம்பா 
ஷணை செய்ய வேண்டுவதே என்னுடைய முக்கிய 
மான கோரிக்கை ; உமது கிருபைக்கு நான் பாத்திர 
ஜனால் இதனைச் சீக்கிரத்தில் சாதித்துக் கொடுக்க 
வேண்டும் என்றனன் . 

இராஜாவின் இவ்வசனங்களைக் கேட்டுத் தபசி 
யின் குமாரன் பின்னும் சொல்லுகின்றான் , “ இரா 
ஜனே ! நீர் கோரினது எவ்விதத்திலும் அசாத்திய 
மானது ; ஆயினும் உமக்குச் சாதித்துக் கொடுக்கிறேன் 
என்று நான் வாக்களித்து விட்டபடியால் அதனை 
மறுத்து எவ்விதம் சொல்லுவேன் ? 

யோகத்தினால் எனக்கு உண்டா யிருக்கும் 
சாமர்த்தியத்தை ஒரு முகூர்த்த நேரத்தில் பாரும் ; 
என்னுடைய குருவான இவர் இவ்வேளையில் பரமபாவ 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


143 . 


முழுதும் 


னமான சாந்த நிலையில் அமர்ந்திருக்கிற படியால் அவ 
ரைப் பாகிய முயற்சிகளால் உணர்ந்தெழும்படி செய்ய 
யாருக்குக் தான் கூடும் ? சூட்சுமமான யோகயுக்தி 
யினால் இவரை உணர்ந்தெழும்படி செய்கின்றேன் 
பாரும் ” என்றிவ்விதம் மொழிந்து விட்டுத் தங்கண 
சுதன் தன் இந்திரியங்கள் யாவற்றையும் நிரோதப் 
செய்து , ஒன்று சேர்த்துப் பிராணனிடத்தில் அபான 
னைக் கூட்டி ( 1 ) முக்கியப் பிராணனுடன் ( b ) வெளி 
வந்து தன் பிதாவின் தேகத்திற்குள் புகுந்து ( c ) இலீ 
னமாயிருக்கும் அவர் மனதை ஆகர்ஷணம் பண்ணி 
அவரை உணரும்படி செய்து உடனே வெளிவந்து தன் 
தேகத்திற்குள் மறுபடியும் புகுந்தனன் . 
( a ) அபானவாயுவை நிரோதம் செய்து பிராணவாயுவை 

விரேசனம்பண்ணி வெளிக்கும்பகம் செய்து 
கொண்டு என்று அர்த்தமாம் . 

விரேசனம் = இரேசகம் . 

( b ) முக்கியம் பிராணன் = அகங்கார வடிவமான அந்தக் 
கரணம் . மாணகாலத்தில் அந்தக்கரணமானது இலீனமான 
வாசனா மயமாகிப் பிராணனுடன் வெளியிற் செல்லுகின்றது . 
அவ்வேளையில் அந்தக்கரணம் இலீனமானபடியால் அதற்கு 
ஒன்றும் தெரிகிறதில்லை. 

பரகாயப் பிரவேசத்தில் அந்தக்கரணம் இலீனமாகாமை 
யாலும் , பாகியகும்பக அப்பியாசத்தின் தேர்ச்சியால் தன் 
னிஷ்டம்போலப் பிராணனுடன் தான் ( அவ்வந்தக்கரணம் ) 
வெளியிற் செல்லுவதாலும் அறிவுடனே யிருக்கிறது . 

{ c ) இலீனமென்றால் இங்கு நிரோதம் செய்யப்பட்டது 
என்று அர்த்தமாம் . அந்தக்காணத்தில் தமசினால் இலயமும் , 
இரஜசினால் போதமும் , சத்துவத்தினால் நிரோதமும் ஏற்படு 
கின்றன . 


144 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
அந்த க்ஷணத்திலேயே சாந்தசீலரான அம்முனி 
வர் உணர்ந்தவராகி , நமஸ்காரம் செய்வதுடன் தம் 
மைத் துதிசெய்துகொண்டு முன்னிற்கும் இராஜனப் 
பார்த்து , இஃதென்ன வியப்பென்று நினைத்து யாவற் 
றையும் தம் யோக திருஷ்டியினால் அறிந்து பிரசன்ன 
சித்தத்துடன் தம் புத்திரனிடம் சொல்லுகின்றார் . 
" குழந்தாய் ! இதுபோல இனிமேற் செய்து விடாதே : 
குரோகமானது தபசிற்குச் சத்துருவாகும் . இராஜாக் 
கள் உலகத்தைப் பாலனஞ்செய்வதால் தபசானது 
விக்கினமின்றி நடக்கின்றது . யாகத்திற்கு விக்கினம் 
உண்டுபண்ணுவது அசுரர்களுடைய சுபாவமே ; அஃது 
ஒருகாலும் முனிவர்களுடைய சுபாவமன்றே ! சீக்கிரம் 
குதிரையையும் இராஜகுமாரர்களையும் நல்ல மனதுடன் 
இவரிடத்தில் ஒப்புவித்துவிடு . யாகமானது காலதாமத 
மின்றி நடக்க வேண்டுவதாயிருத்தலின் , இவர் சீக்கிரத் 
தில் செல்ல வேண்டும் என்றார் . இவ்விதம் சொன்ன 
பொழுது முனிபுத்திரன் க்ஷணத்தில் கண்டசைலத்திற் 
குள் புகுந்து குதிரையுடன் இராஜ குமாரர்களைக் 
கொண்டுவந்து அவரிடத்தில் பிரீதியுடன் கோபமகற்றி 
ஒப்புவித்தனன் . 

அதன்பிறகு , மகாசேனன் குதிரையுடன் இராஜ 
குமாரர்களை நகரத்திற்கு அனுப்பிவிட்டுத் தங்கண 
முனிவரைத் துதிசெய்து அஞ்சலிகரங்களுடன் மிக 
விஸ்மய மடைந்தவனாகிக் கேட்கின்றான் , “ பகவானே ! 
குதிரையுடன் என் தமையனுடைய புத்திரர்கள் எவ் 
விதம் இந்தக் கண்டசைலத்தின் கர்ப்பத்தில் (உள்ளில் ) 
இருந்தார்களோ அதை நான் தெரிந்துகொள்ள விரும்பு 
கின்றேன் . அதனை எனக்கு விளக்க வேண்டும் 
என்றனன் . இவ்விதம் இராஜன் கேட்டபொழுது 


ஸ்ரீ திரிடரா ரகசியம் 


145 


மகா 


அவனிடம் தங்கணர் , " இராஜனே ! கேளும் , சொல்லு 
கிறேன் . முற்காலத்தில் நான் அரசனாகவிருந்து கடல் 
சூழ்ந்த அவனியை நெடுநாள் ஆண்டு வந்தேன் . 
தேவனது பிரசாதத்தால் திரிபுரையும் சித்து ரூபியு 
மான சர்வேசுவரியை உணர்ந்து உலகத்தின் நிலைமை 
இரசமின்றியதென்று தீர்மானித்து , உலக வியவகாரம் 
போதுமென்று கருதிப் புத்திரர்களிடத்தில் இராஜ்ஜி 
யத்தை ஒப்புவித்துவிட்டு இவ்வனத்திற்கு வந்தேன் . 
பதிவிரதையான என் மனைவியும் என்னோடு வந்தனள் . 
அவளுடன்கூடத் தபசு செய்துவந்த எனக்கு இப் 
பொழுது ஆயிரம் வருஷங்களாய் விட்டன . என் 
மனைவி என்னையே சேவித்துவந்ததனால் சிரேஷ்டமான 
சித்தியை அடைந்தனள் . ஒருகாலத்தில் பதிவிரதை 
யான என்பிரியை வரப்போகிற காரியத்தின் கௌர 
வத்தால் ஒருதினம் சமாதியிலிருக்கும்பொழுது காமத் 
தில் விருப்புடையவளாயினள் . பின் இர நியை இச்சிக் 
தவளான அவள் , கலைக்கக்கூடாத ஸ்திரமான சமாதி 
யின்கண் அமர்ந்திருக்கும் என்னைப் பார்த்துக் காம 
வேகத்தைச் சகிக்க முடியாதவளாகி , என்னுடன் இரதி 
யைத் தன் மனதில் பாவனை செய்தனள் . திடபாவனை 
யின் மூலமாக அவள் என்னுடன் சம்போகத்தை 
யடைந்து கர்ப்பம் தரித்து முன்னிற்கும் இப்புத்திரனைப் 
பெற்றனள் ; புத்திரனை என் மடியில் வைத்துவிட்டுச் 
சமாதியிலிருக்கும் என்னை 

உணர்வடையச் செய்து 
தன் தேகத்தைப் பூதங்களிடத்தில் ஒன்றுபடுத்திப் 
பராகாயத்தைச் சார்ந்தனள் . 

பின் மடியிலிருக்கும் 
இவனைப் பார்த்து அவள் பரகதி யடைந்ததையும் 
அறிந்து , அவளிடமிருந் துதித்தவனான இவன் மேல் 
எனக்கு மிகத் தயையுண்டாகியது . பின் இவன் என் 


10 


146 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


னால் வளர்க்கப்பட்டனன் . நான் முன் இராஜ்ஜியம் 
ஆண்டுவந்த சங்கதிகளை என்னிடமிருந்தும் இவன் சில 
வேளை கேள்வியுற்று , இராஜ்ஜியம் ஆளுவதில் விருப் 
புடையவனாகி என்னைப் பிரார்த்தித்துக் கொண்டனன் . 
அதன் மேல் என்னுடைய உபதேசத்தால் இவன் உத் 
தமமான யோகசித்திகளைப் பெற்று , இந்தப் பெரும் 
பாறையின்கண் தன் பாவனையின் யோகத்தால் ஓர் உல 
கத்தை உண்டாக்கிக்கொண்டு , கடல் சூழ்ந்த அவ்வுல 
கத்தைத் தினமும் ஆண்டு வருகின்றான் . அந்த உலகத் 
திலே தான் , குதிரையும் இராஜகுமாரர்களும் , பிடித்து 
வைக்கப்பட்டனர் ; பின் அதிலிருந்தும் விடப்பட்ட 
னர் . கண்ட சைலத்திற்குள் அவர்களை வைத்தது இவ் 
விதந்தான் என்று தெரிந்து கொள்ளும் . ” என்று கூறி 
னார் . முனியின் இம்மொழிகளைக் கேட்டு இராஜன் பின் 
னும் கேட்கின்றான் . “ தங்கள் மொழிகளைக் கேட்டேன், 
இது மிகுந்த ஆச்சரியமாகவே யிருக்கின்றது ; அந்த 
உலகத்கைப் பார்க்க 

நான் விரும்புகிறேன் , கிருபை 
கூர்ந்து எனக்குக் காட்டவேண்டும் . " என்றான் . இவ் 
வாறாக இராஜன் பிரார்த்தித்த பொழுது முனிவர் புத் 
திரனிடம் ஆஞ்ஞாபிக்கிறார் . " குழந்தாய் ! இவர் இஷ் 
டம்போல உன்னுடைய உலகம் யாவற்றையும் இவருக் 
குக் காண்பிப்பாய் என்று சொல்லிவிட்டுப் பின்னும் 
சமாதியில் அமர்ந்தனர் . 

பின் தங்கணரின் குமாரன் இராஜனை அழைத்துக் 
கொடுை கண்டசைலத்தினருகே சென்று தான் (முனி 
குமாரன் ) சைலத்திற்குள் புகுந்தனன் . இராஜன் புகு 
ந்து செல்லக் கூடாமையால் முனிபுத்திரனைக் கூப்பிட் 
டான் ; முனிபுத்திரன் கண்டசைலத்திற்குள் ளிருந்து 
கொண்டே இராஜனக்கூப்பிட்டான் . பிறகு முனிகுமா 


மான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

147 
என் திரும்பவும் வெளியில் வந்து அரசனிடம் சொல்லு 
கிறான் . “ இராஜனே ! சொற்ப யோகியான உமக்கு 
இந்த உலகத்திற்குள் பிரவேசிப்பது சாத்திய மன்று; 
பாவனாயோக சித்தியில்லாமையால் இக்கண்ட சைல 

எது உமக்குக் கனமாகவும் தடையுள்ளதாகவு மிருக் 
கும் ; ஆயினும் என் பிதாவின் வசனங்களின் கௌரவக் 
தால் உம்மை எவ்விதத்திலும் அங்கு அழைத்துச் செல் 
லக்கடவேன் . ஆகையினால் பூண்டுகள் சூழ்ந்த அந்தக் 
குகையிடத்தில் உமது தேகத்தைப் பத்திரமாக வைத்து 
விட்டு மனோமாத்திர சரீரமுடையவராகி என்னுடன் 
கூடச் சைலத்திற்குள் நுழையும் என்றனன் . இவ்வி 
தம் மொழிந்த பொழுது , தேகத்தை அகற்ற முடியாத 
வனாக இராஜன் சொல்லுகின்றான் . “ முனியே ! இந்தத் 
தேகத்தை நான் எவ்விதம் நீக்குவேன் ? சொல்லும் : 
பலாத்காரமாக இதனை விலக்குவேனானால் எவ்விதத்தி 
லும் நாசத்தை யன்றோ அடைவேன் என்றான் . 
இவ்விதம் சொல்லா நின்ற இராஜனிடத்தில் பரிகாசத் 
துடன் முனி குமாரன் சொல்லுகின்றான் . 

அகோ ! நீர் யோகம் அறியாதவர் ; ஆயினும் கண் 
களை மூடிக்கொள்ளும் என்று சொல்லிக் கண்களை 
மூடிக்கொண்ட இராஜன் தேகத்திற்குள்ளே அரைநிமி 
ஷத்திற்குள் புகுந்து அவன் இலிங்க தேகத்தை ஆகர் 
ஷித்துக்கொண்டு குகையிலே அவன் ஸ்தூலதேகத் 
தைத் தள்ளி விட்டுத் தன் யோக சாமர்த்தியத்தினால் 
இராஜனுடன் சைலத்திற்குள் புகுந்து , ஸ்தூலதேகம் 
அகன்றகனால் சுழுத்தி பெற்றிருக்கும் இராஜனக் தன் 
சங்கற்பத்தினால் ஏற்பட்ட வேறு தேகத்தி னிடமாகச் 
சேர்த்து உணர்வுறச் செய்தான் . அதன்பின் இராஜன் 
உணர்வுற்று முனியினால் பிடித்துக் கொள்ளப்பட்டவ 


148 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ந்து , 


னாகி மகா ககனத்தில் தான் இருப்பதாகக் கண்டனன் 
மேலேயும் , சுற்றிலும் பயங்கரமானதும் அந்தமில்லா 
ததுமான ஆகாயத்தைப் பார்த்துப் பயமடைந் 
“ முனியே ! என்னை விட்டுவிடாதேயும் ; என்னை நழுவ 
விட்டால் ஆகாரமில்லாத இடத்தில் விழுந்து நாச 
மடைந்து விடுவேன் என் 

எறு முனிபுத்திரனிடம் 
சொன்னான் . இப்படிப்பட்ட இராஜனைப் பார்த்துப் 
பரிகாசத்துடன் முனிபுத்திரன் , “ இராஜனே ! பயத்தை 
ஒழித்துவிடும் . உம்மை விட்டுவிடமாட்டேன் . தைரியத் 
துடன் கேளும் . இதுதான் சைலத்திற்குள்ளிருக்கும் 
உலகம் . என்று மொழிந்தனன் . பின்பு தைரியத்தைக் 
கைக்கொண்டு இராஜன் கீழ்ப்பாகமாக வெகு தூரத் 
திலே நக்ஷத்திரங்க ளிருக்கும் இருள் சூழ்ந்த ஆகாயத் 
தைக் கண்டான் ; அவ்விடத்திற்குச் சென்றும் அதன் 
கீழ்ப்பாகத்தில் சந்திரமண்டலசமீபம் சென்று பார்த்து 
அங்குள்ள குளிர்ச்சியினால் * ஜடனாயினான் ; சந்திர 
மண்டலத்தின் குளிர்ச்சியிலிருந்தும் முனிகுமாரனால் 
இரக்ஷிக்கப்பட்டுப் பின்பு சூரியலோகத்திற்குச் சென்று 
அதன் கிரணங்களால் தபிக்கப்பட்டபொழுது முனி 
குமாரனது யோகபலத்தால் தேகம் குளிரப்பெற்றுத் 
தன் உலகத்தின் பிரதிபிம்பம்போ லிராநின்ற அவ்வுல 
கம் யாவற்றையும் பார்த்தனன் . பிறகு ஹேமகிரியின் 
சிகரத்தில் அம்முனிபுத்திரனுடன் நின்று அவனால் 
காண்பிக்கப்பட்ட யாவற்றையும் அரசன் பார்த்தான் ; 
வெகு தூரத்திலிருப்பதையும் பார்க்கும்பொருட்டு முனி 
யினால் அளிக்கப்பட்ட நற்பார்வையுடன் எல்லாம் சூழ்ந் 
ததாகவிருக்கும் உலோகாலோகம் என்ற பெயருடைய 
பருவதத்தையும் , அதன் புறம்பாகவுள்ள இருளின் 

ஜடனாயினான் = ஸ்பரிச உணர்வை இழந்தான் . 


* 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


149 


அடர்ச்சியையும் , அதன் உள்ளாகச் சுவர்ண நிறமான 
பிருதிவியையும் , சமுத்திரங்களையும் , ஏழு துவீபங்களை 
யும் , நதிகள் , கிரிகள் முதலியவற்றையும் , சகல புவ 
னங்களையும் , இந்திரன் முதலான தேவர்களையும் , அசு 
ரர்களையும் , நார்களையும் , இராக்ஷதர்களையும் , யக்ஷர் கிம் 
புருஷர் முதலானவர்களையும் கண்டனன் ; அங்குச் சத் 
தியலோகத்திலும் , வைகுண்டத்திலும் , கைலாயத்தி 
லும் முனிபுத்திரன் தானொருவனே உலகங்களைச் 
சிருஷ்டி முதலியவை செய்வதற்காக அயன் , மால் , ஈச 
னாக வெவ்வேறாகி விளங்கிக்கொண் டிருப்பதையும் கண் 
டான் ; அதன்பிறகு முனிகுமாரன் வேறுவடிவத்துடன் 
பூவுலகத்தில் சக்ரவர்த்தியாக உலகத்தை ஆண்டு வரு 
வதையும் கண்டனன் . இவ்வாறு முனிகுமாரனுடைய 
உத்தமமான யோகசித்திகளைப் பார்வையிட்டு மகா 
சேனன் விஸ்மயமடைந்திருக்கும் பொழுது முனிபுத்தி 
சன் சொல்லுகின்றான் . “ இந்த உலகக்கூட்டங்களை நாம் 
பார்த்துக்கொண்டு வந்ததில் வெகுகாலம் சென்றுவிட் 
டது . இங்கு ஒருநாள் தான் சென்றதானாலும் பன்னீ 
ராயிரம் வருஷங்கள் வெளியுலகத்தில் சென்றுவிட்டன . 
ஆகையினால் என் பிதா வசித்துக்கொண் டிருக்கும் 
வெளியுலகத்திற்குச் செல்வோம் . ” என்று முனிசு -தன் 
மொழிந்து இராஜனுடன் கூட மறுபடியும் முன்போ 
லவே கண்டசைலத்திலிருந்து புறப்பட்டு வெளியிலே 
வந்தனன் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞான காண்டத்தில் 
கண்ட சைல்லோகப் பார்வை யென்னும் 
பன்னிரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -13 


மறுபடியும் சைல லோகத்திலிருந்தும் மகாசேனன் 
வெளிப்படுவதில் 

மூர்ச்சையினால் சுழுத்தி 
யடைந்திருக்கும் அவனுடைய இலிங்கதேகத்தை முனி 
குமாரன் எடுத்துக்கொண்டு வெளியில்வந்து அவன் 
சரீரத்திற்குள் நுழைவித்து ஜீர்ணமான தேகத்தை 
அடைந்த இராஜனை உணரும்படி செய்தான் . பின் , 
மகாசேனன் உணர்ந்தெழுந்து வெளி யுலகத்தைப் 
பார்வையிட்டுப் புவியும் , 

ஜனங்களும் , 

விருக்ஷங் 
களும் , பொய்கைகளும் , மடுக்களும் நூதனமாக இருப் 
பதைப்பார்த்து , மிகவும் வியப்புற்றவனாகி முனி புத் 
திரனை வினவுகிறான் . மகாபாக்கியவானே ! நான் இப் 
பொழுது பார்க்கும் உலகமானது ஏது ? இது முன் 
கண்டது போலவன்றே யிருக்கின்றது ? இந்த அற்பு 
தத்தைச் சொல்லவேண்டும் என்று மகாசேனன் 
கேட்க , அதற்கு முனிகுமாரன் சொல்லுகின்றான் . 
“ இராஜனே ! கேளும் . நாம் முன் நின்றுகொண்டிருந்த 
இந்த உலகமே , வெகுகால மாகிவிட்டதால் மாறுத 
லடைந்து வேறாயிருக்கின்றது . சைல லோகத்திற்குச் 
சென்ற நமக்கு ஒருநாள் கழிந்ததற்குள் இங்குப் பன்னீ 
சாயிரம் வருஷங்கள் சென்றுவிட்டபடியால் இந்த 
உலகம் மாறுபட்டிருக்கின்றது . வேறுவி தமான வியவ 
காரங்களையும் அவ்வாறே வேறான பாஷைகளையும் 
பாரும் . இவ்வாறே - ஜனங்களின் 

நிலைமையானது 
நீடித்தகாலத்தால் வேறுபாடடைகின்றது . இவ்விதம் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


151 


கான 


ஜகத்தின் நிலைமை மாறுபாடடைவரைதை 

நான் வெகு 
வாகப் பார்த்திருக்கிறேன் . பகவானான என் பிதா 
சமாதியிலிருந்த இடத்தை இதோ பாரும் ; அங்கு 
நின்றன்றோ நீர் முன் துதிசெய்தீர்; நீர் பார்வையிட்ட 
என்னுடைய உலகமிருக்கும் மகா சைலத்தை அதோ 
பாரும் ; உமது அண்ணனது வம்சத்தில் ஆயிரக்கணக் 
தலைமுறைகள் ஆய்விட்டன . 

வங்கதேசத்தி 
லிருந்த சுந்தரம் என்ற உம்முடைய பட்டணமானது 
இப்பொழுது வனமாகி நாயாடிக் கூட்டத்தாரால் வசிக் 
கப்படுகின்றது . உமது பிராதாவின் வமிசத்தி லுதித்த 
வீரபாகு என்ற பெயருடையவன் திப்பிரா நதிக்கரை 
யில் விசாலம் என்ற பட்டணத்தில் மாளவ நாட்டிற் 
கதிபனாக இருக்கின்றான் . உமது வமிசத்தி லுதித்த 
வனான சுசர்மன் என்றவன் தாமிர பரணீ நதிக்கரை 
யில் வர்த்தமானம் என்னும் நகரில் திராவிடநாட்டிற் கர 
சனா யிருக்கிறான் . உலகத்தின் நிலைமையானது எப் 
பொழுதும் இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறது . 
சொற்ப காலத்திலேயே ஜகத்தானது நூதனமாகத் 
தோற்றுவதா யிருக்க இங்கு நீடித்த காலமாய் விட்ட 
படியால் மலைகளும் , நதிகளும் , மடுக்களும் , பூமி 
யும் , வேறு பாவத்தை அடைந்திருக்கின்றன . இவ் 
விதமே உலகத்தின் நிலைமையாம் . கிரிகள் ஆழமாகி 
விடுகின்றன ; ஆழமான இடங்கள் மிகவும் உயர்ந்து 
விடுகின்றன ; மருபூமிகள் நீர் நிலைகளாகின்றன ; பருவ 
தங்கள் பொடியான கற்களாகின்றன ; கடினமான மண் 
பாறை சமமாக அழகுள்ளதாகிறது ; அழகான பூமியும் 
சிலவிடங்களில் கற்களைப்போ லாகிறது . செழிப்பற்ற 
பூமி செழிப்புடையதாயும் செழிப்புடையது செழிப் 
பற்றதாயும் மாறுகின்றன . இரத்தினங்கள் கற்களாயும் 


152 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சில 


கற்கள் இரத்தினங்களாயும் முடிந்து விடுகின்றன . உப்பு 
ஜலம் மதுரத்தையும் மதுரமானவை க்ஷாரத்தன்மையை 
யும் அடைகின்றன . சிலகாலத்தில் மனிதர்கள் அதிக 
மாயும் , சிலவேளை மிருகங்கள் அதிகமாயும் , 
பொழுது கிருமி கீடங்கள் விருத்தியடைந்தும் உலகம் 
காணப்படுகின்றது . 

இவ்வாறு காலத்தால் ஜகத்தில் மாறுதலடைந்து 
வெவ்வேறாக ஒவ்வொன்றும் காணப்படும் ; ஆகையினால் 
நமக்கு முன்னிருந்த உலகமே இப்பொழுது இவ்வித 
மிருக்கின்றது . என்று முனிசுதன் கூற அரசன் 
மிகவும் சோகமுற்றவனாகி மூர்ச்சை யடைந்தான் . பின் 
முனி புத்திரனால் தெளிவுபெற்று மகாசேனன் நினைவை 
யடைந்து அளவில்லாத சோகத்தினால் எளியவனைப் 
போல அழுதனன் . தன் அண்ணனையும் அண்ணன் 
குமாரர்களையும் தன் மனைவிமாரையும் தன் புத்திரர் 
களையும் நினைத்துக்கொண்டு மிகத் துக்கமடைந்து 
வெகுவாக அழுதான் . பிறகு , தன் அண்ணன் முத 
லானவரைப்பற்றி மோகத்தினால் சோகப்படும் இராஜ 
னுக்கு உடனே போதம் உண்டாவதற்காக முனி குமா 
ரன் சொல்லுகின்றான் . " இராஜனே ! நீர் நிச்சயமாகப் 
புத்திமான் . இஃது என்ன? எதற்காக நீர் சோகப்படு 
கின்றீர் ! புத்திமான்கள் பலனின்றிய காரியத்தில் 
முயற்சி செய்யார்கள் . பலனின்னதென்று கருதாமல் 
காரியத்தைச் செய்வது பாலர்களின் தன்மையே . ஆகை 
யினால் , யாருக்காகச் சோகப்படுகின்றீர் ? சொல்லும் . 
எதற்காக நீர் வியசனப்படுவது? என்றிவ்வாறு கேட்ட 
முனி புத்திரனிடம் மகாசேனன் பின்னும் வெகு துக் 
கத்துடன் சொல்லுகின்றான் . “ மகாமுனியே ! என்னு 
டைய சோகத்திற்குக் காரணம் இன்னதென்று உமக் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

153 
குப் புலப்படவில்லையா ? யாவற்றையும் இழந்தவனான 
என்னுடைய சோகத்திற்குக் காரணம் என்னவென்று 
ஏன் கேட்கின்றீர் ? ஒன்றிழந்ததாலேயே உலகத்தில் 
ஒருவர் சோகப்படுவதாயிருக்க யாவற்றையும் நான் 
பறிகொடுத்திருக்கும் பொழுது என் பின்னும் அவ்விதம் 
கேட்கின்றீர் ? என்றிவ்வாறு மகாசேனன் சொன்ன 
போது , முனிபுத்திரன் பரிகாசம் போலப் பின்னும் 
சொல்லுகின்றான் . “ இராஜனே ! சொல்லும் ; இதுதானா 
உம்முடைய ஸநா தாபான குலதர்மம் . ( a) வியசனப் 
படாமலிருந்துவிட்டால் , அவதூறு ஏற்பட்டுவிடுமா ? 
அல்லது வியசனப்பட்டதனால் இழந்து போனது திரும் 
பவும் அடையலாகுமா ? இராஜனே ! தைரியத்தைக் 
கொண்டு ஆலோசித்துப்பாரும் . வியசனப்பட்டதனால் 
யாதுபலன் உண்டாகும் ? இழந்த பந்துக்களைப்பற்றி 
வியசனப் படவேண்டியது கடமையானால் , அதற்குச் 
சமாதானம் சொல்லுகிறேன் கேளும் . பாட்டன் முத 
லானவர்களான கணக்கில்லாத பந்துக்கள் , முன் இழக் 
கப்பட்டவர்களா யிருப்பதனாலே அவர்களைப் பற்றிச் 
சதா வியசனப்பட வேண்டியதாயிருக்க, இதற்கு முன் 
அவர்களைப்பற்றி ஏன்வியசனப்படவில்லை ? இதுவுமன்றி 
உமக்குப் பந்துக்கள் யாவர் ? அவர்களிடத்தில் எவ்விதம் 
உமக்குப் பந்துத்தன்மை ? ஒரு கர்ப்பத்தில் வ - த்த 
தனால் உடன்பிறந்த பந்துத்துவமென்றால் , தாய் தகப் 
பன்மாரது அல்லது தனது தேகத்தில் உற்பன்னமா 
னவை அல்லது தேகத்திற்குச் சம்பந்தப்பட்டவை 
யான கணக்கில்லாத புரீஷ கிருமிகள் ( மலப் புழுக்கள் ) 

(a ) சோகப்படாவிட்டால் குல தருமத்திற்கு எங்கு 
ஹானி வந்து விடுமோவென்று சோகப்படுகிறீரா என்று 
அர்த்தம் . 


154 


திரிபுரா ரகசியம் 


ஏன் உமக்குப் பந்துக்கள் ஆகா ? அவைகளைப்பற்றி 
ஏன் வியசனப்படுகிறதில்லை . இராஜனே ! நீர் இன்னா 
ரென்றும் வியசனத்துக்குப் பாத்திரமாக இழக்கப் 
பட்டவர் இன்னாரென்றும் விமர்சம் ( ஆலோசனை ) 
செய்துபாரும் . நீர் தேகமா ? அல்லது தேகத்திற்கு 
வேறா? தேகமென்றால் அது சங்காத (கூட்டு ) வடிவ 


மானது . 


சங்காதத்தில் ஏகதேசம் நாசமடைவதையா அல் 
லது முற்றும் நாசமடைவதையா நாசமென்று சொல் 
வது ? தேகத்தினிடத்து அடிக்கடி ஏகதேசத்தின் நாசம் 
காணப்படுகின்றது . மூத்திரம் , மலம் , சிலேஷ்மம், 
நகம் , கேசம் முதலியவை சதா நாசமடைந்து வருகின் 
றன . முழுமையுமான சங்காதத்தின் நாசமானது நினை 
கக் கூடிய நன்று ; ஏனென்றால் , உம்முடன் பிறந்தவர்க 
ளுடைய தேகங்களின் அம்சமாக மண் முதலியவை 
யிருக்கின்றன என்பது ஸ்பஷ்டமே . தேகத்தின் அம்ச 
மான மண் அழிந்துவிட்டாலும் முடிவில் , ஆகாயமானது 
அழியாது கேவலமாயிருக்கும் . நீர் தேகமல்ல ; பின் , 
யாரென்றால் , தேகி . அதனை நீர் என்னுடைய தேக 
மென்று சொல்லுகின்றீர் . என்னுடைய வஸ்திரம் என் 
பதுபோலச் சொல்வதனால் , நீர் எவ்விதம் தேகம் ஆவீர் ? 
நீர் இத்தேகத்திற்கே பின்னமாயிருக்கும் பொழுது 
அன்னிய தேகத்தில் உமக்குச் சம்பந்தம் ஏது ? பிராதா 
முதலியவர்களின் வஸ்திரங்களிடத்து எவ்விதத்தாலும் 
சற்றாவது சம்பந்தமில்லாததால் , விசேஷமில்லாது அவர் 
கள் தேகத்திலிருக்கும் அவை நஷ்டமாகும் பொழுது 
உமக்கு வியசனமுண்டாகாதிருக்க , வஸ்திரம் போன்ற 
தேகநாசத்திற்காக வியசனப்படுவானேன் ? என் சரீரம் , 
என் கண்கள் , என் பிராணன் , என்மனது என்றவாறாக 


ஸ்ரீ திரிபரா ரகசியம் 


155 


நீர் சொல்லும் பொழுது உமக்கு என்ன சொரூபம் . 
இராஜனே ! சொல்லும் - என்றான் . இவ்விதம் கூறிய 
பொழுது மகாசேனன் ஒரு முகூர்த்தம் ஆலோசித்து 
முனியின் வினாவிற்கு முடிவு தோன்றாமல் , மிகவும் தீன 
னாகச் சொல்லுகின்றான் . பகவானே ! நான் யாரென்பது 
எவ்விதத்தாலும் எனக்குத் தெரியவில்லை . சுபாவமாக 
வியசனப்படுகின்றேனே யொழிய அதன் காரணம் 
எனக்குப் புலப்படவில்லை. தீனனான நான் தங்களைச் 
சரண மடைந்திருக்கிறேன் . பகவானே ! இதன் கார 
ணத்தை அருளவேண்டும் . எவராகிலும் ஒரு பந்து 
இறந்து விட்டால் எவ்வோரும் வியசனப்படுகிறார்கள் . 
அஃதென்ன காரணம் ? அவர்கள் ஆத்மாவை அறிந்தவர் 
களு மல்லர் , அன்னியனுக்காக வி.பசனப்படுகிறது 
மில்லை. பகவானே ! தங்கள் சிஷ்யனான எனக்கு ஸ்பஷ்ட 
மாக இதனைச் சொல்லல் வேண்டும் என்று இவ்விசம் 
கேட்டபொழுது முனிபுத்திரன் மகாசேனனிடத்தில் 
சொல்லுகின்றான் . “ இராஜனே ! கேளும் . ( a ) மகாதேவி 
யின் மாயையினால் ஜனங்கள் மோக மடைந்து தங்கள் 
ஆத்மாவை அறியாமலே வியாத்தமாக (பிரயோஜன மின் 
றிச் சதாவியசனப்படுகின்றனர் . சந்தான தங்கள் ஆத்ம 
தத்துவத்தை அறிந்துகொள்ள திருக்கிற வரையிலும் 
ஜனங்கள் வியசனப்படுகின்றனர் . அதனை அறிந்துவிட்ட் 
டால் மறுபடி ஒருபொழுதும் வியசனப்படுகிறதில்லை . நித் 
திரையினால் ( ம் ) மயக்கமடைந்தவன் தன்னை அறியாது 

( a ) சோகத்திற்கு ஆத்மாவினது அஞ்ஞானமே கார 
ணம் ; அஞ்ஞானத்திற்கு ஈசுவானுடைய மாயையென்ற சுதந் 


திரமே ஏது . 


( b ) தான் கட்டிலின் மேல் படுத்துறங்குவதை மறந்து 
விட்டுச் சொப்பனத்தில் வழியில் மறித்துத் திருடர்கள் தன் 


156 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வியசனப்படுகிறது போலும் , இந்திர ஜாலக்காரன து மந் 
திரத்தினுடைய மாயையினால் மயங்கின நான் அவனால் 
கற்பிக்கப்பட்ட சர்ப்பங்களைக்கண்டு பயந்து வியசனப் 
படுவது போலும் மாயையினால் மோகமடைந்தவன் 
தன்னை அறிந்துகொள்ளாமல் வியசனப்படுகின்றான் . 
சொப்பனத்திலிருந்து விழித்துக் கொண்டவனும் , இக் 
திரஜாலக்காரனது உளவு தெரிந்தவனும் , எவ்வாறு ஒரு 
பொழுதும் வியசனப்படார்களோ வியசனப்படும் மற்ற 
வர்களைப் பார்த்துப் பரிகாசங்கூடச் செய்வார்களோ 
அவ்வாறே ஆத்மாவை அறிந்தவர்கள் மாயையினின்றும் 
விடுபட்டவர்களாகி ஒரு பொழுதும் வியசனப்படார்க 
ளென்பது மாத்திரமன்று ; உம்மைப்போல மாயையின் 
மயக்கத்தால் வியசனப் படுகிறவர்களைப் பரிகாசமும் 
செய்வார்கள் . 

ஆகையால் , நீர் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து , 
கடப்பதற்குப் பிரயாசமான மாயையைத்தாண்டி , அடிக் 
கடி ஆத்மானுசந்தானம் செய்து , மகாவீரனே ! மோகத் 
தால் உற்பன்னமான சோகத்தை யொழியச்செய்யும் . 
என்றான் . இவ்விதம் சொன்னபொழுது மறுபடியும் 
மகாசேனன் முனிசிரேஷ்டரிடம் பகவானே ! 
கள் மொழிந்த திருஷ்டாந்தமானது விஷமமாகவன்றோ 
இருக்கின்றது ? சொப்பனத்தி லுண்டாவதும் , மாயி 
கன் கற்பிப்பதும் கேவலம் சூன்யத்தன்மை யுடையன 
வாகவே விளங்குகின்றன . சத்தியமாயும் , சகலபொருள் 
களுக்கும் சாதகமாயும் , பாதிக்கப்படாததாயும் , ஸ்திர 
மாயும் இருக்கும் இந்த ஜாக்கிரப் பிரபஞ்சமானது 
எவ்விதம் சொப்பனத்திற்கு நிகரானதாம் ? ” என் , , 
சொத்து முழுவதையும் பறித்துக் கொண்டுபோயின ரென்று 
வியசனப்படுவதுபோல . 


தாங் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


157 


கூறினான் . அதற்கு அதிபுத்திமானான முனி புத்திரன் 
பின்னும் சொல்லுகின்றான் . . “ கேளும் , இராஜனே ! 
திருஷ்டடாந்தம் விஷமமான தென்று நீர் மொழித்த 
தானது ( 1 ) சொப்பனத்தி லமர்ந்தும் , பிராந்தி யுண் 
டாவதுபோல உம்முடைய ( 2 ) இரண்டாவது மோக 
மாகின்றது . சொப்பன விருக்ஷமானது சொப்பன 
காலத்தில் எதனைச் சாதித்துக் கொடுக்கவில்லை . சொப் 
பன விருக்ஷம் தன் நிழலின் பரவுதலினால் சொப்பனத் 
தில் தோற்றும் வழிப்போக்கர்களின் வெப்பத்தைத் 
தணிக்கவில்லையா ? சொப்பன மனிதர்களுக்குப் பழங் 
களைக் கொடுத்துத் திருப்தியுண்டாகும்படி செய்ய 
வில்லையா ? சொல்லும் . சொப்பனத்தில் சொப்பன 
விஷயங்கள் எங்கு பாதிக்கப்பட்டனவாயும் அஸ்திர 
மாயும் காணப்படுகின்றன ? சொப்பனத்தில் காண்ப 
வையாவும் ஜாக்கிரத்தில் பாதிக்கப்படுகின்றன என்று 
சொல்லும் பக்ஷத்தில் , ஜாக்கிரப் பிரபஞ்சமும் யாவும் 
சுழுத்தியில் பாதிக்கப்படவில்லையா ? ஜாக்கிரப் பிரபஞ் 
சம் அடுத்த நாளில் அனுவிருத்தியாகத் தோற்றுகிற 
படியால் பாதிக்கப்படவில்லை யென்று சொல்லும்பகூத் 
தில் , சொப்பன விஷயங்களுக்கும் அடுத்தநாள் சொப் 
பனத்தில் அனுவிர்த்தியான தோற்றம் இல்லையா ? 
சொல்லும் . அனுவிர்த்தியான தோற்றம் சொப்பனத் 
தில் இல்லையென்னும் பக்ஷத்தில் , இராஜனே ! கேளும் . 


( 1 ) சொப்பன தசையில் ஒருவன் கயிற்றைக் கண்டு பாம் 
பென்று பிராந்தி கொள்வது போல . 

( 2 ) திருஷ்டாவி லிருந்தும் திருசியமானது வேறான 
தென்றும் சத்தியமென்றும் தோற்றுவது முதற் பிராந்தி . 
இங்குத் திருசியங்களில் சொப்பனம் முதலியவை அசத்திய 
மென்பது இரண்டாவது பிராந்தி . 


158 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
அன்றன்று புதிதாகத் தோற்றும் ஜாக்கிரப் பிரபஞ்சத் 
தினும் ( 3 ) அனுவிர்த்தியான தோற்றம் எது ? அன் 
றாடம் புதிதான ஜாக்கிரத் தோற்றங்களில் அனுவிர்த்தி 
யில்லாவிடினும் , மற்றச் ( 4 ) சிலவற்றில் அனுவிருத்தி 
காணப்படுகிறதென்று சொல்லுவீரானால் , அவ்விதம் 
சொப்பனத்திலும் ஸ்திரமான தோற்றங்களில் அனு 
விருத்தி விளங்குகின்றது . சொப்பனத்திற் காணும் 
அனுவிருத்தி பிராந்தியினால் ஏற்பட்டதென்று சொல் 
லும் பக்ஷத்தில் , ஜாக்கிர அனுவிருக்தியும் அப்படியே 
யாகும் . ஜாக்கிரத்தில் விஷயங்களின் நிலைமையைச் 
சூக்ஷ்ம புத்தியினால் விசாரித்துப் பாரும் . 

க்ஷணத்திற்கு க்ஷணம் மாறிக்கொண்டிருக்கின்ற 
கேகம் , விருக்ஷம் , நதி , தீபம் முதலியவற்றின்கண 
அனுவிருத்தியானது எவ்விதப் முன்போலவே விளங் 
கிக் கொண்டிருக்கும் ? எப்பொழுதும் அருவிகளால் 
மாறுதலடைந்து கொண்டிருக்கும் பர்வதங்களுங் கூட 
இரண்டாவது க்ஷணத்தில் அதே வடிவாக இருக்க 
வில்லை . மூஷகம் உப நீகம் என்னும் பற்பல கிருமிக 
ளாலும் , அருவிகளின் ஒழுக்கினாலும் பர்வதங்கள் எங் 
கும் . எப்பொழுதுப் பா றுத லடைந்துகொண்டே யிருக் 
கின்றன . பூமியின்கண் முக்கியமாயுள்ள பர்வதங்களும் , 
சமுத்திரமும் இந்தப் பிரகாரமே க்ஷணத்திற்கு க்ஷணம் 
மாறிக்கொணடே யிருக்கின்றன . 


( 3 ) ஜாக்கிரத்தில் ஒவ்வொரு க்ஷணத்திலும் விஷயங்கள் 
புதிதாகத் தோற்றுகின்றன . 

( 4 ) கிரியை முதலிய க்ஷணிக பாவங்களில் அனுவிருத்தி 
யில்லாவிடினும் , பிருதிவி , பர்வதம் , சமுத்திரம் முதலியவை 
களில் அனுவிருத்தி ( தொடர்ச்சி ) யிருக்கிறதென்று சொல் 
லும் பக்ஷத்தில் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


159 . 


ஆகையினால் உமக்குச் சொல்லுகிறேன் இரா 
ஜனே ! சூக்ஷ்மபுத்தியினால் விசாரணை செய்யும் ( 1 ) பரிச் 
சின்னமான அனுவிருத்தி சொப்பனத்திலும் ஜாக்கிரக் 
திலும் ஒருவிதமே . அபரிச்சின்னமான அனுவிருத்தி 
காரியங்களிடத்தில் மிகவும் அரிதாம் . அனுவிருத்தியா 
னது ( 2 ) காரண வடிவமாக எப்பொழுதும் இருக்கிற 
தென்னும் பக்ஷத்தில் காரணமானது பிருதிவி முதலிய 
வற்றின் வடிவாகவன்றோ இருக்கிறது . சொப்பனத் 
திலும் பிரு, நிவி முதலியவைகள் தோற்றுகிறபடியினால் , 
அங்கும் காரண அனுவிருத்தி யிருக்கின்றது . 

தவிர, சொப்பன விஷயங்களின் பாதை ஜாக்கி 
ரத்தில் அனுபவிக்கப் படுபவதுபோல ஜாக்கிர விஷ 
யங்களின் பாதை ஒருவனுக்காவது ஒரு பொழுதும் 
விளங்கவில்லையே யெனின் , கேளும் , சொல்லுகிறேன் . 
( i ) பாதை என்பது தோன்றாமையாம் . சுழுத்தியில் 
எல்லா ஜகத்தினுடைய தோன்றாமையும் அனுபவிக்கப் 


படுகின்றது . 


( 1 ) காலத்தினால் பரிச்சின்னமான அனுவிருத்தி சொப் 
பனத்திலும் ஜாக்கிரத்திலும் ஒன்று போலிருக்கின்றது . 

( 2 ) பரிணாமவாதிகள் காரணத்திற்கு வேறாகக் காரிய 
மில்லை யென்று ஒப்புக்கொள்வதினால் , ஜகத்திற்குக் காரண 
ரூபமான அனுவிருத்தி யுண்டென்னும் பக்ஷத்தில் . 

( i ) இது இரஜதம் ( வெள்ளி ) என்றுண்டாகும் தோற்றத் 
தினால் முன்னிருந்த இஃது இரஜ தமன்று என்னும் விப 
ரீதத் தோற்றமானது அழிவதே பாதையாகும் . இருப்பது 
தோன்ற வேண்டுமாகையாலும் , தோன்றாதது இராது என் 
னும் நியமத்தினாலும் பாதைபென்பது தோன்றாமையெனப் 


பட்டது . 


160 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பாதை யென்பது ( 2 ) தோன்றாமையன்று , ( 3 ) 
பிரமாண தரிசன மில்லாமையே பாதை யென்று சொல் 
லும் பக்ஷத்தில் , அப்பிரமாண மென்ற திருஷ்டி உம் 
மைப் போலப் பிராந்தி யுள்ளவர்களுக்கு இல்லை 
யன்றோ? (4 ) அப்பிரமாண திருஷ்டியானது ஞேய 
தத்துவத்தை உணர்ந்தவர்களுக்கே ஸ்பஷ்டமாக இருக் 
கும் . 

ஆகையினால் இந்தத் திருசியக் கூட்டங்கள் சொப் 
பன திருசி.பங்களுக்கொத்த நிலையுடையன . சொப் 
பனத்தில் காலம் நீடித்ததாக இருந்தாலும் 
விசேஷமின்றி விளங்குகிறது . ஆகையினால் பாதை 
யின்மை , பொருள் கிரியை முதலியன சாதித்தல் , ஸ்திரத் 
தன்மை யென்பன , சொப்பன பாவங்களிலிருப்பது 
போலவே ஜாக்கிர பாவங்களில் எப்பொழுது மிருக் 
கின்றன . ஜாக்கிர வேளையில் ஜாக்கிரத் தன்மையை 
ஸ்பஷ்டமாகக் கைக்கொண்டிருப்பது போலலே சொப் 

அப்பிரமாண திருஷ்டி = பிரமாண மன்று என்னும் 
திருஷ்டி . 

(2 ) கடத்தின் தோற்றத்தினால் கடத்தின் முன்னிருந்த 
தோன்றாமை பாதிக்கப்படுகிறதினால் தோற்றாமை பாதை 
யாகாது என்றர்த்தமாம் . 

( 3 ) சொப்பனத்தில் கண்டவைகளில் " இவை பிரமாண 
மன்று என்னும் ஞானம் யாருக்கும் விழித்தவுடன் உண்டா 
கிறது . இந்தப் பிரமாண மின்றிய திருஷ்டியே ‘ பாதை . 
இத்தகைய பாதை ஜாக்கிரத்தில் இல்லை யென்பது கருத்து . 

( 4 ) சொப்பனப் பிரமாதாவுக்கு ( சொப்பன தசையுள்ள 
வனுக்கு ) ப் பிரமாண மின்றிய திருஷ்டி யில்லாதது போலத் 
தத்துவ உணர்ச்சி யில்லாதவர்களுக்கு ஜாக்கிரத்திலும் பிர 
மாண மின்றிய திருஷ்டி கிடையாது . 


திரிபுரா ரகசியம் 


161 


பனத்திலும் ஜாக்கிரத் தன்மையானது கைக்கொள்ளப் 
பட்டே யிருக்கின்றது . இவ்வாறு இருக்கும் பொழுது 
இராஜனே ! ( 5 ) சொப்பன ஜாக்கிரங்களைப்பற்றி என்ன 
விசேஷமிருக்கிறது ? அதுவுமன்றிச் சொப்பன பந்துக் 
களைப்பற்றி நீர் ஏன் வியசனப்படுகிறதில்லை . 

ஜகத்தானது சத்தியமென்னும் கேவல அநுசந் 
தானத்தினால் ஜகத்து உண்மை என்பது ஏற்படு 
கின்றது . அது சூன்யமென்று பாவிக்கப்படுமானால் , 
தடையற்ற சூன்யமாகும் . இது அப்பிரமாணம் 
என்னும் நிச்சயம் ஏற்படாதவரையில் - பாவனையானது 


( 5 ) ஆனால் , நடந்த சொப்பனத்தைப்பற்றி ஜாக்கிரத்தில் 
அனுசந்தான மிருப்பதுபோல , ஜாக்கிரத்தைப் பற்றிய அனு 
சந்தானம் சொப்பனத்தி லில்லையென்று ஆக்ஷேபிக்கும் பக்ஷத் 
தில் , ஆபாத திருஷ்டியுடையவருக்கு இப்படி விஷமமாகத் 
தோன்றுமே யொழியப் பூரண திருஷ்டி யுடையவருக்கு 
விஷமமாகத் தோன்றாது . 

சொப்பனத்தில் அனுசந்தானம் முழுவது மில்லையென்றா? 
சிறிது இல்லையென்றா ஆக்ஷேபம் ? இருவிதத்திலும் தோஷ 
மில்லை . சொப்பனத்தின் அனுசந்தானம் ஜாக்கிரத்தில் முழு 
வதுமாயிருக்கின்றதா ? அல்லது சிறிதா? சொப்பனத்தின் அனு 
சந்தானம் சிறிதிருக்கிற தென்னும் பக்ஷத்தில் , “ முன் தினத் 
தில் அவன் என்னுடன் இவ்வாறு சம்பாஷணை செய்தான் 
என்னும் ஜாக்கிர வியவகாரம் சொப்பனத்தில் நினைக்கப்படுவ 
தில்லையா என்று சமாதானம் . 


+ நான் இப்பொழுது சூன்ய பாவனை செய்தும் ஜகத்து 
ஏன் சூன்யமாகத் தோற்றவில்லை யென்ற சங்கைக்குப் பாவனா 
சித்தி சொல்லப்படுகிறது. பாவனை - இஃது இப்படி , இஃது 
இப்படியன்று , என்ற நிச்சயம் கொள்ளாமை . சுத்தியில் இது 
வெள்ளி யென்னும் பாவனை இது வெள்ளி யன்று என்னும் 
நிச்சயத்தினால் நாசமாகின்றது . அஃதாவது முன் அனுசந்தா 
னம் கலைந்து விடுகின்றது . 

11 


162 


திரிபுரா ரகசியம் 


அவனுடன்கூடக் 


ஸ்திரமாக விருந்து பாவிக்கப்பட்ட வஸ்துவின் வடிவ 
மாக உண்மையாய் விளங்கும் . இதற்குத் திருஷ்டாந் 
தம் சைலத்திற்குள் நீர் பார்வையிட்ட என்னுடைய 
உலகந் தான் . இதில் சங்கை கொள்வீரானால் இந்தச் 
சைலத்தை இப்பொழுது நாம் சுற்றிப்பார்ப்போம்: -- 
இவ்வாறு கூறி அரசனை யழைத்துக்கொண்டு 

கண்டசைலத்தைச் சுற்றிவந்து 
மேதாவியான முனிகுமாரன் மகா சேனனிடத்தில் பின் 
னும் சொல்லுகிறான் . “ இராஜனே ! இந்தச் சைலமா 
னது இரண்டு குரோச அளவையே யுடைத்தானது . 
இதன் கர்ப்பத்திலே தான் விசாலமான உலகத்தை நீர் 
ஸ்பஷ்டமாகக் கண்டீர் . அது ஜாக்கிரமாக விருந்ததா ? 
அல்லது சொப்பனமாக விருந்ததா ? சத்தியமாகவோ 
அல்லது மித்தையாகவோ யிருந்தது ? சைல உலகத் 
தில் ஒரு தினமானது இங்குப் பன்னீராயிரம் 

வரு 
ஷங்களாயின தென்று உம்மால் அனுபவிக்கப்பட்டது . 
இதிலிருந்தும் சத்திய மின்னதென்றும் அசத்தியம் 
இன்னதென்றும் பிரித்தறியும் . சொப்பன திருஷ்டாந் 
தம் போலவே இதன்கண் * பிரித்தறி தல் கூடிவாராது . 
ஆகையினால் இந்த ஜகத்தானது பாவனை யொன்றையே 
சாரமாகப் பொருந்தினது . பாவனையை அகற்றி விட் 
டால் க்ஷணத்திலே பாவிக்கப்பட்டவை : இலயமாகின் 
றன . ஆகையினால் , ஜகத்தானது சொப்பனம்போலப் 
பாவனையே யென்று கருதிச் சோகத்தை விட்டுவிடும் . 

எவ்விதம் சோகத்தை விடுகிறதென்றால் , சொப் 
பாவங்களான சித்திரங்களுக்குச் சுவர்போன் 
* பாகிய விருத்தமான துபற்றி கனவுலகம் பொய்யென்று 
கருதப்படுவதுபோல் ஆந்தர விருத்தமான துபற்றி வெளியுல 
கம் பொய்யென்றுள்ள தீர்மானம் ஏற்படாது என்பது 

பது கருத்து . 


பன 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


163 


றிருக்கும் ஸம்வித் வடிவமான தன் ஆத்மாவைக் கண் 
ணாடி போன்றதெனக் கருதி யிருப்பதனால் , சொப்பன 
பந்து நாசத்தில் சோகமில்லாமலும் சொப்பன தன 
லாபத்தில் சந்தோஷ மில்லாமலும் இருப்பது போல , 
சிதாத்மகமான தன் ஆத்மாவை ஜாக்கிரபாவங்களான 
சித்திரங்களுக்குக் கண்ணாடி போன்றதென்று கருதி 
ஜாக்கிரத்திலுண்டாகும் சோகம் முதலியவற்றாலும் 
சலியாதிருந்து மன்னவனே ! சீக்கிரத்தில் பாமாநந்தம் 
பொருந்திய உள்ளமுடையவராவீர் . ” என்றார் . 

ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டத்தில் 
சைலலோக தரிசன மென்னும் பதின்மூன்றாவது 

அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -14 


இவ்விதமாக முனி வசனங்களைக் கேட்டுத் தன் 

சுபமான புத்தினால் விசாரித்துச் சொப்பன 
சமமான ஜகத்தின் நிலைமையை உணர்ந்து தாமதமின் 
றித் தன் சோகத்தை ஒழித்துவிட்டுத் தைரியத்தைக் 
கைக்கொண்டு சோகமற்றவனாகிப் பின்னும் மகாசேனன் 
முனிசுதனைக் கேட்கின்றான் . " முனி புத்திரரே ! மகா 
புத்தரே! தாங்கள் பரத்தையும் அவரத்தையும் உணர்ந்த 
வர் . தங்களுக்குத் தெரியாதது சிறிதேனுமில்லையென் 
நான் கருதுகின்றேன் . நான் கேட்பவைகளுக்குக் 
கிருபையுடன் விடை யருளவேண்டும் . யாவும் பாவனை 
யினால் ஏற்பட்டவை யென்று கூறினீர்கள் ; அஃதெப் 
படி ? நான் அடிக்கடி பாவனை செய்தும் அவ்விதமாக 
வெளியிற் காணப்படவில்லையே . தங்களாலோ , பாவனை 
யின் சித்தியால் சைலத்திற்குள் உலகமானது கற்பிக் 
கப்பட்டது . அதுவுமன்றித் தேச காலங்கள் ஒரே 
காலத்தில் ஒரே யிடத்தில் வெகு விதமாயின . இஃ 
தெப்படி ? இவைகளில் எது ( 1 ) சாத்தியமானது ? எது 
அசாத்தியமானது ,இதனை எனக்குச் சொல்லவேண்டும் . 

இவ்வாறு கேட்ட பொழுது முனிசு தன் சொல்ல 
வாரம்பித்தனன் . ( 2 ) " சங்கற்பமே பாவனை யென்று 

( 1 ) இரண்டும் சொப்பனத்திற்கு நிகராகக் கூறப்பட் 
டிருந்தாலும் ஜாக்கிரப் பிரபஞ்சத்தில் பின்னும் சத்திய புத்தி 
யுடையவனாகிக் கேட்கின்றான் 

( 2 ) சங்கற்பம் = இது இவ்வித மிருக்கிறதென்ற மனோ 


விர்த்தி . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

165 
சொல்லப்படும் . அந்தப் பாவனையானது வித்தமென் 
றும் அளித்த மென்றும் இருவகைப்படும் . வித்த 
மென்றது ( 3 ) அன்னிய விகற்பங்களால் கலக்கப் படா 
தது . விகற்ப மற்ற சங்கற்பமானது ஏக ( 4) நிஷ்டை 
யாயிருப்பதனால் ஏற்படுகின்றது . நான் முகனது வித்த 
பாவனையினால் சிருஷ்டிக்கப் பட்ட இவ்வுலகமானது 
எல்லோராலும் அனேக ஜன்மங்களில் திடமாகச் ( 5 ) 
சத்திய மென்று அப்பியாசம் செய்யப்பட்டு வந்ததால் 
சத்தியமாகப் புலப்படுகிறது . இப்படிப் பிரமன் சிருஷ்டி 
யில் சத்திய புத்தி யிருப்பதுபோல் உமது சங்கற்ப 
ஜகத்தில் உமக்குச் சத்தியமென்ற புத்தியில்லாததினா 
லும் “ இது என்னுடைய கற்பனை , இது அசத்தியம் 
என்ற விகற்பத்தால் பாவனை பேதிக்கப் படுகிறபடி. 
யாலும் உம்முடைய பாவனை சித்தியாகிறதில்லை . 

( 3 ) “ இது இவ்விதம் " என்ற சங்கற்பதாரையின் நடுவே 
“ இது இவ்விதமல்ல ” வென்ற விரோதமான விகற்பமுண்டாகி 
முன் பாவனை பேதிக்கப்படாதிருப்பதே பாவனையின் வித்தி . 

( 4 ) ஏக நிஷ்டையானது உண்மை என்று கைக் 
கொள்வதினால் உண்டாகிறது . 

பாகிய சிருஷ்டியில் சத்திய புத்தியிருப்பதால் தன் மன 
தால் சிருஷ்டிக்கப்பட்டதில் உண்டாகும் அசத்திய புத்தி 
யென்ற விகற்பத்தினால் அம்மனோ சிருஷ்டி பேதிக்கப்படுகிற 
வரையில் பாவனை வித்தியாகாது . விகற்பமுண்டாகாமலிருக்க 
யுக்தி யாதென்றால் ஒரே நிஷ்டையாக விருக்கவேண்டும் . சங் 
கற்பித்த விஷயத்தில் சலியாத ஒரே மனதுடனிருந்தால் 
விகற்பமற்ற சங்கற்ப மேற்படும் . 

( 5 ) விகற்பமற்ற சங்கற்ப வடிவமான வித்தபாவனையா 
னது ( ஜகத்து ) யாவருக்கும் தெரிந்தது . இதனை யெவெனொரு 
வன் இது சத்தியமன்று என்று விகற்பமற்ற சங்கற்பத்துடன் 
பாவனை செய்கிறானோ அவனுக்கு அவ்வாறே ஆகின்றது . 


166 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பாவனையின் வித்தி எவ்விதமென்றால் - அது பல 
வாறாக உலகத்திலிருக்கிறது . ஜன்மத்தினாலும் மணியி 
னாலும் , அவ்விதமே ஔஷதத்தினாலும் யோகத்தி 
னாலும் , தபசினாலும் , மந்திரசித்தியினாலும் வரத்தி 
னாலும் பாவனையின் வித்தி ஏற்படுகின்றது . ஜன்மத்தி 
னால் நான்முகனுக்கும் , மணியினால் யக்ஷர்களுக்கும் 

இரக்ஷசுகளுக்கும் , 1 ஒளஷதத்தினால் தேவர்களுக் 
கும், யோகத்தினால் யோகிகளுக்கும் , தபசினால் தபசி 
களுக்கும், மந்திரத்தினால் மாந்திரீகர்களுக்கும் , விசுவ 
கர்மா முதலியவர்களுக்கு வரப்பிராப்தியினாலும் பாவனை 
யின் ஸித்தி யேற்படுகின்றது . 

பாவனை சாதிப்ப தெங்ஙனமென்றால் - சங்கற்பத் 
திற்கு ஆரம்பத்திலுண்டாகும் “ நான் இதனைப்பாவனை 
செய்கிறேன் என்ற எண்ணத்தின் ஸ்மரணையின்றி 
யிருப்பதனால் பாவனை வித்தியாகி , அது பூர்வத்தை ஸ்ம 
ரிக்காதிருக்கும் வரையில் நிலைக்கின்றது . இவ்விகமாக 
வெகுகாலம் பழக்கம் செய்தால் பூர்வ பாவனையை ஸ்ம 
ரிக்காதிருக்கிற வரையில் பாவனை ஸ்திரமாகவிருக்கும் . 

இவ்வாறாகவே இச்சைப்பட்டா லன்றித் தானே 
விகற்பம் உதயமாகிக் கலக்கப்படாதிருக்கும் தன்மை 
யுடைய ஸ்திரமான ( 1 ) நிர்விகற்பபாவனை எப்பொழுது 
உண்டாகின்றதோ அப்பொழுது கான் அந்தப் பாவனை 
வித்தியாகி மகத்கான பலனைக் கொடுக்கின்றது . 

* இரக்ஷசு = இராக்ஷதன் . + ஔஷதம் = அமிர்தம் . 

( 1 ) சதா அப்பியாசம் செய்வதால் விகற்பங்களால் 
பேதிக்கப்படாத நிர்விகற்பபாவனை எப்பொழுது நிலைபெறு 
கின்றதோ என்றர் த்தம் . எத்தனை காலம் ஸ்திரமான பாவனை 
செய்யவேண்டு மென்றால் இச்சைப்பட்டா லன்றித் தானே 
விகற்பங்கள் உதயமாகாதிருக்கிற வரையில் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


167 


விகற்பங்களால் உமது பாவனையானது பேதிக்கப் 
படுகிறதினால் வித்தியாகிறதில்லை . சிருஷ்டிக்க விரும்பு 
கின்றீ ரானால் சீக்கிரத்தில் பாவனையைச் சாதனை செய் 
யும் . 

கேளும் இராஜனே ! தேசகாலங்கள் இருவிதமான 
கைச் சொல்லுகின்றேன் ; உலக வியவகாரத்தில் பரிசய 
மில்லாததால் இது உமக்கு அற்புதமாகத் தோற்று 
கிறது . செம்மையாகச் சொல்லுகின்றேன் கேளும் . பல 
வாறாகப் பாவனை செய்வதே உலகபாவங்களின் சுபா 
வமா யிருக்கிறது . சூரியனுடைய பிரகாசம் ஒன்றே 
கோட்டானுக்கு இருளாகவும் மற்றவர்கட்கு வெளிச்ச 
மாகவும் இருவிதமாகப் பாவனை செய்யப்படுகிறது . ஜல 
மானது மனிதருக்கும் பசுக்களுக்கும் மூச்சுவிடத்தடை 
யாகிறது . மச்சம் முதலிய வற்றுக்கு ஜலத்தினுள் மூச்சு 
விடத் தடையில்லை . அக்கினியானது மனிதரைச் சுடுகின் 
றது . அதனைத் தித்திரியானது பக்ஷணம் செய்கிறது . புன 
லினால் அனல் கெட்டு விடுகிறது . ஆயினும் ஓரிடத்தில் 
ஜலத்தினுள் அக்கினி ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. 
இவ்விதமே எல்லா உலக பாவங்களும் இருதன்மை 
பொருந்தியிருக்கின்றன . இவை இந்திரியங்களால் அறி 
யக்கூடியவை . இந்திரியங்களுக் கெட்டாத வேறு சில 
விஷயங்களிலும் இத்தன்மை இருக்கிறது . ஒன்றுக் 
கொன்று விருத்தமான இரண்டு சுபாவங்கள் பொருந்திய 
விஷயங்கள் இவ்விதம் ஆயிரக்கணக்காக இருக்கின்றன . 

இதற்கு யுக்தி சொல்லுகிறேன் . ஒரு மனதாய்க் 
கேளும் . காண்பன வெல்லாம நேத்திரத்தின் விகார 
மொன்றே யாகும் . நேத்திரத்தின் அம்சமின்றி வெளி 
யில் ஒரு திருசியமுமில்லை . பித்தத்தினால் தோஷ 
மடைந்த நேத்திரமுடையவன் மஞ்சள் 

நிறமாக 


1681 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வெளியிற் பார்ப்பது போலவும் , திமிரரோக முடை 
யவன் ஒன்றை இரண்டாகப் பார்ப்பது போலவும் 
பலவாறான 

தோஷ நேத்திரங்களினால் ஜகத்தைப் 
பலவாறாகக் காண்கிறார்கள் . உதாகரணமாகக் கிழக் 
குச் சமுத்திரத்தின் மத்தியில் காரண்டக மென்ற 
ஒரு துவீபமுளது . அத்தீவிலுள்ள , ஜனங்கள் பாவங் 
கள் யாவற்றையும் இரக் தவர்ணமாகவே எப்போதும் 
காண்கிறார்கள் . இதுபோலவே இரமணகத் துவீபத்தி 
லிருக்கும் ஜனங்கள் , யாவற்றையும் தலை கீழாகக் 
காண்கிறார்கள் . இன்னும் மற்றத் தீவுகளில் ஜனங் 
கள் தங்கள் நேத்திரங்களின் சுபாவத்திற்குத் தகுந்த 
படி பலவாறாகப் பாவங்களைக் காண்கிறார்கள் . இத 
தேசங்களில் இவர்களில் யாருக்காவது கண்களில் 
மாறுபாடாகத் தோன்றுமானால், ஒளஷதங்களினால் 
நேத்திரத்தைச் சொஸ்தம் செய்துகொண்டு முன்போ 
லவே பார்க்கிறார்கள் . ஆகையினால் உலகத்தில் வஸ்துக் 
கள் கண்ணினால் பார்வையிடப்படுகிற வரையில் அவை 
பித்தக் கண்ணிற்கு மஞ்சள் போல , கண்ணின் அம்சம் 
பொருந்தியவையேயாம் . 

இவ்வாறே ( 1 ) கந்தம் முதலியவையும் ஆக்கிராணம் 
முதலிய இந்திரியங்களின் அம்சமாகும் . இதுபோலவே 
மனதின் விஷயங்களும் மனதின் அம்சம் மாத்திரமா 
கும் . அவ்விதமே யாவுமாகும் . தேசம் , காலம் , கிரியை 
இவைகளினுடைய கிரமங்களுங்கூட நேத்திரத்தின் 

( 1 ) இவ்வாறு பித்தத்தினால் தோஷமடைந்த நேத்திரங் 
களுக்கு மஞ்சள் நிறத்தின் . தோற்றம் என்ற திருஷ்டாந்தத் 
தினால் வெளியில் திருசியங்களில்லை யென்று தீர்மானித்து , 
வெளியில் வஸ்து பாவிக்கக் கூடாததால் வெளியில் வஸ் 
வில்லை யென்று தீர்மானம் செய்ய முயன்றது . 


பது 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

169 
தன்மை பொருந்தியவையேயாம் . ஆகையினால் வெளி 
யிற் சற்றேனுமில்லை . 

இராஜனே கேளும் . வெளி யென்று உலகத்தில் 
யாதொன்று கேவலமாக விளங்குகிறதோ அது , சித்தி 
ரத்திற்குச் சுவர்போல , எல்லாஜகத்திற்கும் ஆதியா 
னது.அந்தவெளிக்கு இன்னதைத்தொட்டு வெளியென் 
பதில் , அவதியான ( 2 ) அபாதானமாகச் ( 3 ) சரீரத்தைக் 
கொண்டு " சரீரத்திற்கு வெளியில் எனக்கூடாது . 
ஏனென்றால் , சரீரமும் வெளியினுள் தோற்றுகின்றபடி 
யால் அதனை அபாதானமாக எவ்வாறு கொள்ளலாகும் ? 
இதற்குத் திருஷ்டாந்தம் , பர்வதத்திற்கு வெளியில் " 
என்று சொல்லும்பொழுது பர்வதம் * வெளியினுள்ளா 
யிராது . கடமானது வெளியில் தோன்றுகிறது போலவே 
சரீரமும் வெளியினுள் விளங்குகிறது . ( 1 ) விளக்கத் 
திற்கு வெளியிலே என்று சொல்லுவதும் பொருந் 
தாது . ஏனென்றால் தீபவெளிச்சத்திற்காவது சூரிய 
வெளிச்சத்திற்காவது வெளியிற்பட்ட பொருள்கள் 
விளங்கா . 


( 2 ) அபாதானம் = அவதி . வீட்டிற்கு வெளியே என்ப 
தில் வீடு அபாதான மெனப்படும் . வீட்டிற்கு அன்னியமானது 
வெளி யெனப்படும் . 

( 3 ) கடங்கள் முதலியன சரீரத்திற்கு அன்னியமாக 
விருப்பதால் சரீரத்திற்கு வெளியே என்பது போலச் சரீ 
ரத்தை அபாதானமாகக் கொள்ளலாமோ வென்றால் அது 
பொருந்தாதென்பது கருத்து . 

* பர்வதத்திற்கு வெளி . 

( 1 ) கடம் முதற்கொண்டு சரீரம் வரையிலும் பிரகாசிப் 
பிக்கின்ற ஆத்மாவையே அபாதானமாகச் சொல்லுவோமென் 
சால் என்றர்த்தம் . பிரகாசிப்பிக்கின்ற சூரியனது வெளிச்சத் 
திற்கு வெளியில் அதாவது அப்பாலிருப்பது இருள் . இருளி 


170 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஆகையினால் 

பாஸகனுக்குள்ளாகவே பாவியம் 
இருக்கிறதென்று தீர்மானப்படுகிறது . பாஸகம் தேக 
முதலியவையல்ல . பர்வதம் முதவியவைபோல் தேக 
மும் ( 2 ) விளங்குவதால் விளக்கப்படுவதான ஒன்று எவ் 
விதத்திலும் ( 3 ) விளக்குவது ஆகாது . விளக்குவது 
விளக்கப்படும் ஒன்றாகுமானால் விளக்குவதற்கு அந 
வஸ்தை யேற்படும் . ஒன்றற்கே விளக்கும் தன்மையும் 
விளக்கப்படும் தன்மையும் பொருந்தாவாகையால் பாஸ 
கம் பாஸகமான ஏகசொரூபமுடையதும் ( விளக்குவது 
விளக்கும் சொரூபம் ஒன்றே உடையதும் ) சுத்தமான 
தும் ஆகும் . அது இங்கு பூரணமும் , ஏகாசக் தன்மை 
யடையதுமான பாரூபமே . பாரூபமான பாஸகனால் 
தேசகாலங்கள் வியாபிக்கப்பட் டிருக்கிறபடியாலும் 
அவை அவனாலே விளங்குவதாலும் அப்பாஸகம் பூரண 


லிருக்கும் விஷயங்கள் விளங்காவாகையால் , பிரகாசத்தை 
அபாதானமாகக் கொண்டு அதற்கு வெளியில் விஷயங்கள் 
இருப்பனவாகச் சொல்லக்கூடாது . ஆகையால் பிரகாசத்திற் 
குள்ளேயே பிரகாசிக்கப்படும் விஷயங்கள் இருக்கின்றன . . 

( 2 ) பாவியமே பாஸகனாகவிருப்பதில் என்ன விரோதம் . 
தேகம் ஒன்றே அறியப்பட்டதாயும் அறிகிறவனாயு மிருக்கட் 
டுமேயென்றால் , ஒன்றே கர்த்தாவாகவும் கர்மமாகவும் பொருந் 
தாது . 

( 3 ) விஷயங்களை விளக்கும் பொழுது பாஸகம் காலத்தி 
னால் பரிச்சின்னப்படுகிறதே எவ்விதம் ஒரே சொரூபமுடைய 
தெனக் கூடுமென்றால் - இங்கு கிரியாத்மகமாகவே கர்த்தா 
இருக்கின்றபடியால் உலக விவகாரத்திற்போல இங்கு ஈர்த்தா 
வுக்கும் கிரியைக்கும் பேதமின்மையால் , பாஸகம் பாரூபமான 
ஒரே சொரூபமுடையதென்று கூறப்பட்டது . 

பாஹியம் பாரூபத்திற்கு வெளியிலிருக்குமானால் அந்தப் 
பாஷியம் எவ்வாறு விளங்கும் ? விளங்காது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

171 
மாகும் . ( 4 ) பாஸகனுக்கு அன்னியமாகப் பாவியம் 
இல்லை . பாரூப ( 5 ) மின்றியது விளங்காதாகையால் 
பாயம் ஏகாசமான பாரூபமாகும் . உள்ளேயிருக்கும் 
பதார்த்தங்களாகட்டும் வெளிப் பதார்த்தங்களாகட்டும் 
ஒன்றொழியாது யாவும் பாரூபமென்ற ( 6 ) பிரகாசத்திற் 
குள்ளேயே யிருக்கிறபடியால் 


பாலகமான 


ஆத்ம 


( 4 ) இங்கு இது முக்கிய கருத்து . பாவியம் பாரூபத் 
திற்கு வெளியிலிருக்குமானால் அதன் விளக்கம் பொருந்தாது . 
விளங்கல் , நீலம் முதலியன போலப் பாஹியதர்மமன்று . சூரிய 
வெளிச்சத்தினால் கடம் முதலியன விளங்குகின்றன என்பது 
போலப் பாயத்தையும் பாஸசனையும் கூட்டிவைக்கும் மூன் 
றாவதின் சம்பந்தமுண்டோவென்றால் இல்லை . அந்தச் சம்பந் 
தம் பாஸியமா , பாஸகமா , உபயாத்மகமா , அனுபயாத்மகமா 
வென்று பார்க்குமிடத்தில் அது பாவியமானால் அதனை விளக்க 
வேறு சம்பந்தம் வேண்டியிருப்பதால் அனவஸ்தையாகிறது . 
அது பாஸகனானால் தனக்குத் தன்னிடத்தில் சம்பந்தம் அயுக் 
தம் . உபயாத்மகம் பொருந்தாது . அனுப்யாத்மகமுமன்று ,, 
ஏனென்றால் அது அபசித்தாந்தமாகிறது . அனுபயாத்மகம் 
அனிர்வசனீயமாம் . அனிர்வசனீயவாதிகளும் ஜகத்தைக் கண் 
ணாடிப் பிரதிபிம்பம் போன்றதென்று கூறுகிறார்கள் . 


( 5 ) பாவியமானது பாரூபத்திற்கு வெளியில் ( அதாவது 
பிரகாசத்திற்கு வெளியான இருளில் ) இருந்தால் அது விளங் 
கா தன்றோ ? 


( 6 ) இவ்வாறு அகில ஜகத்தான சித்திரத்திற்குச் சுவர் 
போன்ற “ வெளி யென்பதற்கு “ இன்னதற்குவெளி " யென்ற 
அபாதானம் சித்தியாததினால் வெளி சித்தியாது . சுவரில்லா 
விடில் சித்திரமில்லாதது போலத் தேச காலங்கள் முதலிய 
பாவியங்கள் சித்தியாவாதலால் இரஜ்ஜுவானது தெரியாமல் 
சர்ப்பமாகவும் . ஜலதாசையாகவும் , பூமியின் பிளப்பாகவும் 
தோற்றுவது போல் பிரகாசவடிவமான பாஸகனே பலவாறான 
தேசகாலங்கள் முதலியவற்றின் வடிவங் கொள்ளுகிறான் . 


172 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வடிவம் , பர்வதத்திலிருந்து வேறாகாத அதன் சிகரத் 
திற்கு அப்பருவதமானது அபாதான மாகாதது போல , 
அபாதான மாகமாட்டாது . 

இவ்விதம் சர்வப் பிரபஞ்சத்தையும் தன்னுள் 
வைத்துக் கொண்டிருக்கும் பாரூபமானது தனக்குள் 
ளும் , எங்கும் , எப்பொழுதும் சுதந்திரமாக விளங்கு 
கின்றது . இதுவே பராசித்தென்றும் , திரிபுரையென் 
றும் , பரமேசுவரி யென்றும் சொல்லப்படும் . இதனையே 
வேதத்தோர் பிரஹ்மமென்றும் , வைஷ்ணவ சிரேஷ்டர் 
கள் விஷ்ணுவென்றும் , சைவோத்தமர்கள் சிவமென் 
றும் , சாக்தர்கள் சக்தியென்றும் கூறுகின்றனர் . இவ் 
வடிவத்தை விட்டு முக்கிய ( 1 ) மென்று கூறப்படும் 
மற்றவை அற்பமாகும் . 

சர்வ ஜகத்தும் அந்தச் சித்சக்தியினால் கண்ணா 
டிப் பிரதிபிம்பம் ( 2 ) போல வியாபிக்கப்பட் டிருக் 
கிறது . இந்தப் பாரூபத்திற்குப் பாஸகன் என்ற பெய 
ரானது ( 3 ) விளக்கப்படும் விஷயங்களால் ஏற்பட்டதே 
யன்றிச் சுபாவமாகவில்லை . கண்ணாடியிற் றோற்றும் 


( 1 ) பராசித்து வடிவத்தை விட்டு நீலமேக சியாமள 
மென்றவாறு வைஷ்ணவர் முதலானவர் முக்கியமென்று கூறு 
வதில் அவ்வடிவங்கள் காலதேசங்களினால் பரிச்சின்னமாகை 
யால் அற்பமாகுமென்று கருத்து . 

( 2 ) ஆகாயம் ஜகத்தில் வியாபித்திருப்பது போலன்று 
என்று தாத்பர்யம் . 


( 3 ) கடத்திலிருந்தும் அதன் நிறம் வேறானதுபோலப் 
பாரூபத்திலிருந்தும் பாஸகத்துவம் ( விளக்கும் தன்மை ) 
வேறான தன்று என்றர்த்தம் . ஸ்படிகத்தினிடமாகச் செம்பரத் 
தம்பூவை வைத்தால் ஸ்படிகம் அந்நிறம் பெற்றிருப்பதுபோல் 
பாலகன் என்னுந் தன்மை ஏற்படுகிறது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


173 


நகாம் முதலியவை போலப் பாவியங்கள் யாவும் 
பானத்தினுள் மூழ்கியிருக்கின்றன . கண்ணாடியிற்றோற் 
றும் 

நகரமானது கண்ணாடிக்கு வேறாகாதது ( 4) 
போலச் சித்தானது பிரதிபிம்பமாக யாதொரு ஜகத்தை 
விளக்குகின்றதோ அந்த ஜகத்துச் சித்திற்கு வேறான 
தன்று . சம்பூர்ணமும் , நிபிடமும் , ஏகரூபமுமாகிய 
கண்ணாடியில் அதற்கு வேறான நகரம் , எவ்விதத்திலும் 
தோற்றாதது போலப் பூர்ணமாகவும் நிபிடமாகவும் , ஏக 
ரூபமாகவு மிருக்கும் சிதாத்மா விடத்தில் அதற்கு 
வேறாக ஜகத்திருப்பதற்கு நியாயமில்லை . 

ஆகாசமோ ( 5 ) வென்றால் , அது சூன்யவடிவமா 
கையால் அவகாசத்தன்மையைப் பொருந்தித் தனக்கு 
இரண்டாவதான ஜகத்திற்கு எங்கும் எப்பொழுதும் 
இடம் கொடுக்கின்றது . ஸதியும் சூன்யமல்லாதவளும் 
ஏகாசையுமாகிய சித்ரூபி கண்ணாடித் திருஷ்டாந்தம் 
போலத் தன்னிடமாகச் சற்றேனும் இரண்டாவதென் 
பதைச் சகியாள் . ஆகையினால் கண்ணாடியைப் போல 
ஸம்வித்தானது தன் சுதந்திரத்தின் மகிமையினால் 
நிமித்த உபாதானங்களை அபேக்ஷியாமல் , இரண்டற்ற 

( 4 ) கண்ணாடியிற் பிரதிபிம்பம் போல் சித்தினிடம் 
ஜகத்துத் தோற்றுகிறதென்று சொல்லுவானேன் ? ஆகாயத்தி 
னிடம் ஜகத்துத் தோற்றுவது போல என்று சொல்லலாமே 
யென்றால் அதற்குச் சமாதானம் கூறப்படுகிறது . 

( 5 ) பிருதிவி முதலியவற்றின் அபாவமே ஆகாயமாத 
லால் அதனைச் சூன்யமென்றது . 

சித்தானவள் எப்பொழுதும் ஸத்ரூபம் ( இருப்புடையது ) 
ஆதலால் சூன்யமல்லாதவ ளெனப்பட்டனள் . 

சுதந்திரம் = அன்னியத்தை அபேக்ஷியாதிருக்குந் தன் 
அதாவது சுயமாக விளங்குந் தன்மை . 


மை , 


174 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
தன்னிடத்திலேயே இரண்டாவ தானதும் ஒன்றற் 
கொன்று வேறானதுமாகிய சராசரங்களான எல்லா 
ரூபங்களையும் விளக்குகின்றது . 
கண்ணாடியினிடத்தில் 

பலவாறான 

ரூபங்கள் 
தோற்றிக்கொண் டிருந்தாலும் விசேஷ மின்றியதாக 
வும் பாதிக்கப் படாததாகவும் கண்ணாடியானது ஒரே 
விதமாக இருப்பது போல , விசித்திரமான ஜகத்துப் 
பலவாறாக விளங்கிக்கொண் டிருந்தாலும் இவைகளின் 
அனுசந்தானங்களி லிருந்தும் பாதிக்கப்படாத ஒரு . 
சொரூபமிருக்கிறதென்று: சித்தமாகிறது . இராஜனே ! 
நீர் ( 1 ) மனோராஜ்ஜியம் செய்யும் பொழுதுண்டாகும் 
நிலையைத் தனக்குள்ளேயே ஆலோசித்துப் பாரும் . 
விசித்திரமான அனேக வடிவங்கள் மனோராஜ்ஜியத் 
தில் தோன்றினாலும் அவை சைதன்னிய மாத்திரமே . 
( 2 ) பிரதிபிம்பங்கள் இருந்தாலும் அவை யில்லாவிட்டா 
லும் கண்ணாடி ஏகரூபமா யிருப்பதுபோலச் சிருஷ்டி 
காலத்திலாகட்டும் பிரளய காலத்திலாகட்டும் அந்தச் 
சித்ரூபியானவள் நிர்விகற்ப மாகவே யிருக்கின்றனள் . 


( 1 ) மனோராஜ்ஜியமே பூரண திருஷ்டாந்த மென்றறிய 
வேண்டியது . கண்ணாடிக்குப் பிம்பங்கள் தேவையாயிருப்பது 
போல மனோராஜ்ஜியத்திற்கு வாசனைகள் சூக்ஷ்ம ரூபமான 
பாவங்கள் பொருந்தியிருக்க வேண்டுமென்பதில்லை . 

( 2 ) ஆனால் கண்ணாடியினிடம் காண்பதைப் பிரதிபிம்ப 
மென்று சொல்லுவானேன் . கண்ணடியினால் திருப்பப்பட்ட 
நேத்திர ஒளியினால் பிம்பத்தின் கிரகணமே உண்டாகிற 
தென்று சொல்லுவோமே யென்றால் , சுவரினால் - திருப்பப் 
பட்ட நேத்திர ஒளியில் முகமும் விளங்கவேண்டும் . தவிர, 
கண்ணாடியின் சமீபத்தில்வைத்த கையானது இரட்டையாகத் 
தோற்றும் . ஆகையினால் கண்ணாடியில் தோற்றுவது பிரதி 
பிம்பமே . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

175 . 
இவ்விதம் சித்தானவள் ஏகரூபியாக இருந்தாலும் 
தன் சுதந்திரத்தினாலேயே , கண்ணாடியினுள் ஆகாயம் 
பிரதிபிம்பிப்பது போல , தனக்குள்ளேயே வெளி , 
என்ற பதத்திற்கு விஷயமான ஒன்றைக் கற்பித்துத் ( 1 ) 
தோற்றுவிக்கின்றனள் . இந்த வெளியின் தோற்றமே 
முதன்மையான சிருஷ்டி , இதனையே அவித்தையென் 
றும் தமசென்றும் சொல்லப்படும் . பூரணமான வஸ்துலி 
னிடம் அம்சம்போலத் தோற்றுவதே வெளியின் 
தோற்றமென்று கூறப்படும் . பூரணமான நான் என்ற 
தன்னிடத்தில் பரிச்சேதம் கற்பிக்கப்பட்டதால் பரிச் 
சின்னமான மற்ற அம்சம் நான் என்பதற்ற வடிவ 
முடையதாகும் . தன்னிடத்தில் தனக்கு வேறான அம் 
சம் தோற்றுவதே வெளியின் தோற்றம் . இதுவே அவ் 
யக் தமென்றும் ஜடசக்தியென்றும் சொல்லப்படும் . 

இதற்குமேல் தத்துவங்கள் கூறப்படுகின்றன . 

சிருஷ்டி காலத்தில் வெளியென்பதை விளக்கிக் 
கொண்டிருக்கும் பரிச்சின்னமான சித்தே சிவ ( 2 ) தத் 
துவமென்று கூறப்படும் . அதில் தன்னுணர்ச்சியே சக்தி 
தத்துவமாகும் . 


சிவதத்துவம் பிரகாசம் : சக்தி = சொப்பிரகாசத் 
தன்மை = ஸ்பூர்த்தி . 

( 1 ) அனுபந்தத்தைப் பார்க்க . 

( 2 ) பாசிதாத்மாவானது தன் சுதந்திரத்தினால் பூரண 
மாகவிருந்தும் அம்சங்களானது போலத் தோற்றுகின்றது . 
அம்சத்தோற்றம் எவ்விதமென்றால் அலையில்லாச் சமுத்திரத் 
தில் அகஸ்மாத்தாகப் பலவாறான அலைகள் உற்பன்னமாவது 
போலப் பரசிதாத்மாவினிடம் கணக்கில்லாத பரிச்சின்ன 
மான தன்னம்சங்கள் உதயமாயின . இவ்விதம் பரிச்சின்னமான 
சித்தின் அம்சங்களின் திருஷ்டியாகவே தனக்கு அன்னிய , 


5 


176 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கற்பிக்கப்பட்டதும் ( 1) மகாசூன்யமுமான யாதொரு 
வெளியென்ற வடிவமுண்டோ அதனிடத்தில் நானே 
இதுவும் என்ற பாவனைவரும்பொழுது அதற்குச் ( 2) சதா 


மான வெளியின் தோற்றமே யொழியப் பூரணமான பா 
சிவத்துக்கு வெளித் தோற்றமில்லை . இவ்விதம் பரிச்சின்ன 
மான சுத்த சித்தின் அம்சங்களெல்லாவற்றினுடைய சாமான் 
யமே சிவ தத்துவமென்று சொல்லப்படுகிறது . இந்தச் சிவ 
தத்துவமானது பரசிவ ரூபமன்று என்று தெரிந்து கொள்ள 
வேண்டியது . பரசிவரூபம் நிஸ்ஸாமான்யத் தன்மையுடைய 
தாகும் . 


பரிச்சின்னமான நிர்விகற்ப சித்தின் சாமான்யமே சிவ 
தத்துவம் . 


இந்தச் சிவதத்துவத்தினிடம் தன்னுணர்ச்சியே (நான் 
என்று விளங்குவதே ) சக்தி தத்துவம் . நான் என்று விளங்கல் 
சித்தின் சுபாவமாகையால் இவ்விரண்டு தத்துவங்களுக்கும் 
பேதமில்லை . ஆகிலும் நிர்விகற்ப சித்தைப்பற்றிச் சிவதத்துவ 
மென்றும் நானென்ற தன்னுணர்வைப் பற்றிச் சக்தி தத்துவ 
மென்றும் மொழியப்படும் . 


( 1 ) அவித்தை யென்ற வெளியானது ஜகத்தான சித்தி 
பத்திற்கு ஆதாரமாகி இடம் கொடுப்பதாலும் ஆகாயத்திற்கு 
நிகராக விருப்பதாலும் மகாசூன்யமெனப்பட்டது. இந்த 
வெளிதன்னில் வேறான தோற்றமே யாதலால் கற்பனை 
யென்று கூறப்பட்டது . 


( 2 ) தனக்கு அன்னியமான வெளியையும் சித்வடிவ 
மாகக் கருதிச் சமானாதிகாணத்தினால் வெளியின் வடிவமும் 
தன்னதே என்று ஒற்றுமையாக விளங்கும் பரிச்சின்னமான 
சித்தின் சாமான்யமே சதாசிவதத்துவம் . சதாசிவதத்துவத் 
தில் சித்துப்பிரதானம் ( முக்கியம் ) . ஈசுவாதத்துவத்தில் சித் 
தின் முக்கிய மகற்றி “ இதுவே நான் " என்று ஒற்றுமைப் 

விளங்கும்பொழுது மகேச தத்துவமெனப்படும் . 
இங்கு ஜடம் முக்கியமாகிறது . 


பாடாக 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


177 


மைகளான 


சிவதத்துவம் என்று பெயர் . இந்தச் சதாசிவதத்துவத்தி 
லேயே ஜடத்தின் தர்மம் முக்கியமாகும் பொழுது 
இதுவே மகேசதத்துவமென்று சொல்லப்படும் . இவ் 
விரண்டு தத்துவங்களின் வேற்றுமையையும் ஒற்றுமை 
யையும் உணர்ந்தறியும் ஞானமே ( 3 ) சுத்த வித்தை 
யென்று கூறப்படும் . இவ்வைந்தும் ( 4 ) சுத்ததத்துவங்க 
ளாகும் . ஏனென்றால் இவைகளில் பேதசக்தியானது 
( 3 ) இவ்விரண்டு தத்துவங்களுக்கும் ஒற்றுமை வேற்று 

“" நானே இதுவும் , ” “ இதுவே நானும் ” என்ற 
வாறான உணர்ச்சியின் விளக்கமே ஐந்தாவதான சுத்த வித் 
தியா தத்துவமாம் . 

( 4 ) இரண்டற்ற சின்மாத்திரமாக விளங்குவதாலும் 
முன்கூறிய ஜடசக்தியென்ற பேதசக்தியானது காரிய வடி 
வத்தை அடையாதிருப்பதாலும் . 

“ வெளியென்ற ஜடசக்தியானது , வித்து , முளை , விரு 
ஷம் என்றது போல மூன்று அவஸ்தையுடையது . வித்தில் 
முளையின் வேற்றுமைகள் தோன்றாததுபோல ஜடசக்தியி 
னிடம் தானே பிரதானமான காரிய ரூபம் உதியாதது பற்றிச் 
சித்து விளங்குவதாலும் சித்துப் பிரதானமா யிருப்பதாலும் 
இவை சுத்தமெனப்பட்டன . 

முளைபோல ஜடசக்தியின் சூஷ்மகாரிய வடிவமான 
வேற்றுமைகள் உண்டாகும் பொழுது சித்தின் குணமும் ஜடத் 
தின் குணமும் கலந்து இரண்டும் பிரதானமாவதால் மாயை 
முதற்கொண்டு புருஷன் வரையிலும் எழும் மிசிரித்த தத்து 
வங்கள் . 

விருக்ஷம்போல ஸ்தூல காரிய வடிவமான வேற்றுமை 
யுண்டாகும் பொழுது அசித்தென்ற ஜடம் பிரதான மாவதால் 
அசுத்த தத்துவங்கள் உண்டாகின்றன . அவை பிரகிருதி 
" முதற்கொண்டு பிருதிவி வரையுமுள்ள 24 - தத்துவங்களாகும் . 

12 


. 


178 


புரா ரகசியம் 


வலுப்படாம லிருப்பதாலும் வேற்றுமையின்றி விளங் 
குவதாலும் இவை சுத்தமாகும் . 

( 5 ) பின் சித்தின் அளவற்ற சுதந்திரம் ஏதுவாகப் 
பேத பாவனையானது வலுவேறுவதால் ஜடசக்தி தர்மி - 
பாவத்தையும் சித்து தர்மபாவத்தையும் அடைகின் 
றது . ( 6 ) அப்பொழுது அந்த ஜடசக்தியே மாயாதத் 
துவமென்றும் சொல்லப்படும் . பேதசக்தியென்ற ஐட 
சக்தியானது தர்மிபாவத்தை அடைந்ததால் இந்தப் 
பேதபுத்தியின் சாமான்னியமே மாயாதத்துவ மெனப் 
படும் . 
ஏராளமாகப் 

பேதபுத்தியினால் சூழப்பட்டதின் 
மேல் சங்கோசத்தை அடைந்ததான சித்தின் அம்ச 
மானது பின் மொழியப்படும் ஐந்து ( 1 ) சட்டைகளை 
அணிந்து புருஷத் தன்மையை அடைந்தது .. கலை , 
வித்தை, இராகம் , காலம் , நியதி யென்பவைகளே 
ஐந்து சட்டைகளாகும் . கலையென்றால் அற்பம் செய்யுந் 

( 5 ) பின் = சுத்த தத்துவங்களின் சிருஷ்டிக்குப் பிறகு . 
சுத்ததத் துவங்க ளைந்திலும் சித்தில் ஜடசக்தியானது மூழ்கி 
அடங்கியிருந்தபடியால் வேற்றுமை வலுவடையவில்லை... இங்கு 
சித்து அடங்கியிருக்கிறபடியால் பேதபாவனை வலுவுடைய 
தாயிற்று . சுத்த தத்துவங்களில் சித்தின் அம்சம் தர்மியாகவும் 
ஜடத்தின் அம்சம் அடங்கித் தர்மமாகவுமிருந்தது . இங்கு அந் 
நிலைமை தலைகீழாயிற்று . 

( 6 ) அப்பொழுது = இவ்விதம் தர்மிதர்ம பாவம் வேறு 
பாடடைந்த பொழுது . 

( 1 ) பரமசிவனுடைய ஸர்வகர்த்துருத்துவம் , ஸர்வஞ் 
ஞத்துவம் , நித்திய திருப்தி , நித்தியத் துவம் , சுதந்திரத்துவ 
மென்னும் ஐந்து சக்திகளுமே ஸங்கோசத்தை அடைந்து 
புருஷனுடைய ஐந்து சட்டைகளாயின . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


தன்மை , வித்தையென்றால் அற்பம் அறியுந்தன்மை 
யாகும் . இராகமென்றால் திருஷ்ணை . ஆயுசினாலே பரிச் 
சின்னப்படுவதே காலம் என்று சொல்லப்படும் . நியதி 
யென்றால் பரதந்திரத்துவம் . இவைகளினால் புருஷன் 
சுற்றப்படுகின்றான் . 

சிதாத்மாவினுடைய சக்தியை ஆதாரமாகக் கொண் 
டிருக்கும் ஜீவர்களுடைய பலவாறான அனாதிகர்மங் 
களின் வாசனை களுடைய சமுதாயமே பிரகிருதியென்று 
சொல்லப்படும் . கர்மங்களின் பலனானது மூன்று வகைப் 
படுகிற காரணத்தினால் இப்பிரகிருதியும் மூவகைப்படும் . 
இந்தப் பிரகிருதியின் அவஸ்தையின் மாறு தலையே 
சித்தமென்று கூறப்படும் . சுழுத்தியில் இந்த வாஸனா 
பிண்டத்தைப் பிரகிருதியென்று அறியவேண்டும் . 
சுழுத்தியின் முடி வில் இதுவே சித்தமென்று சொல் 
லப்படும் . வாசனா 

பிண்டத்துடன் கூடியிருக்கிற 
சித்தே சித்தமென்று மொழியலாகும் . இரண்டவஸ் 
தைகளிலும் வாஸனா பிண்டமானது ஒரேவிதமாயிருப்ப 
தால் , சித்தமே பிரகிருதியென்றும் சொல்லப்படும் . 
புருஷர்களுடைய பேதத்தினால் சித்தம் வெகுவிதமா 
யிருக்கிறது . சுழுத்தியில் ( 1 ) ஜீவர்களுக்குப் பேத 

ஜீவன் = பரிச்சின்னமான சித்ரூபன் . 

( 1 ) பரிச்சின்ன மானது தேகம் முதலியவற்றால் ஏற் 
பட்டது . 

ஜாக்கிரசொப்பனங்களில் தேகம் முதலியன வெவ்வேறா 
யிருப்பதால் ஜீவர்களுக்கு வேற்றுமையுண்டு . , சுழுத்தியில் 
தேகம் முதலியவற்றின் தோற்றமில்லாமையால் அலையில்லாச் 
சமுத்திரத்தில் வேற்றுமையில்லாததுபோல் பரிச்சின்னத் 
தோற்றம் இல்லாததால் ஜீவர்களுக்குப் பேதமில்லை . ஜீவர்க 
ளுக்குப் பேதமில்லாததால் அவர்களது கர்மவாசனைகளும் ஏக 
ராசித் தன்மை பெற்றிருக்கிறது . இதுதான் பிரகிருதி . 


180 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மின்மையால் சித்தமானது ஒரேவிதமாகிப் பிரகிருதித் 
தன்மையை அடைந்து சுழுத்தியின் ( 2 ) முடிவில் சித்த 
மாகி விடுகின்றது . சித்தத்தையே சித்தின் பிரதானம் 
ஏதுவாகப் புருஷன் என்று கூறப்படும் . அவ்வியக்த 
மென்ற ஜடசக்தியின் முக்கியத்தால் சித்தமே பிரகிருதி 
யாகின்றது . 

பிரகிருதி தத்துவமானது கிரியையின் பேதத்தி 
னால் அகங்காரம் , புத்தி , மனம் , என்ற வடிவங்களைக் 
கொண்ட மூன்றுவித ( 3 ) அந்தக்கரணமென்று சொல் 
லப்படும் . அதன்பின் ( 4 ) ஞானேந்திரியங்கள் ஐந்து , 
கர்மேந்திரியங்கள் ஐந்து , சப்தாதியான சூஷ்மபூகங் 
கள் ஆகாயம் முதலிய ஸ்தூலபூதங்கள் உண்டாயின . 

இவ்வாறாக அந்தப்பரையும் ஸர்வ ஸாக்ஷிணியு 
மான ஸம்வித்தானவள் வெளியின் விளக்கத்தை முன் 

( 2 ) சுழுத்தி = பக்குவ கர்மங்கள் போகத்தினால் க்ஷயிக் 
கும்பொழுது மற்ற கர்மங்கள் பரிபக்குவமாகாதிருக்கும் தசை . 
தழலான கட்டையின் நெருப்புப்போலச் சிதாத்மாவின் ஞான 
சக்தியை விஷயத்தில் சேர்த்துவைக்கக்கூடியதான பரிபக்குவ 
கர்மமுண்டாகாது , பகிர்முகமின்றி யிருக்கும்பொழுது மத்தி 
யில் போகமின்றியிருக்கும் தசையின் விசேஷமே சுழுத்தி . 
இவ்விதமிருக்கும் பரிபக்குவமாகாத கர்மங்களில் எவையாகி 
லும் பக்குவமடைந்தால் அக்கர்மங்களை ஞானசக்தியானது 
விஷயங்களைத் தோற்றுவித்து அவற்றுடன் சேர்க்கின்றது . 
இவ்வாறு விஷயங்களிடம் சேர்த்துவைக்கும் தன்மையுடைய 
கர்ம வாசனைகளுடஉன் 

கூடின ஞானசக்தியே சித்த 
மெனப்படும் . 

( 3) அபிமான நிச்சய சங்கற்ப ரூபங்களான மூன்றுவித 
அந்தக்காணங்கள் . 

( 4) முக்குணம் பொருந்திய அகங்காரத்தில் நின்றும் 
ஞானேந்திரியங்கள் முதலியன உண்டாயின . 


தான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


181 


னிட்டுச் சிருஷ்டி முதலியன செய்துகொண்டு (5) 
கிரீடை செய்கின்றனள். இங்கு ஸர்வகாரணியான ஸ்ரீ 
திரிபுரா சக்தியினால் சிருஷ்டி செய்யும் பொருட்டுத் தன் 
பாவனையினால் ஏற்படுத்தப்பட்ட ( 6 ) ஹிரண்யகர்ப்பன் 
என்ற யாதொரு பிரம்மாவிருக்கிறாரோ அவருடைய 
பாவனையினால் இந்த ஜகத்து உண்டாயிருக்கிறது . இந் 
தச் சிருஷ்டியில் நீ , நான் என்று விளங்குகிற பரிச் 
சின்னமான ஸம்வித்து யாவும் சித்சக்தியான பரையே 
யாகும் . இவைகளில் வேற்றுமையில்லை . வேற்றுமை 
யானது உபாதிகளால் விளங்குகிறது . உபாதிகள் பிரம் 
மாவின் பாவனையிலிருந்து முண்டாயின . உலக கர்த்தா 
வின் பாவனையை அகற்றும்பொழுது வேற்றுமையான 
தோற்றம் இல்லாமற் போய்விடும் . 

சித்திலிருக்கும் பாவனா சக்தியானது உம்மிடத் 
தில் மாயையினால் சூழப்பட்டிருக்கிறது . அந்த ஆவ 
ரணமானது அற்று விட்டால் உம்முடைய பாவனையும் 
வத்தியைப் பெறும் . தேச மாகட்டும் , கால மாகட் 
டும் மற்ற விஷயங்க ளாகட்டும் எவன் எப்படிப் பாவனை 
செய்கிறானோ அப்படி அவை அங்கங்கே நீடித்ததாக 
வும் சூக்ஷ்மமாகவும் பலவாறாக விளங்கும் . என்னால் 
ஒரே நாளாகப் பாவனை செய்யப்பட்ட காலமே இங்கு 
பிரம்மாவினால் பன்னீராயிரம் வருஷமாகப் பாவனை 
செய்யப்பட்டது . இவ்விதம் பாவனையின் வித்தியா 

( 5 ) கிரீடை - சிருஷ்டிக்கு வேறு பிரயோஜனமில்லாத 
தால் . 

( 6 ) பிரம்மா உலகத்தைச் சிருஷ்டித் திருக்கும் பொழுது 
திரிபுரைக்கு எவ்விதம் ஸர்வகர்த் துருத்துவமென்ற ஆக்ஷே 
பத்திற்குச் சமாதானம் கடாகாயத்திற்கும் மகாகாயத்திற்கும் 
பேதமில்லாததுபோல , 

. 


182 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சத்தால் ஒரே காலம் நீடித்ததாயும் சீக்கிரமாயும் 
தோற்றும் . பிரம்மாவினால் 

சிருஷ்டிக்கப்பட்டதும் 
காலால் நடந்து தாண்டக் கூடியதுமான சைலத்தி 
னுள் அளவற்ற தேசமானது என்னால் பாவனை 
செய்யப்பட்டதால் அளவற்றதாயிருந்தது . இவ்விதம் 
இருவகையான தேசங்களும் காலங்களும் சத்தியமும் 
அசத்தியமுமாகும் . நீர் உமது உள்ளத்தில் பர்வதம் 
போன்ற ஒரு தேசத்தையும் சூக்ஷ்மமான ஒரு காலத் 
தையும் முன்னமே பாவனை செய்துகொண்டு பின் அவ் 
விடத்திலேயே அளவற்ற யோஜனை தூரமுள்ள தேசத் 
தையும் அளவற்ற காலத்தையும் பாவனை செய்யும் . 
உமது பாவனை நிலைத்திருக்கிற வரையில் இவை விளங் 
கிக் கொண்டிருக்கும் . 
ஆகையினால் , இராஜாவே ! பாவனை யொன்றையே 

கொண்டிருக்கும் இந்த ஜகத்தானது 
சிதாத்ம ரூபமான அவ்யக்த மென்ற வெளியில் 
விளங்குகின்றது . ஆகையினால் ஜகத்தானது வெளி 
வடிவமான அவ்யக்த மென்ற சுவரில் சித்திரம் 
போன்றதால் அவ்யக்த வடிவமே யுடையது . 

யுடையது . இந்த 
அவ்யக்த மென்ற ஜடசக்தியும் சிதாத்மாவான சுவ 
ரில் சித்திரம் போன்றதால் சித்தின் தன்மையுடை 
யது . 

இது காரணமாகத்தான் , நீடித்துச் செல்லவேண் 
டியதான தூரதேசங்களுக்கும் , யோகிகளானவர்கள் 
க்ஷணத்திற்சென்று உள்ளங்கை நெல்லிக்கனிபோலத் 
தாமதமின்றி அவற்றைப் பார்க்கின்றனர் . ஆகையினால் 
தூரமாவது சமீபமாவது நாட்சென்றதாவது , சீக்கிர 
மென்பதாவது , சித்தென்ற கண்ணாடியை ஆதாரமாகக் 
கொண்ட பாவனை யொன்றினாலேயே ஏற்படுகின்றன . 


வடி வமாகக் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


183 


என்றிவ்வாறு நிச்சயம் செய்துகொண்டு சுத்தசித்தினைக் 
கிரமமாகப் பாவனை செய்து பிராந்தியை அகற்றிவிடும் . 
" அதன்பின் நீரும் என்னைப்போலச் சுதந்திரனாய்ப் 
பவிப்பீர்- 
இவ்விதம் முனிசு 

தன் வசனங்களைக் கேட்டு இராஜ 
சிரேஷ்டன் அகிலமான பிராந்தியையும் ஒழித்து அறிய 
வேண்டியதை அறிந்தவனாகிச் சுபமான உள்ளமுடைய 
வனாய்ச் சமாதி அப்பியாசங்கள் முயன்று நிஜபாவனை 
யைச் சாதித்துக்கொண்டு சுதந்திரத்தை 

அடைந் 
தனன் . கெடுநாள் சென்ற பிறகு தேகத்தின் தோற் 
றத்தை வேரறச் செய்து மகாகாயத்தைச் சார்ந்தவ 
னாகிப் பரமமான நிர்வாணத்தை ஏ , பார்க்கவா ! அம் 
மகாசேனனும் அடைந்தான் . 

இங்கு மொழிந்தவாறு, சத்தியமென்று பாவனை 
செய்வதொன்றினாலேயே ஜகத்தானது சத்தியமாக 
விளங்குகிறது . பிருகுகுலத்தோனே ! நான் மொழிந்த 
வைகளை விசாரணை செய்வாய் , அடிக்கடி மனன வடிவ 
மான விசாரணைசெய்தால் உன்னுடைய சித்தத்தில் 
குடிகொண்டிருப்பதான பிராந்தி சமனமாகும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டத்தில் 

சைல லோகாக்கியானத்தில் 
பதினான்காவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -15 


இவ்விதம் மிகவும் அற்புதமான சைலலோக ஆக் 

கியானத்தைக் கேட்டுப் பிருகுகுலத்திலுதித்த 
வனான பரசுராமன் பின்னும் பின்னும் அதிக ஆச் 
சரியத்தை அடைந்தனன் . குருநாதன் பொழிகளை . 
நன்றாய் ஆராய்ந்து தன் நிர்மலபுத்தியினால் தீர்மானஞ் 
செய்துகொண்டு அவரிடத்தில் மறுபடியும் சென்று 
தண்டம் சமர்ப்பித்து வணக்கத்துடன் கேட்கிறான் . 
“ ஏ , பகவானே ! தாங்கள் மொழிந்த பற்பல ஆக்கி 
யானங்களிலிருந்தும் , என்னுடைய சூக்ஷ்ம விசாரணை 
யினால் சில சாரமான சங்கதிகள் கிரகித்திருக்கிறேன் . 
அறிவு ஒன்றே சத்தியம் . அறிபடுபவை அதனிடத் 
தில் கற்பிதமாகிக் கண்ணாடியில் நகரம்போல் அசத் 
தியமாகப் புலப்படுகின்றன . பராசக்தி யென்று விளங்கு 
கின்றவளும் மகேசுவரியுமான அந்தச் சித்தானவள் 
ஒரு உபாதானமுமின்றித் தன்னுடைய சுதந்திரத்தி 
னாலேயே தன் சுயரூபமான சுவரில் அவ்யக்தம் முதற் 
கொண்டு விளங்காநின்ற ஜகத்தான சித்திரத்தை 
விளக்குகின்றாள் . சூக்ஷ்ம புத்தியினால் ஆலோசனை 
செய்து இவ்வளவுமட்டில் நான் தெரிந்துகொண் டிருக் 
கிறேன் . ஆனால் அத்தகைய ஸம்வித்தை அறிபடு 
பொருள்களகன்ற தென்றும் நிரூபணம் செய்யப்பட் 
டிருக்கிறது . அது எப்பொழுதும் அறிபடு பொருளா 
கவே யிருப்பதனால் அறியக்கூடாததாகவு மிருக்கிறது . 
அறிபடும் பொருள்களன்றி ஸம்வித்தை எப்படி நாம் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


185 


அனுபவமாகக் காண்போம் ? அந்த ஸம்வித்தின் உப 
லம்பமில்லாவிடில் புருஷார்த்தம் எவ்விதம் கைகூடும் ! 
புருஷார்த்தமான மோக்ஷம் எவ்விதமிருக்கிறது! விஞ் 
ஞானத்தினால் மோக்ஷம் அடைந்த பிறகும் முக்தர் 
களுக்கு விவகாரம் ஏது? ஏனென்றால் ஞானிகளும் 
விவகாரத்தில் பிரியமுள்ளவர்களா யிருப்பதை நாம் 
பார்க்கிறோம் . ஞானிகளுக்கு விவகாரகாலத்தில் அறி 
படும் பொருள்கள் எவ்விதம் நிர்விகற்ப அறிவாகக் 
தோற்றும் ? சுத்த அறிவாகத் தோற்றுமானால் அவர் 
களுக்கு விவகாரம் எப்படி நடக்கும் ? மோக்ஷ சாதன 
மான விஞ்ஞானம் ஒரே ரூபமான படியால் அதன் 
பலனான மோக்ஷமும் ஒரே விதமாக இருக்கவேண்டி 
யதாயிருக்க உலகத்தில் ஞானிகளின் ஸ்திதியானது பற் 
பலவாறாகப் பேதப்பட்டிருப்பதற்குக் காரணம் என்ன . 
சிலர் சாஸ்திரங்கள் கூறியபடி அந்தந்தக் காலங்களில் 
கர்மங்களைச் செய்கிறார்கள் . சிலர் பற்பல மார்க்கங்களை 
அனுசரித்துத் தேவதைகளை ஆராதனை செய்கிறார்கள் . 
சிலர் இந்திரியங்கள் யாவற்றையும் அடக்கிக்கொண்டு 
சமாதியிலிருக்கிறார்கள் . சிலர் தேகத்தையும் இந்திரி 
யங்களையும் வாடும்படி செய்து தபசு பண்ணுகிறார்கள் . 
சிலர் தங்கள் சீடர்களுக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும்படி 
போதனை செய்கிறார்கள் . சிலர் நீதிதவறாமல் அர 
சாளுகிறார்கள் . சிலர் சபையோர் முன்னிலையில் எதிரிக 
ளுடன் வாதாடுகிறார்கள் . சிலர் பற்பலவாறான சாஸ்தி 
ரங்களை ஒன்றின் பின்னொன்றாக நிர்மாணம் செய்கிறார் 
கள் . மற்றும் சிலர் சதாகாலமும் பித்தர்கள் போலத் திரி 
கிறார்கள் . இன்னும் சிலர் உலகத்தாரால் நிந்திக்கக்கூடிய 
கிருத்தியங்களையும் செய்து வருகின்றனர் . இவர்கள் 
எல்லோரும் ஞானிகள் என்று வழங்கப்பட்டு வருகிறார் 


186 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கள் . சாதனமான விஞ்ஞானமும் பலனான மோக்ஷமும் 
எல்லோர்க்கும் ஒரேரூபமா யிருந்தும் இவர்களின் 
ஸ்திதியானது பலவாறாக இருப்பதின் காரணமென்ன ? 
இவர்கள் ஒவ்வொருவருடைய விஞ்ஞானமும் சமந் 
தானா, அல்லது இவர்களுடைய விஞ்ஞானத்தில் தார 
தம்மியம் உண்டோ ? இவ்வினாக்களுக்கெல்லாம் ஒன் 
றொழியாது தங்களையே சரணமாக அடைந்திருக்கிற 
அடியேனுக்குப் பூரண தயையுடன் விடையளிக்க வேண் 
டும் " என்று கூறினான் . பார்க்கவன் இவ்விதம் வினவி 
யதை அத்திரியின் குமாரர் கேட்டுப் பிரசன்னராகி 
அவன் கேட்டவைகள் யுக்தமென்று தீர்மானித்துச் 
சொல்லுகிறார் . " புத்திமான்களில் சிறந்தவனான இராமா ! 
நீ அந்தப் பரபதத்தை அடையச் சமர்த்துடையவனா 
யிருக்கின்றாய் . ஏனென்றால் நீ சூக்ஷ்ம விசாரணையில் 
சமர்த்தனாக இருக்கிறாய் . சத்திபாதம் என்று சொல்லப் 
பட்ட ஈசுவராநுக்ரகத்தினாலே தான் இவ்விதம் உண்டா 
கிறது. ஈசுவரானுக்கிரக மின்றி எவன் தான் சிரேயசை 
அடைகிறான் . பக்தனுடைய இருதயத்தில் ஸத்தான 
தர்க்கத்தை உண்டுபண்ணுவதுதான் 

உண்டுபண்ணுவது தான் பிரசன்னரான 
டவுளின் செய்கை . ஆத்ம தேவதையானவள் சந் 
தோஷப் படுவளானால் நல்ல ஆலோசனையைத் தினமும் 
விர்த்தி செய்கிறாள் . நீ சாரமாகக் கிரகித்திருப்பதாக 
" மொழிந்தவைகள் தான் உண்மை . வேறு அன்று . ஆனால் 
உன்னால் விவரிக்கப்பட்ட அந்தக் கேவலமான சித்து 
ரூபத்தை நீ நன்றாகத் தெரிந்துகொண்டவனன்று . 
அதனாலே தான் நீ அதனைத் தடஸ்த லக்ஷணமாக விவ 
ரித்தாய் . தடஸ்த லக்ஷணபூர்வமாக மட்டில் அறியப் 
பட்டதும் அறியாதிருப்பதும் ஒன்றே . பூரணமாகத் 
தெரிந்துகொண்டவர்களுக்குத் தடஸ்தலக்ஷணம் ஏதுக் 


கட 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


187 


காக ? தடஸ்தலக்ஷணத்தால் அறிவது சொப்பன 
ஞானத்திற்கு நிகராகும் . எப்படிச் சொப்பனத்தில் 
புதைய லகப்பட்டால் ஒருவனுக்குப் பிரயோஜனமில் 
லையோ அவ்வி தமே தடஸ் தலக்ஷண ஞானத்தினால் முக் 
கியமான பிரயோஜனமில்லை . இது விஷயமாக அதி 
சோபனமான ஒருபழைய கதையைச் சொல்லுகிறேன் . 

" முன்காலத்தில் தர்மசீலனாகவும் முதிர்ந்த பிரஞ் 
ஞாவானாகவும் பராவரஞானியாகவும் ஜனகனென்று 
பெயரையுடைய ஒரு அரசனிருந்தான் . அந்த அரசன் 
ஒருகாலத்தில் ஆத்மதேவியை முன்னிட்டு ஒரு உத்தம 
மான யாகத்தை நடத்தினான் . அந்தயாகத்திற்கு வித்து 
வான்களும், தபசிகளும் கலைஞானமுடையவர்களும் , 
வைதிகர்களும், யாஞ்ஜீகர் முதலிய பிராமணர்களும் 
வந்தார்கள் . அதே சமயத்தில் வருணனும் ஒரு யாகம் 
செய்ய ஆரம்பித்தனன் . பிராமணர்கள் முதலானோர் 
ஜனகராஜாவினால் பூஜிக்கப்பட்டுத் திருப்தி அடைந்த 
வர்களாகி அவனிடம் அதிக பிரீதியுடையவர்களா 
யிருந்ததனால் வருண ராஜாவினால் அழைக்கப்பட்டும் 
அங்கு அதிகமாகச் செல்லவில்லை . அதன்மேல் வருண 
புத்திரன் வாதாடிக் கபடமாகப் பிராமணர்களை அழைத் 
துக்கொண்டு போகவேண்டுமென்று பிராமண வேஷம் 
பூண்டு ஜனகனுடைய சபைக்குவந்தனன் . வருணபுத்தி 
ரன் யாகசாலைக்குவந்து அரசனுக்கு ஆசியளித்து அந் 
தச் சபையிலிருப்பவர்களை ஆக்ஷேபித்துப் பேசவாரம் 
பித்தான் . " சபையோர்களே ! கேளுங்கள் . ஓ , அர 
சனே ! தாமரைத் தடாகத்தில் காக்கைக்கூட்டம் வந்து 
சேர்ந்ததுபோல , உங்கள் யஞ்ஞசாலையானது சோபிக்க 
வில்லை . சரக்காலத்திலே தாமரைத் தடாகத்தில் அன் 
னப்பணிகள் கூட்டமாகச் சேர்வதுபோல வித்துவான் 


188 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
கள் நிறைந்திருக்கும் ஒருசபையானது மிகவும் சோபிக் 
கும் . ஆனால் இந்தச் சபையில் ஒரு வித்துவானாவது 
இருப்பதாக எனக்குப் புலப்படவில்லை . அரசனே ! 
நீர் க்ஷேமமாயிரும் . மூடர்கள் , நிறைந்த இச்சபை 
யில் எனக்கு இருக்க மனதில்லை . ஆகையினால் நான் 
போகிறேன் 

என்று 

பலவாறாக வருணபுத்திரன் 
மொழிந்த வசனங்களைக் கேட்டுச் சபையோர்களுக்குக் 
கோபமுண்டாகிச் சொல்லுகின்றனர் . “ ஏ , பகையாளா ! 
நீ என்ன பிராமணனாக விருந்தும் எல்லோரையும் 
ஆக்ஷேபித்திருக்கிறாய் . எங்கள் எல்லோரையும் ஜயிக் 
கக் 

கூடியதான உன்னிடத்திலிருக்கும் வித்தை 
யாது ? ஏ , துர்ப்புத்தியே ! நீ விருதாவில் பிரதாபம் 
சொல்லுகிறாய் . எங்களை ஜயித்துவிட்டு நீ போகலாம் . 
உலகத்திலுள்ள வித்துவான்கள் யாவரும் இங்கு வந் 
திருக்கின்றனர் . உலகத்திலுள்ள வித்துவான்கள் யாவ 
ரையும் ஜயிக்கவந்த துர்ப்புத்தியான நீ யார் ? எங்களை 
யெல்லாம் நீ எந்த வித்தையினால் ஜயிக்கப் போகி 
றாய் ? என , இவ்விதம் சபையோர்கள் சொன்னதற்கு 
வருணபுத்திரன் மறுமொழி சொன்னதாவது . “ ஒரு 
பிரதிஞ்ஞை வைத்துக்கொண்டு , உங்கள் யாவரையும் 
க்ஷணப்பொழுதில் ஜயித்துவிடுகிறேன் . நீங்கள் என்னை 
ஜயித்துவிட்டால் என்னைச் சமுத்திரத்தில் அமிழ்த்தி 
விடுங்கள் . நான் உங்களை ஜயித்துவிட்டால் உங்களைச் 
சமுத்திரத்தில் மூழ்கும்படி செய்துவிடுகிறேன் . இந்தப் 
பிரதிஞ்ஞையைக் கைக்கொண்டு என்னிடத்தில் வாது 
புரியுங்கள் என்றான் . இதைக்கேட்டுச் சபையோர்கள் 
அப்படியே ஆகட்டு மென்று பிரதிஞ்ஞையை அங்கீ 
கரித்துக்கொண்டு வருணபுத்திரனுடன் 

விவாதஞ் 
செய்து வந்தனர் . வருணபுத்திரன் விதண்ட வாதங்க 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


189 


ளாலும் ஜல்பவாதங்களாலும் பிராமணர்களை ஜயித்து 
அவர்களை ஆயிரக்கணக்காகச் சமுத்திரத்தில் மூழ்கும் 
படி செய்தான் . சமுத்திரத்தில் மூழ்குவிக்கப்பட்ட 
பிராமணர்கள் வருண தூதர்களால் அழைத்துக்கொண்டு 
செல்லப்பட்டு வருணனுடைய யாகசாலைக்குச் சென்று 
அவனால் பூஜிக்கப்பட்டவர்களாகிச் சந்தோஷ மடைக் 
தனர் . தம் 

தம் பிதாவான கஹோலர் சமுத்திரத்தில் 
மூழ்குவிக்கப் பட்டனரென்று தெரிந்து ஞான விதண்ட 
ஜல்பங்களில் தேர்ச்சியுள்ள அஷ்டாவக்கிரர் ஜனக 
சபைக்கு வந்து வருணபுத்திரனை ஜயித்து அவனைச் 
சமுத்திரத்தில் மூழ்கும்படி ஆஞ்ஞாபித்தனர் . பிறகு , 
வருணபுத்திரன் தோல்வியடைந்ததனால் தன் வேஷத்தை 
நீக்கி வருணனிடம் சென்ற பிராமணர்களை யெல்லாம் 
திரும்பவும் ஜனகசபைக்குக் கொண்டுவந்து விட்டனன். 
அவ்விதம் திரும்பிவந்த பிராமணர்களின் மத்தியில் , 
கஹோல குமாரரான அஷ்டாவக்கிரர் இவ்வளவு பேரும் 
விடுபட்டது தம்மாலேயே யென்று வெகு கர்வத்துட 
னிருந்தனர். அஷ்டாவக்கிரருடைய அவமதிப்பினால் 
சபையோரான பிராமணர்கள் மனதில் வருத்தமடைந் 
தவராகி அவ்வேளையில் சபைக்குள் பிரவேசித்த ஒரு 
தபஸ்வினியைத் தங்கள் குறைதீர்க்கும் பொருட்டுச் 
சரணமாக அடைந்தனர் . 

காஷாய வஸ்திரம் பூண்டு ஜடைதரித்து நித்திய 
தருணியானவளும் அழகு பொருந்தியவளுமான அந் 
தத் தபஸ்வினி விப்பிரர்களின் மனக்குறையை நீக்கி 
இராஜனால் பூஜிக்கப்பட்டவளாகி அஷ்டாவக்கிரரைப் 
பார்த்துச் சொல்லுகிறாள் " கஹோல குமாரா ! குழந் 
தாய் ! நீ வெகு புத்திமான் . வருணபுத்திரனை ஜயித் 
துப் பிராமணர்களை மீட்டு வந்தனை . ஆனால் சில 


190 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அதனை 


கேள்விகள் நான் உன்னைக்கேட்கிறேன் . கபடமின்றி 
விடையளிப்பாயாக . “ யாதொரு நிலையை அறிந்தால் 
அகண்டமான அமிருதத்துவம் உண்டாகிறதோ , 
யாதொரு நிலையை அறிந்தால் எல்லாச் சந்தேகங்க 
ளும் நிவிர்த்தி யாகின்றனவோ , அதற்கப்பால் அறியப் 
படாத தாகட்டும் , ஆசைப்படக்கூடிய தாகட்டும் 
ஒன்றுமில்லையோ , யாதொன்று அறியக்கூடாததோ , 

நீ அறிந்திருக்கிறாயானால் என்னிடத் 
சொல்லு என்றனள் . இவ்விதமான தபஸ்வினியின் 
வசனங்களைக் கேட்டுக் கஹோல புத்திரர் சொன்ன 
தாவது : “ அந்த நிலையானது எனக்கு நன்றாய்த் 
தெரியும் . நான் சொல்கிறேன் கேளும் . உலகத்தின் 
கண் எனக்குத்தெரியாதது அற்பமேனும் கிடையாது . 
அனேக சாஸ்திரங்களை அடிக்கடி நான் குறைவில்லா 
மல் திருப்பித் திருப்பிப் படித்திருக்கிறேன் . உமது 

உண்மையான பதிற்சொல்கிறேன் : 
தபஸ்வினியே ! கேளும் . அது ( அந்நிலையானது ) எல்லா 
ஜகத்துக்கும் காரணமானதும் ஆதி மத்தியம் அந்த 
மில்லாததும் தேசகாலங்களினால் பரிச்சின்னப்படாத 
தும் சுத்தமும் அகண்டமுமாகிய சித்து ரூபமான . 
கண்ணாடியில் விளங்கும் நகரம் போல் யாதொன்றை 
ஆசிரயித்து இந்த ஜகத்து விளங்குகிறதோ , அதுதான் 
அந்தப் பரமபதம் . அந்தப் பதவியை அறிந்தால் அசை 
வில்லாத அமிருதத்துவத்தை அடையலாகும் . கண் 
ணாடியின் உண்மைதெரிந்தால் எவ்விதம் சந்தேகங்க 
ளிருக்கமாட்டாவோ அதேமாதிரியாக ஜகத்து முழுமை 
யும் பிரதிபிம்பம் என்று தெரிந்தால் தெரியாதது வேறு 
ஒன்றுமே இராது . இவ்விதம் பரபதத்தின் உண்மை 
அறிந்தவனுக்கு ஆசைதான் ஏது ? அதனை அறிபவன் 


கேள்விகளுக்கு 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


191 


அதற்கன்னியமாக ஒருவனில்லாததால் அறியக்கூடா 
தது என்றும் மொழியலாயிற்று . இவ்விதம் சாஸ் 
திரங்களில் கூறியபடி நான் அந்தப் பரப்பதத்தை விவரித் 
தேன் . " என்று மறுமொழி கூறினர் . அஷ்டாவக்கிர 
ருடைய இம்மொழிகளைக் கேட்டுத் தபஸ்வினி பின்னும் 
சொல்லுகிறாள் . “ முனிகுமாரா ! நீ யதார்த்தமாகச் 
சொன்னது எல்லோருக்கும் சம்மதந்தான் . ஆனால் 
அதனை அறிபவனொருவ னில்லாததால் அது அறியக் 
கூடாதது என்றும் அதனை அறிந்தால் அழியாத அமிரு 
தத்துவம் அடையலாமென்றும் நீ மொழிந்தது முன் 
பின் விரோதமாயிருக்கிறதே அஃதெப்படி ? அறியக் 
கூடாதது என்றால் ஒருபொழுதும் தெரியப்படாதது . 
அதனை இல்லையென்றே சொல்லவேண்டும் . இருக்கிறது 
என்றால் அறியக்கூடியது . அப்பொழுது அறியக்கூடா 
தது என்று சொல்லாகாதே ? ஆகையினால் ஏ விப் 
பிரா ! நீ சாஸ்திர பரிசயத்தின் மேல் விவரித்தாயே அன் 
றிச் சுயமாக அறிந்தவன் , அதாவது அபரோக்ஷமாகக் 
கிரகித்தவன் , அன்று . பிரத்தியக்ஷமாக எல்லாப் பிரதி 
பிம்பங்களையும் நீ பார்த்தவனாக இருந்தும் கண்ணா 
டியை நீ அறியவில்லையே . அஃதென்ன காரணம் ? 
ஜனகராஜன் முன்னிலையில் சபையிலிருந்து முன்பின் 
பொருந்தாத வார்த்தைகளை இவ்வாறு மொழிந்ததனால் 
நீ அவமதிப்பு அடைந்திருப்பது உனக்குத் தோன்ற 
வில்லையா ? 

தபஸ்வினி இவ்விதம் சொன்னதற்குச் சற்றேனும் 
மறுமொழி பேசாமல் , ஒன்றும் தோன்றாமல் இலஜ்ஜை 
யுடன் தலை குனிந்தவராகிச் சற்றிருந்து பிறகு 
அவள் மொழிந்தவைகளைத் தம் மனதில் ஆலோசித்து 
அவள் கேள்விகளுக்குப் பதில் தோன்றாமல் அஷ்டா 


192 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வக்கிரர் தபஸ்வினியிடம் சொல்லுகிறார் “ ஏ , தபஸ் 
வினீ ! உமது கேள்விகளுக்குத் தகுந்த சமாதானம் 
எனக்குத் தெரியவில்லை . நான் உமக்குச் சிஷ்யனாகி 
றேன் . எனக்கு விவரமாக அதனைப் போதிக்கவேண் 
டும் . நான் பொய் சொல்லுகிறதில்லை . " என்று இவ் 
தம் கேட்டுக் கொண்டபொழுது அவருடைய உண்மை 
மொழிகளால் சந்தோஷித்தவளாகி அஷ்டாவக்கிரரை 
யும் சபையோர்களையும் பார்த்துச் சொல்லுகிறாள் . 
" குழந்தாய் ! இதற்கு ( முன்பின் விரோதமானதற்கு ) ச் 
சமாதானம் தெரிந்து கொள்ளாமல் வெகுபேர் அறி 
வீனர்களாக இருக்கிறார்கள் . இது வெறுந் தர்க்கத்தி 
னால் மட்டில் அறியக்கூடிய தன்று . எங்கும் மிக ரகசிய 
மானது . இங்கிருக்கும் இச்சபையோர்களில் ஒரு 
வருக்காவது தெரியாது . இந்த ராஜனுக்குத் தெரி 
யும் எனக்குத் தெரியும் , அன்றி வேறு ஒருவருக்கும் 
தெரியாது . எவ்வளவு தான் வாதாடிக் கொண்டிருக் 
தாலும் நான் கேட்ட கேள்விக்கு விடை அகப்பட 
மாட்டாது . வித்துவான்களுக்கெல்லாம் தர்க்கம் செய் 
யத்தான் தெரியும் . எவ்வளவு புத்திமானாக இருந்தா 
லும் குருசேவையின்றியும் தேவதானுக்கிரக மில்லாம 
லும் தர்க்கத்தினாலேயே ஒருகாலும் இது விளங்க 
மாட்டாது . முனி குமாரா ! நான் சொல்வதை ஒரே 
புத்தியுடன் கேட்பாயாக. 

இதனைக் 

கேட்டாலும் 
ஏகாக்கிரசித்த மில்லாவிடில் தெரியவராது . இந்த 
விஞ்ஞானக்தை எதுவரையில் தன்னிடத்திலே உதா 
கரித்துப் பார்க்கவில்லையோ அதுவரையில் ஆயிரந் 
தடவை சொன்னாலும் சரி , கேட்டாலும் சரி , பிர 
யோஜனமில்லை . எப்படி யென்றால் - ஒருவன் தன் கண் 
டத்தில் அணிந்திருக்கும் முத்துமாலையை விசாரணை 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


1931 


யின்றி மூடத்தன்மையினால் திருடர்கள் பற்றிவிட்டார் 
கெளென்று எண்ணுகிறான் . வேறு ஒருவனால் உன் 
கண்டத்திலேயே இருக்கிறதென்று தெரிவிக்கப்பட் 
டாலும் தன்னையே மெய்ம்மைப் படுத்தித் தன் கண் 
டத்தை எதுவரையில் பாராமலிருக்கிறானோ அதுவரை 
யில் அதிக புத்திமானாகவிருந்தரலும் தன் கண்டத்தி 
லிருக்கும் ஹாரத்தை அடைய மாட்டான் . இதே 
மாதிரியாக , ஏ , முனி புத்திரா ! தன் ஆத்ம சொரூபத் 
தைக் கேட்ட பிறகு அதிநிபுணனாயிருந்தாலும் எது 
வரையில் தன் அந்தராத்மாவிடத்தில் உதாகரித்துப் 
பார்க்காமலிருக்கிறானோ அதுவரையில் அந்த ஆத்ம 
தத்துவம் வெளியிலே எவ்விடத்தில் எவ்விதம் அறியப் 
பட்டதாகும் ? 

தீபமானது விஷயங்கள் யாவற்றையும் விளக்கு 
கின்றது . தீபத்திற்குத் தன்னை விளக்க வேறு ஒரு 
தீபம் ஒருபொழுதும் தேவையில்லை ; அன்னியப்பிரசா 
சத்தை அபேக்ஷியாமலே தானாக விளங்கிக்கொள்கி 
றது . சூரியப் பிரகாசத்திலுங்கூட அன்னியங்களைப் 
பிரகாசிப்பவையான தீபங்கள் தானாக விளங்குகின்றன . 

. 
இப்படியிருக்கத் தீபங்களுக்குப் பிரகாசம் மட்டான 
தினால் அவை இல்லை யென்றாவது விளங்கவில்லை யென் 
றாவது எப்படிச் சொல்லலாம் ? இவ்விதம் சித்பிரகாசத் 
தால் விளங்குகிற தீபம் முதலியவைகளிருக்க விளங்கா 
ததும் அறியக் கூடாததுமான அந்த சித் தத்துவம் 
விளங்குகிறது என்று மொழிவதில் உனக்கு யாது சந் 
தேகம் ? ஆகையினால் விளங்காத சிதாத்மாவும் விளங்கு 
கிறது . இந்தச் சிதாத்மாவின் பிரகாசித்தல் சுயமா 
யிருப்பதாவென்று நீ அந்தர்முக திருஷ்டியினால் பூரண 
மாக விசாரித்துத் தெளிவை அடைவாய் . சர்வகாரணி 

13 


194 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யும் துரிய ரூபியும் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவ 
ளும் , சகலத்தையும் விளக்குகின்றவளுமான இந்தச் 
சித் சக்தியானவள் எங்கு தான் , எப்பொழுது தான் 
பிரகாசிக்கவில்லை ? அவள் எப்பொழுது பிரகாசிக்க 
வில்லையோ அப்பொழுது மற்றவைகள் எவ்விதம் விளங் 
கும் ? பிரகாச ( a ) மற்றபொழுதுங்கூட . அந்தச்சித்சந்தி 
யானவள் 

பிரகாசிக்கின்றனள் . ( b ) அப்பிரகாசம் 
விளங்குமானால் அதனைவிளக்கக்கூடிய சித்சக்திவிளங்க 
வில்லையென்று எப்படிச் சொல்லலாம் ? அப்பிரகாசத் 
திலும் சித் சச்தியானவள் விளங்குகின்றன ளென்று 
சொன்னால் எவ்விதம் விளங்குகிறாள் ? இதனை நீ உன் 
சூக்ஷம விசாரணையினாலேயே அறிந்து கொள்ள வேண் 
டும் . இந்தச் சுத்த சித் விஷயத்தில் பண்டிதர்களும் 
புத்திமான்களுங் கூட அந்தர்முக விசாரணை யின்மை 
யால் , உண்மை தெரியாமல் சம்சாரத்தில் உழன்று 
வருகின்றனர் . அந்தர்முக திருஷ்டி யென்பது மனதி 
னுடைய பிரவிர்த்தியான ஸங்கற்பங்களை விலக்கி நிலைத் 
திருக்கிறவரையில் ஒரு பொழுதும் உண்டாகமாட் 

எது வரையில் அந்தர் திருஷ்டியுண்டாக வில் 
லையோ அது வரையில் அந்தச் சுத்த சித்தை அறிய 
முடியாது . சங்கற்ப மற்றிருப்பது அந்தர் திருஷ்டி . 
சங்கற்பங்களுடனிருக்கும் பொழுது அந்தர் திருஷ்டி 


டாது . 


( a ) சுழுத்தியிலும் பிரளயத்திலும் ஒன்றும் விளங்குகிற 
தில்லையாதலால் சித்தின் பிரகாசம் காலத்தினால் பரிச்சின்ன 
மாகிறதே யென்றால் அப்பிரகாசத்திலும் ( பிரகாச மின்மை 
யிலும் ) சித்தின் பிரகாசமே பிரகாசிக்கின்எறது . 

( b ) அப்பிரகாசத்திற்குச் சொப்பிரகாசத் தன்மையில்லை . 
யாகையால் அப்பிரகாசத்தையும் பிரகாசிப்பிப்பதான சித்து : 
விளங்கவில்லை யெனத்தகாது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


195 


எப்படி ஏற்படும் ? ஆகையினால் உன் சங்கற்பங்களைத் 
தீரவிலக்கி உன் சுயரூபத்தில் அமர்ந்திரு . ( a ) க்ஷண 
நேரமாவது சுயபாவத்தில் சிந்தனையற்று நிலைத்திருந்து 
பிறகு உன் ஞாபகசக்தியினால் நீ சுய ரூபத்தில் அமர்ந் 
திருந்த பொழுது நீ சுயமாகவே விளங்கினையா அல் 
லது வேறொன்றினால் விளங்கினையா என்று தெரிந்து 
கொள்ளலாம் . அதன் மேல் அறியக்கூடாதது எவ்வி 
தம் அறியப்பட்டது என்ற சங்கதிகள் யாவும் உனக்கு 
ஸ்பஷ்டமாக விளங்கும். இவ்விதம் அறியக்கூடாததை 
அறிந்தால் அழியாத நிலை அடையப்படுகிறது . இந்தப் 
படி நீ கேட்டுக் கொண்டதற்குச் சொல்லிவிட்டேன் . 
உனக்கு வந்தனம் . நான் போகிறேன் . 

சுருக்கமாக 
ஒரு தடவைதான் கேட்டதனால் உனக்கு இன்னும் 
ஸ்பஷ்டமாக விளங்கவில்லை . புத்திமான்களில் சிறந்த 
வரான இந்தராஜன் உனக்குப் போதிப்பார் . உனக்கு 
உண்டடாகும் சந்தேகங்களை அவரிடத்தில் கேட்டுக் 
கொண்டால் வேரற நிவிர்த்தி செய்து விடுவர் என்று 
இவ்விதம் வசனித்துக்கொண் ெஇராஜனால் பூஜிக்கப் 
பட்டவளாகியும் சபையோர்களால் வந்திக்கப்பட்டவ 
ளாயும் காற்றினால் விலக்கப்பட்ட மேகத் தொடர் 

{ a ) ஆகாயத்தினால் நிறையப்பட்ட கடம்போல மனதா 
னது சுபாவமாகவே சுத்த சித்ரூபமான பிரத்தியகாத் மாவி 
னால் நிறைந்தது . மறுபடியும் தானியத்தால் நிறைக்கப்பட்ட 
கடம்போல் மனது சங்கற்பத்தினால் நிறைக்கப்பட்டது . தானி 
யத்தை எடுத்து விட்டால் ஆகாயம் நிறைந்த கடம் மீந் 
திருப்பது போலச் சங்கற்பத்தை ஒழித்து விட்டால் ஆத்மாவி 
னால் பூரிதமான மனதாகின்றபடியால் சங்கற்பத்தை ஒழித்த 
பின் , சொரூபத்தை அடைதல் என்ற வியாபாரம் இல்லை 
யென்பது கருத்து . 


196 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


போல் க்ஷணத்தில் அந்தர்த்தான மாயினள் . இராமா ! 
நீ கேட்டுக்கொண்ட ஆத்மாவை அறியவேண்டிய மார்க் 
கம் இதுதான் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டத்தில் 
அஷ்டாவக்ரீயத்தில் பதினைந்தாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


* 


அத்தியாயம் -16 


பார்க்கவனான இராமன் இக்கதையைக் கேட்டு 

மிகுந்த ஆச்சரியமடைந்து , கதை கேட்ட . 
தில் திருப்தி கொள்ளாதவனாகி , அத்திரியின் குமார 
ரைப் பின்னும் கேட்கிறான் . “ ஏ , பகவானே ! தாங்கள் 
சொன்ன புராதன கதையானது அற்புதமாயிருக்கின் 
றது . அஷ்டாவக்கிரமகாமுனி ஜனகராஜனிடம் பின் 
னும் என்ன கேள்விகள் கேட்டாரென்பதையும் அதற்கு 
ஜனகராஜா யாது மறுமொழி கூறினாரென்பதையும் எல் 
லாம் அடியேனுக்குச் சொல்லவேண்டும் . அகோ ! அற் 
புதமான அக்யானமாயிருக்கின்றதே ! இதுவரையிலும் 
நான் ஒருகாலும் இம்மாதிரி கேட்டதில்லை . குரு 
நாதா , விஞ்ஞான மார்க்கம் யாவற்றையும் கிருபை கூர்ந்து 
எனக்கு அருளவேண்டும் , என்றான் . இவ்விதம் கேட் 
டுக்கொண்ட பொழுது மகா முனிவரான தத்தாத்திரே 
யர் பரமபாவனமான கதையைப் பார்க்கவனுக்குச் 
சொல்கிறார் . மகாத்துமாவான ஜனகர் யாது சொன் 
னாரோ அதனைக்கேள் , ஏ பார்க்கவா ! தபஸ்வினியான 
வள் சென்ற பிற்பாடு முனிகுமாரரான அஷ்டாவ 

பாவக்கிரர் 
வெகு விப்பிரர்களால் சூழப்பட்டவராகி ஜனகராஜ 
னிடம் சென்று நான் உனக்கு இதற்கு முன் சொன்ன 
தபஸ்வினியின் , சுருக்கமானவையும் மகா அர்த்தம் 
அடங்கியவையுமான மொழிகளைப்பற்றி வினவ ஆரம் 
பித்தார் . " ஏ இராஜனே ! விதேக நாடாளும் மன்னவா ! 
தபஸ்வினியானவள் ஸம்க்ஷேபமாகச் சொன்னதனால் 


198 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


எனக்கு முழுமையும் தெளிவாக விளங்கவில்லை . அறியக் 
கூடாததை எவ்விதம் நான் அறியலாகும் . 
தயா 
நிதியே ! இதனை எனக்குப் புகட்டவேண்டும் " என்றார் . 

இவ்விதம் ஜனகன் வினவப்பட்டதன் மேல் ஆச் 
சரிய மடைந்தவர்போல மறுமொழி கூறுகின்றார் . 
" ஏ முனி புத்திரா ! நான் இப்பொழுது சொல்லும் 
வசனங்களைக் கேளும் . அந்தச் சுத்த சிதாத்மதத்துவம் 
எவ்விதத்திலும் அறியக்கூடாததுமன்று , எவ்விதத்தி 
லும் அறியக்கூடியதுமன்று ; எவ்விதத்திலும் அறியக் 
கூடாததானால் குருவினால் 

தான் எப்படிச் சொல்லக் 
கூடும் ? சொல் . தத்துவத்தைக் குருவானவர் உப 
தேசம் செய்கிறபடியினால் முதலில் குருவை அடைய 
வேண்டும் . ஆகையினால் 

முழுமையும் அறியக் 
கூடாததன்று . அந்தச் சுத்த சிதாத்ம தத்துவத்தை 
அறிவது சுலபமும் , கஷ்டமுந்தான் . அந்தர்முக 
திருஷ்டியுடையவனுக்குச் சுலபமும் , பகிர்முக திருஷ்டி 
யுடையவனுக்குத் துர்லபமும் ஆகும் . கேவலம் நிரூ 
பிக்கக்கூடாத இந்தத் தத்துவம் அறியக்கூடாதகாக 
இருந்தாலும் வேறுவிதத்தில் அதாவது அதத்வியா 
விருத்தி ரூபமாக நிரூபிக்கப்பட் டிருக்கிறபடியினால் 
அறியக்கூடியதே . ( 1 ) திருசியங்களை யாதொன்று 


( 1 ) யாதொரு கடாதியான திருசியம் பார்க்கப்படு 
கிறதோ அவ்வடிவமாகவே ஞானம் அறியப்படுகிறதென்று 
மற்றவர்களும் சொல்லுகிறார்கள் . “ கடஞானவான நான் என் 
பதில் கடத்திலிருந்தும் வேறு வடிவமாகவே ஞானம் அறியப் 
படுகிறது . 

சுயமாக அறியப்படுகிறதில்லையென்பது கருத்து . 
அந்தந்த உபாதிகளால் பரிச்சின்னமான அனந்த ஞானங்களில் 
அனுசூதமான ஞானசாமான்யமே நிஜவடிவம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


199 


பார்க்கிறதோ அவ்வடிவமாகவே அத்தத்துவம் அறி 
யப்படுகிறதாகச் சொல்லப்படுகின்றது . ( 2 ) திருசிய 
ஞானத்தில் யாதொன்று விளங்குகிறதோ அதனைக் 
குதர்க்கமின்றிச் சூக்ஷம புத்தியினால் ஆராய்ந்து பாரும் . 
ஒளிமாத்திரமே வடிவாகி யாவற்றையும் விளக்கக்கூடிய 
பான சக்தியினிட மிருந்தும் விளங்கப் படுபவையை 
விலக்கினால் எல்லா விளக்கங்களுக்கும் ஆதாரமான 
தத்துவம் அதுவாம் . அந்த ( 3 ) ஒளியான விளக்கும் 
சக்திதான் சுத்த சிதாத்ம ( 1 ) தத்துவமென்று , எமுனி 
குமாரா ! நீர் உணர்வீர் ; அறிபடுபொருள்கள் தாமாக 
விளங்குவதின்மையால் அறிபவளாகா . ஆகையினால் 
அறிபவள் அறிபடுபொருளிலிருந்தும் வேறு, இவளாலே 
தான் அறிபடு பொருள்கள் அறியப்படுகின்றன வன்றித் 
தாமாக ஒருகாலும் விளங்குவதில்லை . பற்பல ரூபங் 
களான அறிபடுபொருள்களையும் அறிபவளே அறிகின் 
றன்ள் . அறிப்படுபொருள்களில் அந்தந்த ரூபங்களுக்குத் 
தக்கபடி அறிபவள் 

மாறுகிறதில்லை . 
பேதங்கள் அறிப்படுபொருள்களின் தர்மமே யன்றி 

( 2 ) இவ்விதம் அபரிச்சின்னமான ஞான சாமான்யத் 
தை நான் எவ்விதம் அறிவேனென்றால் - உன்னுடையதான 
யாதொரு ஞானம் கடம் முதலிய வடிவாக விளங்குகின்றதோ 
அதனைக் குதர்க்கத்தை விட்டுச் சிரத்தையுடன் பாவ 

வனை செய்து 


ஒருகாலும் 


பார் . 


( 3 ) கடஞானத்தில் இரண்டம்சங்கள் இருக்கின்றன . 
கடம் ஞானம் . கடம் பிரகாசியம் . ஞானம்பிரகாசம் - பிரகாச 
வடிவமான ஞானத்திற்குப் பானசக்தியென்று பெயர் . 

( 4) எல்லா விளங்கலினிடமிருந்தும் அறியப்படுகிற அம் 
சத்தை அகற்றும்பொழுது எல்லாவிளங்கலுக்கும் அபேதமாக 
ஆதாரமாயிருக்கும் பானசக்தியே அந்தத் தத்துவம் , அதாவது 
சுத்தமான சிதாத்ம தத்துவம் . 


200 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அறிபவளை ஒருகாலும் அணுகுகிறதில்லை. பொருள் 
களின் ஆகாரங்களில் பேதம் விளங்குகிற படியால் 
பேதம் பொருள்களின் தர்மமேயன்றி நிராகாரமான 
( வடிவு அற்ற ) அறிபவளின் தர்மமன்று . இது கேவலம் 
பரோக்ஷவாத மன்று என்பதற்குப் பொருள்களை விலக் 
கிச் சங்கற்பமின்றிச் சூக்ஷ்மபுத்தியினால் ஆதாரமற்ற 
வித்தை ( அறிவை ) ப்பாரும் . எப்படிக்கண்ணாடி ஒன்றே 
பானாலும் அதனிடம் பலவாறாகப் பிரதிபிம்பங்கள் ஏற் 
படுகின்றனவோ அவ்விதமே சித்தானவள் பொருள் 
களின் வடிவங்களைக்கொண்டு நானாவாக விளங்குகின்ற 
னள் . அறிபடு பொருள்களினின்றும் இஃதன்று - இஃ 
தன்று என்றுவிலக்கி உள்நோக்கும் வழியாக இவ்விதம் 
( 1 ) அறிபவளை அறியலாமே யொழிய உலகங்களுக் 
கெல்லாம் ஆதாரமான இந்த வித்தை ( அறிவை ) மற்ற 
பொருள்களை அறிவதுபோல் அறியக்கூடாது . ஏனென் 
றால் அந்த வித்தானவள் அறிபவனுடைய சொரூபமா 
கவே யிருக்கின்றதனால் அறியப்படுகிறதில்லை . அஷ்டா 
வக்கிரரே ! இப்படிக் கூறியவாறே உமது சுயரூபத்தை 
விசாரித்துப் பாரும் . நீர் சுரீரமன்று , பிராணனும் மனது 
மன்மறு . ஏனென்றால் இவை அஸ்திரமானவை . இவை 

( 1 ) இங்கு இது கருத்து . சுத்த அறிவை அறிபவஞான 
கர்த்தாவினிடமாகக் கரணவியாபாரச் செய்கையினால் " இது 
என்றவாறு அறியத்தக்கதன்று . ஆனால் தான் என்று விளக்கும் 
அறிபடுபவையான தேகம் முதலிய யாவற்றையும் தானல்ல 
வென்று நிஷேதம் செய்தால் தன்னாத்ம ரூபத்தை நிக்ஷேதிக்க 
முடியாதாகையால் யாவற்றையும் நிஷேதித்த பிறகு அன்னிய 
மான நினைப்பு இல்லாத தருணத்தில் தானாகவே விளங்குகிற 
படியால் அங்கிருந்து எழுந்தவனுச்கு அந்நிலையானது தன் 
ஸ்மிருதியினால் அறியப்பட்டது போலாகின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


201 


களுக்கு ஒரேவடிவமில்லை . தாதுக்களின் சமூகமான 
சரீரம் உமது சுயரூபமெப்படி யாகக்கூடும் ( 2 ) அன் 
னிய விஷயங்கள் விளங்கும் பொழுது சரீரத்தில் நான் 
என்கிற உணர்வு விலகுகின்றது . இவ்விதமே பிராண 
னிடமிருந்தும் மனதினிடமிருந்தும் நான் என்ற புத்தி 
அகன்றுவிடுகிறது . யாதொரு காரணத்தினால் , அகம் 
என்ற ( 3 ) எண்ணத்தைக் கைவிடாமல் சித்தானவள் 
இருக்கிறாளோ , அதனாலே தான் அவள் யாவற்றையும் 
அறிபவள் . அஷ்டாவக்கிரரே ! உண்மையில் அவள் 
தான் நீர் . நான் சொன்னது பரோக்ஷ கதை யன்று . 
உள்ளே திரும்பின கண்களால் கேவலசித்தான உமது 
ஆத்மாவைப் பார்வையிடும் . பின்னொரு காலத்தில் சாவ 
காசமாகப் பார்த்துக்கொள்வோமென்று இருக்கவேண் 
டாம் . உத்தம புத்திமான்கள் உபதேச காலத்திலேயே 
தங்கள் ஆத்மசொரூபத்தைப் பார்த்துக்கொள்வார்கள் ... 
கண்ணாலே பார்வையிடும் என்று சொன்னது இந்த 
ஸ்தூலக் கண்ணல்ல; மனக்கண்ணே சொல்லப்பட்டது . 
யாதொன்று சொப்பன சமயத்தில் பார்வையிடுகிறதோ 
அதுதான் முக்கியமான நேத்திரம் . அந்த மனோரூபமான 
முக்கிய நேத்திரத்தினுடைய திரும்புதல் எவ்விதமென் 
றால் சொல்கிறேன் , பிராமணா ! கேளும் . அந்தத் திரும் 
புதலின்றிக் கண்களுக்கு ஒன்றுமே தோன்றாது . ஒரு 
பொருளைப் பார்க்கவேண்டுமென்றால் , அதற்கு முன் 
பார்த்துக்கொண்டிருந்த பொருளிலிருந்து மனதைக் 
திருப்புவதுடன்கூடப் பார்க்கப்போகிற பொருளுடன் 

( 2 ) கடம் முதலிய அன்னிய விஷயங்கள் விளங்கும் . 
பொழுதும் , சரீரத்திலுண்டாகும் நான் என்ற புத்தி அகன்று 
அன்னிய விஷயத்தன்மையாக ஞானம் இருக்கிறது . 

( 3 ) அனுபந்தத்தைப் பார்க்க , 


202 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மனதைச் சேர்க்கவும் செய்தால் தான் அந்தப் பொரு 
ளானது ஸ்பஷ்டமாக விளங்கும் . அஃதன்றி ஒருகாலும் 
விளங்காது . அவ்விதம் திரும்புதல் இல்லாமற்போனால் 
பார்க்கப்போகிற பொருளானது ஒருகாலும் ஸ்பஷ்ட 
மாக விளங்காது . இது பொருள் விளங்காததற்கு நிகரே 
யாகும் . மற்ற இந்திரியங்களான செவி , தொக்கு , முத 
லியவைகளுடைய வியாபாரங்களும் இவ்விதயே . மனதி 
னிடமுண்டாகும் சுகதுக்கங்களின் விளக்கமும் இதே 
தன்மையை யுடையது . திரும்புதலின்றிய மனதினால் 
அற்பமாவது அறியக்கூடியதன்று . 

ஆகையினால் ஒருபொருளைப் பார்க்க வேண்டு 
மானால் அப்பொருளினிடம் ஒருபிரியமும் வேண்டும் , 
மற்றொன்றிலிருந்து நோக்கத்தைத் திருப்பவும் வேண் 
டும் . ஆனால் ஆத்ம சொரூபத்தை அறிய வேண்டு 
மானால் மற்றப் பொருள்களிலிருந்து திரும்புதல் மட்டும் 
போதுமானது . இதன் காரணத்தைச் சொல்லுகிறேன் , 
கேளும் . அறியக்கூடாததான அந்தச் சிகாத்மா மனதி 
னால் அறியப்படுகிறது . இந்த விஷயத்தில் சுருதி ஆக 
மங்களை ஆராய்ந்த பண்டிதர்கள்கூட வெகுபேர் தெரி 
யாமல் தடுமாறுகிறார்கள் . 

பகிர்முகத்தில் மனதின் கோசரமானது இரண்டு 
வி தமிருக்கின்றது . முதலாவது ஒருபொருளிலிருந்து 
திரும்புதல் . இரண்டாவது மற்றொரு பொருளினிடம் 
ஏகாக்கிரம் அல்லது தத்பரதை . மற்ற பொருளினிட 
மிருந்து மன தானது திரும்பி மாத்திரமிருக்கும் தரு 
ணத்தில் அப்படிப்பட்ட தடஸ் தவேளையில் ஒரு விஷய 
மும் விளங்காது . ஆகையினால் விஷயம் விளங்க வேண்டு 
மானால் தத்பரதையென்று கூறப்பட்ட வேறு வியாபா 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

203 
சம் மனதினிடம் இருத்தல் வேண்டும் . இவ்விதம் பரிச் 
சின்னங்களான அனாக்மவஸ்துக்களெல்லாம் மனதின் 
கண்ணுள்ள இரட்டை வியாபார்த்தினால் விளங்குகின் 
றன . 

யாகொரு காரணத்தினால் சித்தானவள் அபரிச் 
சின்னையா யிருக்கின்றனளோ அதனாலே அவள் விஷ 
யத்தில் இவ்விதம் இரண்டு வியாபாரங்களும் தேவை 
யில்லை . அவள் விளங்குவதற்கு அன்னியவிஷயங்களி 
லிருந்தும் மனது திரும்பினால் போதுமானது . எப்படி 
யென்றால் நம்முன்னே வைத்திருக்கும் கண்ணாடியி 
னுள் ஒரு பிரதிபிம்பத்தைச் சற்றுப்பார்க்க வேண்டு 
மானால் அன்னிய பிரதிபிம்பத்திலிருந்து திரும்பவும் 
வேண்டும் . வேறுஒன்றின் நேரே கவனத்தைச் செலுத் 
தவும் வேண்டும் . ஆனால் கண்ணாடியில் பிரதிபிம்பித் 
திருக்கும் ஆகாசத்தைப் 

பார்க்க வேண்டுமானால் 
கோரிக்கை நிறைவேற அன்னிய பிரதிபிம்பங்களில் 
நின்றும் திரும்புதல் மாத்திரம் போதும் . ஏனென் 
றால் ஆகாசம் எங்கும் வியாபகமானது ; கண்ணாடியில் 
எப்பொழுதும் உள்ளது . ஆனால் கண்ணாடியினிடம் 
பிரதிபிம்பங்கள் விளங்கும்பொழுது அதனிடமிருக் 
கும் ஆகாசம் ஏன் விளங்கவில்லை யென்றால் அப்பிரதி 
பிம்பங்களால் மறைக்கப்பட்டதினால் விளங்கவில்லை . 

ஆகாசமானது சர்வத்திற்கும் ஆதாரமாகவிருந் 
தும் எங்கும் வியாபித்திருந்தும் பிரதிபிம்பங்களால் 
மறைக்கப்பட்டதினால் அப் பிரதிபிம்பங்களை யகற்றித் 
திரும்புவதினால் மட்டிலும் ஆகாசம் விளங்குகிறது . 
இதே மாதிரியாகச் சித்தானவள் எங்கும் நிறைந்தவள் , 
யாவற்றிற்கும் ஆதாரமாயும் சர்வகாலத்திலும் மனதி 
னிடம் சம மாயும் பூரணமாயும் ஆகாசம் போல இருக் 
கின்றனள் . ஆகையினால் சித்தானவள் விளங்க அன் 


204 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
னியமான அனாத்ம வஸ்துக்களிலிருந்தும் மனது திரும் 
பினால் மாத்திரம் போதுமானது . சித்தானவள் எவ்வி 
டத்தில் எக்காலத்தில் தான் விளங்காமலிருக்கின்றாள் . 
ஆலோசித்துப் பாரும் . ஏ , பிராமணா ! எக்காலத் 
தில் எத்தேசத்தில் அவள் இல்லையென்று சொல்லுகி 
றோமோ அக்கால தேசங்கள் அவள் இன்மையால் 
சித்தியா . இப்படிச் சித்தானவள் எங்கும் நிறைந்திருக் 
கின்றதனால் அன்னிய விஷயங்களில் நின்றும் திரும்பு 
தல் மாத்திரம் போதுமானது . மனதினிடம் சித்தான 
வள் சமமாய் நிறைந்திருக்கிற படியால் புதிதான ஒரு . 
ஆபிமுக்கியம் (தத்பரதை ) தேவையில்லை . சிதாத் 
மாவினிடம் இந்த ஆபிமுக்கியம் தேவையில்லாததைப் 
பற்றித்தான் அதனை 

" அறியக்கூடாதது என்று 
முன் சொல்லப்பட்டது . இக்காரணம் கொண்டுதான் 
சுத்த மனதினால் அந்தச் சிதாத்ம தத்துவத்தை அறிய 
லாமென்றும் முன் கூறப்பட்டது . மனதின் சுத்தி யா 
தென்றால் அன்னிய விஷயங்களிலிருந்தும் திரும்புவது 
தான் . இது தான் தத்துவ ஞானத்திற்கு முக்கிய 
மான சாதன மென்று சொல்லப்படுகிறது . எதுவரை 
யில் மனது சுத்தமாகவில்லையோ அதுவரையில் ஞானம் 
எப்படித்தான் உதயமாகும் ? மனது சுத்தமாக விருந் 
தால் ஞானமானது ஏன் சீக்கிரத்தில் உண்டாகமாட் 
டாது ? உண்டாகுமன்றோ? எல்லாச் சாதனங்களும் 
மனதைச் சுத்தி பண்ணுவதற்கேயாம் . சாஸ்திரங்களால் 
சொல்லப்பட்ட கர்மங்கள் , உபாசனைகள் , வைராக்கி 
யாதிகள் என்னும் இவைகள் யாவும் மனதைச் சுத்தி 
பண்ணுவதற்காக ஏற்பட்டனவேயன்றி வேறில்லை . 
ஆகையினால் சுத்தமான மனதினால் சித்துரூபமான 
ஆத்மா விளக்கப் படுகிறது என்றார் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


205 


சு 


இவ்வாறாக ஜனகராஜன் மொழிந்ததைக் கேட்டு 
அஷ்டாவக்கிரர் பின்னும் கேட்கிறார் - " ஓ , அரசனே ! 
அனாத்ம வஸ்துக்களில் நின்று மனதானது திரும்புவத 
னால் மாத்திரம் சுத்தமான ஆக்ம சொரூபம் விளங்கு 
கிறது ( அறியப்படுகிறது ) என்று மொழிந்தீர்கள் . 
ஈழுத்தியில் அன்னிய விஷயங்களில் நின்றும் மன 
தானது திரும்பி யிருக்கிறபடியினாலும் ஆத்ம சொரூபம் 
விளங்கவேண்டும் . அங்ஙன மிருக்க உறக்கத்தினா 
லேயே கோரிக்கை நிறைவேறும் பொழுது அன்னிய 
மான சாதனங்கள் எதற்காக ? என்றனர் . இவ்விதம் 
விப்பிரனால் ஆக்ஷேபிக்கப்பட்டதற்கு அரசன் சொன்ன 
தாவது- “ ஏ , பிராமணா! அதற்கு நான் சமாதானம் 
சொல்வதைக் கவனித்துக் கேளும் . சுழுத்தியில் மன 
திற்குக் திரும்புதல் உண்டு என்பது எவ்விதத்திலும் 
உண்மைதான் . ஆனால் அவ்வேளையில் அந்த மன 
தின்கண் ணுள்ள சாத்வீககுணமான , வஸ்துக்களை 
விளக்கக்கூடிய சாமர்த்தியம் தமோ குணத்தினால் இலீ 
னமா யிருக்கும் பொழுது சித்தின் சொரூபத்தை எவ் 
விதம் விளக்கக்கூடும் ? மை தடவப்பட்ட கண்ணாடியி 
லிருக்கும் ஆகாசமானது அன்னிய விஷயங்களிலிருந்து 
திரும்புவதனால் மாத்திரம் ஒருகாலும் விளங்குகிற 
தில்லை . இந்தப்படியே சுழுத்தியில் திரும்புதலிலிருக் 
தும் நித்திரையினால் மனது மறைக்கப்பட்டு யோக்கி 
யதை யற்றிருப்பதனால் சித்தை விளக்குகிறதில்லை . 
அவ்வாறன்றாயின் கையில் பற்றியிருக்கும் கட்டையினா 
லும் அந்தச் சித்தானவள் விளங்க வேண்டும் . 

ஆகையினால் யோக்கியமானதும் சுத்தமானது 
மாகிய மனதினாலே தான் சித்தானவள் விளங்குகின்ற 
னள் . இதுகாரணமாகத்தான் மனதிற்கு யோக்கியதை 


206 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ல்லாமையால் பிறந்த குழந்தைகளுக்கு ஒன்றுமே 
விளங்குகிறதில்லை . 

இன்னும் சொல்கிறேன் கேளும் , மை பூசப் 
பட்ட கண்ணாடியில் மையின் பிரதிபிம்பமானது ஒரு 
வருக்காவது தெரியவில்லை . ஏன் தெரியவில்லை யென் 
றால் கண்ணாடியும் மையும் ஒன்றுபட் டிருக்கின்ற 
தனால் . ஆனாலும் கண்ணாடியினிடம் பிரதிபிம்பங் 
களைக் கிரகிக்கும் சாமர்த்தியம் இருக்கின்றதனால் 
மையின் பிரதிபிம்பம் 

பிரதிபிம்பம் இருக்க வேண்டும் . இதே 
மாதிரியாகச் சுழுத்தியில் மனது நித்திரை மோகத் 
துடன் ஒன்று பட்டு அன்னிய விஷயங்களில் நின்றும் 
திரும்புதலுக்கே இடமில்லா திருக்கின்றதனால் ஆத்ம 
தத்துவத்தை விளக்கவில்லை . அதனாலே தான் எழுந் 
திருந்த பிறகு நித்திரையில் ( a ) யாதொரு மூடத் 
தன்மை அனுபவிக்கப் பட்டதோ அது ஞாபகத்திற்கு 
வருகின்றது . 

" சுழுத்திக்கும் சமாதிக்கும் யாது பேதமெனிற் 
சொல்லுகிறேன் , மிகக் கவனித்துக் கேளும் . மனதிற் 
குப் பிரகாச அவஸ்தை யென்றும் விமர்ச ( விசார) 
அவஸ்தை யென்றும் இருவித அவஸ்தைகள் உள்ளன . 
வெளியிலுள்ள விஷயங்களை அவைகளுக்கு அபிமுக 
மாக விருந்து மனது பார்வையிடும் பொழுது பிரகாச 
மென்று சொல்லப்படும் . மனது தன்னிடத்தில் பிரதி 
பிம்பித்த விஷயங்களை " இது இப்படி யிருக்கிறதென்று 
சப்தரூபமாகச் சிந்தனை செய்யும் பொழுது விமர்ச 
மென்று கூறப்படுகின்றது . பிரகாசாவஸ்தையில் விஷ 
யங்கள் பேத மின்றிப் பொதுவாய் விளங்குகிறபடி 

( 2 ) சுழுத்தியிலிருந்து எழுந்தவனுக்கு " எனக்கு ஒன்றும் 
தெரியவில்லை ” யென்ற ஞாபக முண்டாகிறது . 


யான 


ஸ்ரீ திரிபுரா ர்கசியம் 

207 
யினால் அது நிர்விகற்ப மெனப்படும் . விமர்சாவஸ் 
தையில் சப்தபேதங்களால் வித்தியாசப்படுகிறபடி 
யினால் ஸவிகற்ப மெனப்படும் . இது இவ்வித மிருக் 
கின்றது என்ற சப்தபேத மின்றிய விஷயப்பார்வை . 

பிரகாசம் விகற்பமற்றதாகும் . விஷயப்பார் 
வையை மூலகாரணமாகக்கொண்டு இது இப்படியிருக் 
கிற தென்னும் சப்தபேதங்களுடன் விசாரரூபமாக . 
விளங்குவது ஸவிகற்பமாகும் . இந்த விமர்சமானது 
ஆந்தரமென்றும், அபிநவமென்றும் இருவகைப்படும் . 
இவைகளில் அபிநவமென்றது அனுபவ சொரூபமா 
னது . ஆந்தரமென்றது முன் அனுபவித்தவைகளை 
ஞாபகத்தினால் நினைத்துக்கொண்டு வாசனையினால் ஸவி 
கற்பமாகச் சிந்தனை செய்வதுதான் . இவ்விதம் மனமா 
னது இரண்டு சக்திகளுடன் எப்பொழுது மிருக்கின் 
றது . ( இதன்மேல் சுழுத்தியி லுண்டாகும் மூடத்தன் 
மைக்குக் காரணம் சொல்லப்படுகிறது . ) சுழுத்தியென்ற 
(a ) நித்திரை விஷயமான அந்தப்பிரகாசம் நீடித்தது . ( b) 
ஜாக்கிரவேளையில் விமர்சங்கள் (ஸவிகற்ப ஞானங்கள் ) 
வெகுவாக உண்டாகின்றதனால் அதனை முடத்தன்மை 
யின்றிய தசையென்று சொல்லப்படுகிறது . சுழுத்தி 
வேளையில் விமர்சங்களொன்றுமே யில்லாமல் பிரகாசம் 
மட்டிலும் நிபிடமாக நீடித்திருக்கின்ற தனால் அது 
மூடத்தன்மையான தசை . இது காரணமாகத்தான் 

( a ) அனுபந்தத்தைப் பார்க்க . 

கடம் முதலியவைகளைப் பார்வை யிடும் பொழுதுண் 
டாகும் நிர்விகற்பப் பிரகாசத்தைப்போல க்ஷணிக மன்றென்று 
அர்த்தம் . 

( b ) ஜாக்கிரத்தில் ஒவ்வொரு நிர்விகற்பத்திற்கும் பின் 
அனேக விகற்பங்கள் உதிக்கின்றதனால் 


208 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


தீபங்கள் முதலிய விஷயங்கள் சிக்தேவடிவாக இருந் 
தும் விமர்சங்களின்றியவையானதால் அவைகளிடத் 
தில் மூடத்தன்மையை பாதுபற்றியும் வித்துவான்கள் 
கற்பித் திருக்கின்றனர் . சுழுத்தியில் நித்திரையின் 
மறைப்பினால் விமர்சங்கள் உதிக்கவில்லையென்று சொல் 
லப்பட்டது . அந்த நித்திரையின் சொரூபமென்ன 
வென்றால் , சுழுத்தியில் ஆகியில் உற்பவமான வெளி 
யாகிய அவ்வியக்தமென்ற மகா சூனியத்தைத் தான் 
நித்திரை என்று சொல்லப்படும் . இப்படிப்பட்ட திருசி 
யங்களில்லாத “ நாஸ்தி ” என்ற சாமானிய நிலைதான் 
சுழுத்தியில் பிரகாசிக்கின்றது . 

. ஜாக்கிரவேளையிலும் 
வஸ்துவைப் பார்வை யிடுந்தருணத்தில் இவ்விதமே 
மனது மூடமாயிருக்கின்றது . ஆனால் ஜாக்கிரவேளையில் 
நிர்விகற்பம் க்ஷணிகமானபடியினாலும் உடனுக்குடன் 
( அடிக்கடி ) விகற்ப சிந்தனைக ளுதிக்கின்றபடியினாலும் 
மூடத்தன்மை மறைபட்டுப் போகின்றது . சுழுத்தியில் 
மனது இலயமாகி விடுகிறது என்ற கொள்கை பிர 
சித்தமாயிருக்க நித்திரையைப் பிரகாசம் செய்வது 
மனம் என்பது எப்படியென்றால் , சுழுத்தியில் அவ் 
வியக்த சக்தியும் பிரகாசமும் ஒன்றுபட்டிருக்கின்ற 
தனாலும் , விமர்சமில்லாமலிருக்கிறபடியினாலும் , மனது 
இலயமடைகிறதென்று விவேகிகள் கூறுகின்றனர் . 
ஜாக்கிரத்தில் வஸ்து தரிசன வேளையிலும் இதேமாதிரி 
யாக மனது * இலீனமா யிருக்கின்றது . ( இவ்விதம் 

நிர்விகற்பமாக ஏகரூபமா யிருக்கின்றதனாலும் 
- சலிக்காததாலும் மனது இலீனமெனப்படுகிறது . 

விஷயங்க 
ளுக்கு நேரே செல்லுகின்றது போலக் காண்கிற அறிவையே 
- மனமென்று கூறப்படுகிறது . சுழுத்தியில் ஸ்திரமாக இருப்ப 
தாலும் வெளிநாட்டம் இல்லாததாலும் மனது இலீனப்படுகிற 
தென்பது விவேகிகளது கொள்கை . 


மனது 


அனுசந்தானம் 
ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

209 
சுழுத்தியில் மூடத்தன்மையைக் காண்பித்துவிட்டுச் 
சுழுத்திக்கும் , சமாதிக்கும் இருக்கும் பேதம் சொல் 
லப்படுகிறது ). 

ஏ , பிராமணா! நான் சுய அனுபவத்திலிருந்தும் 
எடுத்துச் சொல்லும் ரகசியத்தைக் கேளும் . இந்த ரக 
சியம் தெரியாமல் சூக்ஷ்ம விசாரணையில் தேறினவரான 
வித்துவான்களும் மோகத்தை அடைகின்றனர் . நிர் 
விகற்ப சமாதியும் , சுழுக்தியும் , வஸ்து தரிசனமும் 
ஆகிய இம்மூன்றும் விமர்சமில்லாதனவாதலாலும் , 
இவைகளில் பிரகாசம் நிபிடமான காரணத்தினாலும் 
ஒரேவிதமானவை . ஆனால் இம்மூன்றிற்கும் 
காரத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கும் பேதத்திற்குக் காரண 
மென்னவென்றால் , இவைகளுக்கு உத்தரக்ஷணத்தில் 
உதயமாகும் , 
வித்தியாசத்தால் இவைகளுக்குப் பேதம் ஏற்பட்டது . 
விமர்சத்தின் பேதத்திற்கு விமர்சத்திற்கு முன் விளங் 
கப்பட்ட விஷயங்களுடைய வித்தியாசமே காரணம் 
என்பது திண்ணம் . சமாதியில் விஷயம் கேவல அறிவு 
( சித்து ), சுழுத்தியில் விஷயம் அவ்வியக்தம் , தரிசனத் 
தில் பின்னங்களானவை . இவ்விதமாக விஷயங்கள் , 
இம் மூன்றவஸ்தைகளிலும் மூன்றுவிதமா யிருக்கின் 
றன . ஆனால் விளங்கின விஷயங்களுக்குப் பேதமிருந் 
தாலும் இம்மூன்றிலும் பிரகாசமானது கேவலம் நிர் 
விகற்பமே ( ஏனென்றால் சப்தரூபமான விகற்பசிந்தனை 


விவ 


| 


கிடையாது ). 


யாதொரு காரணத்தினால் இவைகளில் சப்தரூப 
மான விமர்சங்கள் இல்லையோ அதனாலே தான் இவ் 
வவஸ்தைகளைப் பிரகாசநிபிடமென்று கூறப்பட்டது . 
சமாதியும் சுழுத்தியும் நீடித்திருக்கின்றதனால் எல்லோ 

14 


210 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஒருக்ஷணநேரம் 


ராலும் எழுந்தபிறகு ஸ்பஷ்டமாக நினைக்கப் படுகின் 
றன . தரிசனமானது 

மாத்திரம் 
இருக்கிறபடியால் ஸ்பஷ்டமாக நினைக்கப்படவில்லை . 
இவ்விதமே க்ஷணிக சமாதியும் க்ஷணிக சுழுத்தியும் 
நினைக்கப்படுவதில்லை . க்ஷணிக சுழுத்தி யென்றும் 

சமாதியென்றும் இருக்கின்றன . இவைகளில் 
க்ஷணிக சுழுத்தியானது நுட்ப நோக்கமுடையவர்க 
ளாலே பரிசயத்திலிருந்தும் கண்டுபிடிக்கலாகும் . சமாதி 
யில் அவ்விதம் பரிசயமில்லாததால் நுட்பபுத்திமானா 
னாலும் க்ஷணிக சமாதியைக் காணுவது அரிது . 

ஏ , பிராமணா ! விவகாரகாலங்களில் சகல பிராணி 
களுக்கும் சூக்ஷ்மமான சமாதிகள் உண்டு . அவை பரி 
சயமின்மையால் விளங்குவதில்லை . ஜாக்கிர வேளையில் 
விமர்சமற்று (சிந்தையற்று ) இருப்பதே சமாதி . விமர் 
சம் இன்றி இருப்பது ஒன்றிற்கே சமாதி என்று 
பெயர் . ஆகையினால் சுழுத்தியிலும் தரிசனத்திலும் 
சமாதிக்குணம் இருக்கின்றது . ஆனால் இவ்விரண்டிலும் 
முக்கிய சமாதித்துவம் கிடையாது . ஏனென்றால் உத் 
தரக்ஷணத்தில் பேதபுத்தியுடன் சிந்தனை செய்யக்கூடிய 
வாசனைகள் அடங்கியிருக்கின்றதனால் . இவைகள் முக் 

1 . சமாதியில் சிதாத்மாவின் விளக்கம் . 
2 . சுழுத்தியில் அவ்வியக்தத்தின் விளக்கம் . 

3. வஸ்து தரிசனத்தில் கடம் முதலிய விஷயவிளக் 
கம் . 


சமாதியிலிருந்து எழுந்தவனுக்கு இதுவரையில் தூஷ் 
a மாக ( நினைவின்றி ) இருந்தேனென்றும் , சுழுத்தியிலிருந்து 
எழுந்தவனுக்கு எனக்கு ஒன்றும் தெரியவில்லையென்றும் , 
வஸ்து தரிசனத்தில் இது கடம் , இது படம் , என்றும் உத் 
தரவிமர்சங்கள் உண்டாகின்றன . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


211 


கிய சமாதியாகா . ஆகையினால் ஜாக்கிர வேளையிலுண் 
டாகும் க்ஷணிகசுழுத்தியும் சமாதியும் நீடித்த சுழுத்தி 
சமாதிபோலும் வஸ்து தரிசனம்போலும் விமர்சமின் 
றியவை . 

சமாதியும் சுழுத்தியும் ஒன்று போலே யிருந்தா 
லும் இதில் விசேஷமென்னவென்றால் , " ஏ , முனி 
குமாரா ! நான் சொல்கிறேன் . சிரத்தையுடன் கேளும் . 
சுழுத்திபோல மூடத்தன்மை யுடைய தன்று சமாதி . 
சிருஷ்டி காலத்தில் ஆதியாக யாதொரு வெளியென்ற 
அவ்வியக்தம் உண்டாயிற்றோ அதுதான் நாஸ்தி என்ற 
சாமானிய வடிவுடைய விஷயம் . ( திருசியமான விஷயங் 
களின் பொதுவான இன்மை ) . சுழுத்தியில் திருசியங் 
களின் பொதுவான இன்மை விளங்குகின்றது . அதா 
வது சுழுத்தியில் சாமான்னியமாக இன்மை விளங்கு 
கிறது . ஆகையால் சுழுத்தியிலிருந்து எழுந்து நான் ஒன் 
றும் அறியவில்லை யென்று அவ்வேளையில் இன்மையை 
அனுபவித்ததாகச் சொல்கின்றான் . சிதாத்மாவினுடைய 
இப்படிப்பட்ட திருசியங்களுடைய சாமானிய இன்மை 
யென்றதும் அவ்வியக்த மென்றதுமான ஜடசக்தியைத் 
தான் சுழுத்தி என்று மொழியப்படுகிறது. யாதொரு 
காரணத்தினால் சுழுத்தியில் ஏற்படும் பார்வையில் திரு 
சியங்களின் பொது இன்மையான ஜடசக்தி விளங்கப் 
பட்டு எழுந்தபிற்பாடு ஒன்றும் தெரியவில்லையென்ற 
நினைவு உண்டாகிறதோ அதனால் சுழுத்தியில் அறிவா 
னது ஜடசக்தி வடிவமாயிருக்கிறதென்றும் சுழுத்தி 
ஜடரூபமானதென்றும் தீர்மானப்படுகின்றது . சமாதி 
யில் யாதொன்று விளங்குகிறதோ அதற்கு மூடக் 
தன்மை சுழுத்தியைப்போல ஏன் கற்பிக்கக்கூடாதென் 
றால் , சமாதியில் விளங்கப்பட்ட அந்தச் சிந்தானவள் 


212 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அகண்டாகாரமான பிரம்ம ரூபிணியும் , தேசகாலங்களை 
விழுங்கி விடுகின்றவளும் , நாஸ்தி என்ற தோற்றத்தை 
நாசம் செய்பவளும் ஆவள் . இப்படி எவ்விதத்திலும் 
இருத்தலையுடைய தேவியானவள் சுழுத்திபோல ஜட 
சக்தியாக எப்படி விளங்குவாள் ? ஆகையினால் ஜடமய 
மான சுழுத்தியினால் கோரிக்கை நிறைவேறல் சம்பவி 
யாது ” இவ்விதம் ஜனகராஜா அஷ்டாவக்கிரருக்குப் பல 
வாறாகப் போதனை செய்தனர் . 


திரிபுரா ரகசிய ஞான காண்டத்தில் 
அஷ்டா வக்கிரீயம் பதினாறாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


அத்தியாயம் -17 


எ பார்க்கவா ! ஜனகனுடைய இம்மொழிகளைக் 

கேட்டு அஷ்டாவக்கிரர் அரசனிடம் யாது 
கேட்டாரோ அதனைச்சொல்கிறேன் கவனித்துக்கேள் . 
“ ஏ இராஜனே ! வியவகாரதசைகளிலும் சூக்ஷ்மமான 
சமாதிகள் இருக்கின்றன என்று தாங்கள் மொழிந்தீர் 
களே , அதனை எனக்கு இன்னும் நன்றாய் விளங்கும் 
படி சொல்லவேண்டும் ; நிர்விகற்ப அறிவு ரூபங்களான 
அப்படிப்பட்ட சமாதிகள் எந்தெந்தத் தசைகளில் 
காணப்படுகின்றன என்று அஷ்டாவக்கிரர் கேட்ட 
தற்கு அகண்டாகாரமான மனதின் வடிவையுடைய 
ஜனகராஜா சொல்லுகின்றனர் . “ வியவகார தசையில் 
சமாதிகளைச் சொல்லுகிறேன் , ஏ பிராமணா ! கேளும் . 
தன் பிரியையினால் முதல் முதல் நன்றாய் ஆலிங்கனம் 
செய்யப்படும் பொழுது ஆலிங்கன காலத்தின் ஆதியில் 
மனிதனுக்கு ஒரு க்ஷணப் 

பொழுதிற்கு வெளியே 
யாவது உள்ளேயாவது ஒன்றுமே தோன்றாமலிருக் 
கின்றது . அவன் உறக்கம் கொண்டவனுமல்லன் . 
இதனைத்தான் சமாதி யென்று சொல்கிறது . அநேக 
ஒன்றை ஆசைப்பட்டு 

கிடைக் 
காது என்று தீர்மானித்திருக்கும் பொழுது , எண்ணா 
மல் திடீரென்று ஒருவனுக்கு அது கிடைத்து விட் 
டால் 

க்ஷணப்பொழுதிற்கு உள்ளேயாவது 
வெளியேயாவது ஒன்றும் தோன்றாமல் நின்று விடுகின் 
றான் . அவன் உறங்கினவனு மல்லன் . இதனைத் தான் 


காளாக 


214 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


சமாதியென்று சொல்லுகிறது . ஒருவன் பயமின்றி உற் 
சாகத்துடன் செல்லும் பொழுது மிருத்தியுவைப்போ 
லத் திடீரென்று ஒரு புலியைச் சந்திப்பானானால் அவ 
னுக்கு க்ஷணபேரத்திற்கு உள்ளிலாவது வெளியிலா 
வது ஒன்றும் தோன்றுகிறதில்லை . அவன் - உறங்கின 
வனு மல்லன் . இது தான் சமாதி என்று சொல்வது .. 
தனக்கு மிகப் பிரியமுள்ளவனும் வீட்டுக் காரியங்களில் 
அதிக சமரத்தனும் ஆரோக்கியவானு மான தன் குமா 
ரன் இறந்துவிட்டானென்று ஒருவன் திடீரென்று கேட் 
பானாயின் அவனுக்கு ஒருக்ஷண நேரத்திற்கு உள்ளிலா 
வது வெளியிலாவது ஒன்றுமே தோன்றுகிற தில்லை . 
அவன் உறங்கினவனு மல்லன் . இது தான் சமாதி 
யென்று ( a ) சொல்வது . இவைகளன்றியும் க்ஷணிக 
சமாதிகள் உண்டாவதைச் சொல்கிறேன் கேளும் . 
ஜாக்கிரவேளைக்கும் , சொப்பனத்திற்கும் , சுழுத்திக் 
கும் , மத்தியிலுள்ள அந்தராளக்ஷணிகங்களில் சமாதி 
அவஸ்தை யிருக்கின்றது . ஒருவன் ஏகாக்கிர புத்தி 
யுடன் வெகு தூரத்திலிருக்கும் ஒன்றைப் பார்வை 
யிடும் வேளையில் அட்டையானது ஒருசெடியை விட்டு 
மற்றொரு செடிக்குத் தாவுவது போல அவன் மன 
மானது நீண்டு ( b ) விடுகின்றது . தேகத்தினிடம் மனது 
தேகவடிவாயும் எட்டியிருக்கும் வஸ்துவினிடம் 


( a ) இவ்விதம் மகாசுகம் , மகாஹர்ஷம் , மகாபயம் , மகா 
சோகமான இவைகள் திடீரென்றுண்டானால் ஆரம்பவேளை 
யில் மனது விமர்சமின்றிச் சொரூபத்தில் நின்று விடுகிறது 
என்று கூறப்பட்டது . 

( b ) தேகத்திலிருக்கும் மனமானது சூரிய மண்டலம் 
வரையில் நீண்டு விடுகிறது . சலிக்கின்ற மனது தீர்க்கமாக 
மாட்டாது . 


ஸ்ரீ திரிபுர ரகசியம் 


215 


கூறு 


அதன் வடிவாகவும் இருக்க இவைகளுக்கு மத்தியில் 
நிராலம்பமாகச் சொரூபத்தில் நிற்கும் மனதைக் குறிப் 
பிட்டு நுட்பமாகப்பாரும் . வெகுவிதமாகச் சொல்வதனா 
லென்ன நுட்பமான கொள்கை யின்னதென்று கேளும் . 
வியவகாரவேளையில் ஞானமானது ஒருபொழுதும் ( a ) 
ஒரேவடிவமாக விளங்குகிறதில்லை . துண்டிக்கப்பட்ட 
ஞானங்களின் தொடர்புகளில் நின்றே வியவகாரங்கள் 
ஏற்பட்டுள்ளன. இது காரணமாகத்தான் விஞ்ஞான 
வாதிகளான சுக தகாணாதிகள் ஆத்மாவிற்கும் புத்திக் 
கும் வித்தியாசம் ஒருகணப்பொழுதினாலென்று 
கின்றனர் . இந்த க்ஷணிகஞானங்களின் மத்திகளான 
க்ஷணங்களில் நிர்விகற்ப தசையிருக்கின்றது . ககோல 
புத்திரா ! பரிசயத்தில் வரக்கூடிய சமாதிகளின் சொரூ 
பத்தைத் தெரிந்துகொள்ளும் . மற்ற சமாதிகளை முயற் 
கொம்பு போல அறிய வேண்டும் என்று ஜனகராஜன் 
சொல்ல இம்மொழிகளைக்கேட்டு அஷ்டாவக்கிரர் பின் 

( a ) ஞானம் ஒரே வடிவமாக இருந்தால் வியவகாரம் 
சித்தியாது . ஒரு க்ஷணத்தில் கடஞான முண்டாகி அடுத்த 
க்ஷணத்தில் மற்றொரு விஷயத்தின் ஞான முண்டாகின்றது . 
கடஞானம் படஞானமாகாது . ஒவ்வொரு நினைப்புகளின் 
மத்தியிலும் நிர்விகற்ப தசையுளது 

என்று தாத்பரியம் . 
ஆகையினால் மனதின் நிர்விகற்பமான அம்சம் அழியாம 
லிருக்கிறது . 

பிரகாச அம்சம் 


விமர்ச அம்சம் 


-- 


V 


அந்தராளங்கள் 


216 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அறிவினை 


னும் கேட்கின்றனர் . " ஹே , இராஜனே ! எல்லோருக் 
கும் வியவகாரவேளையில் இவ்விதம் நிர்விகற்பவடிவான 
சமாதிகள் இருக்கும்பொழுது சம்சாரபந்தமானது எப் 
படி யுண்டாயிற்று ? சுழுத்தியிலும் வஸ்து தரிசன 
வேளையிலும் அவ்வியக்தமும் ஜடங்களும் விளங்குவ 
தால் அவற்றிற்குப் புருஷார்த்தமான மோக்ஷத்தைக் 
கொடுக்கும் தன்மையில்லை . சுத்தமான 
விளக்கக்கூடிய இப்படிப்பட்ட நிர்விகற்பவடிவமான 
சமாதிகளிருந்தும் சம்சார பந்தமானது பின்னுமிருப் 
பானேன் ? நிர்விகற்பசமாதி என்று சொல்லப்பட்ட 
விஞ்ஞானமன்றோ அஞ்ஞானத்தை வேரற நாசம் 
பண்ணக் கூடியதும் , சிரேயசிற்குக் காரணமானதும் . 
ஹே , இராஜேந்திரா ! என்னுடைய எல்லாச் சந்தேகங் 
களும் நிவிர்த்தியாகும்படி விடையளிக்க வேண்டும் 
என்று கேட்க முனி சிரேஷ்டரிடம் அரசன் சொல் 

( ஏ பிராமணா ! பரமமான ( a ) இரகசி 
யத்தை இதோ சொல்கிறேன் . கேளும் . இந்தச் 
சம்சாரமானது அனாதி காலமாக அஞ்ஞானத்தினால் 
ஏற்பட்டு நடந்துவருகின்றது . சுகதுக்கங்கள் பிரவாகம் 
போல் தொடர்ந்து கொண்டும் சொப்பனம்போல் விளங் 
கிக்கொண்டு மிருக்குமிந்தச் சம்சாரமானது யாவராலும் 
எப்பொழுதும் அனுபவிக்கப்படுகின்றது . இதற்கு 
நிவர்த்தியானது ஞானத்தினாலென்றே வித்துவான்க 
ளால் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது . அஞ்ஞானத் 
தை நாசம் செய்யக்கூடிய இப்படிப்பட்ட ஞானம் ஸவி 
கற்பவிஞ்ஞானமே.நிர்விகற்பஞானத்தினால் அஞ்ஞானம் 


33 


கின்றான் . 


( a ) சமாதியினால் சம்சாரத்திற்குக் காரணமான அஞ்ஞா 
னம் நிவிர்த்தியாகாதென்று சொல்கின்றார் . 


ஸ்ரீ திரிபுரா ரக்சியம் 


217 


நிர்விகற்ப 


நிவிர்த்தியாக மாட்டாது . ஏனென்றால் 
ஞானத்திற்கு ஒன்றினிடமாவது விரோதம் கிடையாது . 
விசித்திரமான அநேக சித்திரங்களுக்குச் சுவர் எவ் 
விதமோ அவ்விதம் ஸவிகற்பஞானங்களுக் கெல்லாம் 
ஆதாரமாக நிர்விகற்பஞான மிருக்கின்றது . விஷ 
யங்களின் பிரதிபிம்பமற்ற சுத்தஞானந்தான் நிர் 
விகற்பஞான மென்று சொல்லப்படுகிறது . இதனிடத் 
தில் பலவாறான வடிவங்களைப் பொருத்துவதால் ஸவி 
கற்பஞானம் ஏற்படுகின்றது . ஸவிகற்பமென்று ( b ) 
கூறப்பட்ட ஞானமே அஞ்ஞானம் , வேறு அன்று . 
இந்த அஞ்ஞானமானது காரணவடிவாகவும் காரிய 
வடிவா கவும் பலவித மிருக்கின்றது . தன் ஆத்மாவி 
னுடைய பூரணநிலை விளங்காதிருப்பதே காரண அஞ் 
ஞானமென்று சொல்லப்பட்டது . அவச்சேதமின்மை 
யால் சிதாத்மா பூரணரே. ஏனென்றால் அவச்சேதத் 
திற்குக் காரணங்களான தேசகால வடிவங்களுக்குச் 
சிதாத்மா சாக்காக இருக்கின்றனர் . இப்படிப்பட்ட 
சிதாத்மாவிற்குத் தான் இங்கு இப்பொழுது இவ்வித 
மிருக்கிறேன் என்று அபூரணனாயிருப்பதாக உண்டான 
தோற்றமே மூலாஞ்ஞானம் என்று மொழியலாகும் . 
இந்த மூலாஞ்ஞானத்திலிருந்தும் காரியவடிவமாகக் 
கொழுந்து விட்டதுபோலத் தேகத்தில் ஆத்மபுத்தி 
தோற்றுகின்றது . அஞ்ஞானம் நிவிர்த்தியாகிறவரையி 
லும் சம்சாரபந்தம் நிவிர்த்தியாகமாட்டாது . 
மான ஆத்மவிஞ்ஞானமின்றி அஞ்ஞானம் அகன்றி 
டாது . இப்படிப்பட்ட பூரணாத்மவிஞ்ஞானம் பரோக்ஷ 

( b ) அஞ்ஞானமென்பது ஞானத்தினுடைய அபாவமென் 
றாவது அநிர்வானீயமென்றாவது சொல்வது பிசகு என்று 
தாத்பரியம் . 


பூரண 


-218 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


காரணமாக 


மென்றும் அபரோக்ஷமென்றும் இருவகையாகவிளங்கு 
கின்றது . பரோக்ஷமானது குருவினால் மொழியப்பட்ட 
சாஸ்திரத்தைச் சிரவணம் செய்வதனால் உண்டாகும் 
ஞானம் . இது ( இப்பரோக்ஷ ஞானம் ) சாக்ஷாத் புரு 
ஷார்த்தமான சம்சாரதுக்க நிவிர்த்திக்குக் 
மாட்டாது . சாஸ்திரங்களைச் சிரவணம் செய்ததனால் யா 
தொருஞான முண்டாகின்றதோ, அதனாலே சிரத்தை 
மாத்திரம் உதிக்கின்றதேயன்றி அஞ்ஞானத்தின் நிவிர் 
த்தியான பலனுண்டாகாது . மிகுந்த பக்குவமான சமா 
தியிலிருந்தும் உண்டாகும் அபரோக்ஷ விஞ்ஞானத்திற் 
கே பிரபஞ்சத்துடன் அஞ்ஞானத்தை நாசம் செய்து 
சுபபலனைக்கொடுக்கும் தன்மை உள்ளது . ( a ) பரோக்ஷ 
ஞானத்தை முன்னிட்டுச் சமாதிகூடினால் தான் , அப 
ரோக்ஷவிஞ்ஞானம் உதயமாகின்றது . அதுகாரணமா 
கத்தான் அஞ்ஞானிகளுக்கு க்ஷணிக சமாதியிருந்தா 
லும் அவர்களுக்குப் புருஷார்த்தம் கிடையாது . ஆனால் 
சாஸ்திரங்கள் கற்றுணர்ந்த , பரோக்ஷஞானிகளுக்குச் 
சுபாவமாக ஏற்படும் மணிகசமாதிகள் முதலியவை 
யிருந்தும் புருஷார்த்தம் ஏன் சித்திக்கவில்லை யென் 
றால் அதற்கு உதாகாணம் சொல்லப்படுகிறது . மாணிக் 
கம் இன்னதென்று அறியாத ஒருவன் பொக்கிஷத்தில் 
அதனைப் பார்வையிட்டாலும் அறிகின்றதில்லை . மாணிக் 
கத்தின் இலக்ஷணம் தெரிந்த மற்றொருவன் சிரத்தை 
யுடன் அதனைப் பார்வை யிடுவானானால் இதுதான் 
மாணிக்கமென்று தீர்மானம் செய்கின்றனன். மணியின் 
இலக்ஷணங்கள் கேட்டிருந்தும் சிரத்தை யற்றவனாக 
விருந்தால் எத்தனை தரந் தான் மணியினை ஒருவன்பார்த் 

( 8 ) பரோக்ஷஞானமின்றி அஞ்ஞானிகளுக்கு க்ஷணிக 
சமாதி உண்டாவதனால் புருஷார்த்தம் சித்தியாதென்பது 
கருத்து . 


ஸ்ரீ திரிபுரா ( கசியம் 


219 


தாலும் அவன் மாணிக்கமென்று அறியமாட்டான் . 
ஏ , பிராமணா ! அதிநிபுணனாக விருந்தாலும் நான் 
மொழிந்த விஷயத்திலும் இவ்விதமேயிருக்க , மூடர் 
களுக்குச் சுபாவமாகச் சமாதிகூடினதால் மீட்டிலும் 
விஞ்ஞானத்தாலுண்டாகும் பலனை அவர்கள் எப்படி 
அடைவார்கள் . மூடர்கள் அறியாத் தன்மையினாலும் 
சிரவண ஞானமுடைய பண்டிதர்கள் சிரத்தை யின்றிய 
தன்மையாலும் எவ்விதத்திலும் அறிகின்றதில்லை . ( மற்று 
மொரு. திருஷ்டாந்தம் சொல்லப்படுகிறது ) இலக்ஷணம் 
தெரியாத ஒரு மூடன் நக்ஷத்திரங்களைப் பார்த்தாலும் 
அவை இன்னவையென்று அறிகிறதில்லை . கேள்வி 
யினால் இலக்ஷணம் தெரிந்தவனும் நக்ஷத்திரங்களைப் 
பார்த்தாலும் விருப்பமில்லாவிடில் அவை இன்னவை 
யென்று அறியான் . விருப்பமுடைய ஒரு புத்திமான் 
தன் ஏகாக்கிர மனதினால் திக்கு , வடிவு , முதலிய இல 
க்ஷணங்களைக்கொண்டு சுக்கிர நக்ஷத்திரம் இன்னவித 
மாக விருக்கும் , இதுதான் அந்தச் சுக்கிர நக்ஷத்திர 
மென்று ஸ்பஷ்டமாக அறிகின்றான் . இவ்விதமே அறி 
யாத் தன்மையினால் மூடர்களும் விருப்ப மின்மையால் 
மற்றவர்களும் க்ஷணிக சமாதியிருந்தும் தங்கள் ஆத்ம 
சொரூபத்தை அறிகின்றதில்லை . இவர்கள் தன்னண் 
டையிலிருக்கும் புதையலை மறந்து விட்டுப் பிச்சை 
யெடுப்பவருக்கு நிகராவர் . 

ஆகையினால் இப்படிப்பட்டவர்களுக் கெல்லாம் 
சமாதிகளிருந்தும் பிரயோஜனமில்லை . இதே 
வாகத்தான் , அன்று பிறந்த குழந்தைகளுக்குச் சதா 
காலமும் நிர்விகற்ப மிருந்தும் அஞ்ஞானம் நிவிர்த்தி 
யாகாததால் பலனின்றி யிருக்கின்றது . பிரத்திய 
பிஞ்ஞை வடிவமாக யாதொரு ஞானமுண்டோ அது 


2201 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
ஸவிகற்பமானது . 

அது தான் சம்சாரத்திற்குக் காரண 
மான மூலாஞ்ஞானத்தை நிவிர்த்தி பண்ணுகின்றது . 
அனேக ஜன்மங்களில் செய்த புண்ணியத்தினால் ஆத்ம 
தேவதையானவள் எக்காலத்தில் பிரசன்னமாகின்ற 
னளோ அப்பொழுது தான் ஒருவனுக்கு முமுக்ஷத்து 
வம் உண்டாகுமே யன்றி மற்றபடி கற்பகோடி கால 
மானாலும் உண்டாகாது . ஜன்மம் எடுப்பவைகளில் 
உணர்வுடைய ஜன்மம் எடுப்பது மிகவும் அரிது . அதி 
லும் அரிது மனிதஜன்ம மெடுப்பது . இந்த மானிட 
ஜன்மத்திலும் நுட்ப புத்தியுடன் பிறப்பது மிகவும் 
அரிது . பிராமணா ! பாரும் . ஸ்தாவர ஜீவராசிகளில் 
நூற்றில் ஒரு பங்கு ஜங்கம ஜீவராசிகள் இல்லை . இந்த 
ஜங்கம ஜீவராசிகளில் நூற்றில் ஒருபங்கு மானிடர்க 
ளில்லை . இவர்களிலும் பிறவியினால் மானிடரானாலும் 
அனேககோடி ஜனங்கள் பசுக்களுக்கு நிகராகக் காணப் 
படுகின்றனர் . ஏனென்றால் , இவர்களுக்கு நன்மை 
இன்னது என்றும் , தீமை இன்னது என்றும் , புண்ணி 
யம் பாபம் இன்னவை யென்றும் , தெரியாது . மானி 
டர்களில் கோடிக் கணக்காக ஜனங்கள் புத்திமான்க 
ளானாலும் பண்டிதர்களென்று கர்வ மடைந்து 
பரர்களாகிப் பிரவிர்த்தி மார்க்கத்தில் உழன்று வருகின் 
றனர் . இப்படிப்பட்ட ஜனங்களிலும் சிலர் புத்திமான் 
களா யிருந்தும் பாபஸம்ஸ்காரம் அவர்கள் சித்தத்தில் 
தங்கியதனால் அக்வை தபகத்தைத் தூஷணை செய்து 
துவைத புத்திகளா யிருக்கின்றனர் . கடவுளின் மாயை 
யினால் அவர்கள் சித்தத்திலிருக்கும் மலினம் ஏது 
வாக , அத்வைதபதமானது மறைக்கப் படுகின்றது . 
மாயையினால் அந்தகர்களான பாக்கிய வீனர்களுக்குப் 
பரமபதம் எவ்விதம் கிடைக்கும். 

மாயாந்தகர் 


காம் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


221 


களுக்கு அந்நிலையானது புத்தியில் ஏறாது . இன்னும் 
சில பாக்கிய வீனர்களுக்குப் புத்தியில் ஏறினாலும் அக 
னிடம் ( a ) குகற்பனைகள் செய்து தள்ளிவிடுகின்றனர் . 
அகோ ! மாயாவிலாசம் என்ன ஆச்சரியம் . மகத்தான 
அத்வைதாத்ம நிலையைக் கண்டாலும் கையிலகப்பட்ட 
சிந்தாமணியைக் கண்ணாடித் துண்டு என்று எறிந்து 
விடுவது போல , அதனைத் தள்ளி விடுகிறாரன்றோ? 
இதற்குக் காரணம் தேவதானுக்கிரக மின்மை தான் . 
எவர்களின் ஆராதனையால் பரதேவதையானவள் சந் 
தோஷ மடைகின்றனளோ அவர்கள் மாயையினின் 
றும் விடுபட்டு ஸுதர்க்கமும் சிரத்தையு முடையவ 
ராய் , பரமான அத்வைத நிலையில் நம்பிக்கை யுடைய 
வராகி , அந்தப் பரபதத்தை அடைகின்றனர் . இதன் 
கிரமத்தைப் பிராமணா! உமக்கு 

உமக்கு உரைக்கின்றேன் ,, 
ஒரே கவனமாகக் கேளும் . அனந்த ஜன்மங்களில் 
செய்த புண்ணியங்களினால் பரதேவதையினிடம் பக்தி 
உதிக்கின்றது . பிறகு , அப்பரதேவதையை நீடித்து 
ஆராதனை செய்ததின் மேல் அவள் பிரசாதத்தால் 
போக விஷயங்களில் அருசி யுண்டாவதுடன் , சிரே 
யசைக் கொடுக்கக் கூடியதான குருசேவை முத 
லியவைகளில் விருப்ப முண்டாகின்றது . வைராக்கிய 
மும் விருப்பமும் சிரத்தையும் ஏற்பட்டதின் பிறகு ஸத் 
குருவை யடைந்து அவர் வாக்கிலிருந்தும் அத்வைத 
மான பரபதம் அறியப்படுகின்றது . அத்வைதமான 
ஒரு நிலையுளது என்று இது வரையிலும் அறிந்தது 
பரோக்ஷ ஞானமே . இவ்விதம் சிரவணத்தால் ஏற்பட்ட 
பரோக்ஷ ஞானத்தின் பிறகு , அத்வைதமான தன் 

(a ) தங்களுடைய துவைத மதத்தைத் தள்ளக்கூடாதென் 
னும் ஆசையினால் குதர்க்கம் செய்து தள்ளிவிடுகின்றார் . 


222 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


காரணமான 


நாச 


யாதொரு 


ஆக்ம தேவதை யின்னதென்று சாஸ்திர விரோத 
மின்றிய நல்ல புத்தியால் தீர விசாரித்துச் சந்தேக 
மறத் தீர்மானம் செய்துகொண்டு தன்னால் தீர்மானிக்கப் 
பட்ட இரண்டற்ற ஆத்மதத்துவத்தை ஆதரவுடன் 
விடாமுயற்சி யுடையவனாகவிருந்து , அபரோக்ஷமாக 
அனுபவம் வருகிற வரையில் அனுசந்தானம் செய்ய 
வேண்டும் . பிறகு, இந்த அனுசந்தானத்தின் பக்குவ 
மான முதிர்ந்த சமாதி ( a) நிலையின்கண் விளங்குவதான 
பரமான பதவியை ஸவிகற்பமாக " நான் அது என்று 
ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பிரத்திய பிஞ்ஞையினால் 
சம்சாரத்திற்குக் 

மூலாஞ்ஞானம் 
மாகிவிடு மென்பதில் 

சந்தேகமுமில்லை . 
தியானத்தின் பக்குவமான நிர்விகற்ப சமாதியில் பர 
பதத்தை அடைந்து , பிறகு அந்நிலையை ஞாபகப் 
படுத்திக் கொள்வதனால் பிரத்திய பிஞ்ஞாவானாகின் 
றனன் . அந்நிலையிலிருந்த இரண்டற்ற ஆக்மாவாக 
நான் இருக்கிறேனென்ற அபரோக்ஷ விகற்பத்தினால் 
சம்சாரத்தின் மூலமான அஞ்ஞானம் தன் . அங்கங்க 
ளுடன் சீக்கிரத்தில் நாசமடைந்து விடுகிறது . விகற்பங் 
கள் அகன்று விடுகிறதே தியானத்தின் பக்குவ நிலை . 
அனேக விகமாகத் தோற்றுவதே விகற்பம் . ஒரே 
விதமான விளக்கமே நிர்விகற்பம் . அனாத்ம விஷயங்க 
ளான அன்னியங்களைப் பாராமலிருந்தால் விகற்பம் 
அகன்று விடும் . விகற்பம் அகன்றுவிட்டால் அதன் 
பிறகு சுபாவமா யிருக்கப்பட்ட நிர்விகற்பம் மிஞ்சித் 
தானாக 

இருக்கின்றது . சித்திரங்களைத் துடைத்து 
விட்டால் சுவரானது எவ்விதம் சுத்தமாக நிற்கின் 
றதோ, அவ்விதம் நிர்விகற்பம் மிஞ்சுகிறது . சித்திரங் 

( a ) அனுபந்தத்தைப் பார்க்க . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


223. 


களைத் துடைத்து விடுதலே சுத்தமான சுவரை அடை 
தல் . இவ்விதமாக விகற்பங்களை நீக்கி விட்டால் நீர் 
விகற்பமான மனது தானாக விருக்கும் . விகற்பங்களை 
நீக்குவது ஒன்றே நிர்விகற்பமான ஆக்மாவை அடை 
தல் . இதற்குமேல் ஒருவன் அடையக்கூடியதான பரி 
சுத்தமான பதவி ஒன்றுமே கிடையாது . எந்நாளும் 
அடைந்தே யிருப்பதான இந்த ஆத்மாவை அடைவதில் 
புத்திமான்களானவர்கள் கூட மாயையின் வலிமையி 
னால் அறிவற்றவரா யிருக்கின்றனர் . நல்ல புத்திமான் 
களுக்கு இந்நிலையானது சீக்கிரத்தில் கைகூடத்தக்கது . 
இதனிடம் அதிகாரிகள் உத்தம னென்றும் மத்திம 
னென்றும் அதமனென்றும் மூன்று விதம் உளர் . 
உத்தமர்கள் உபதேசகாலத்திலேயே அந்நிலையை நன் 
றாய் அறிந்துவிடுகின்றனர் . - ஏனென்றால் , அவர்கள் 
சிரவணஞ் செய்யுந்தருணத்திலேயே விசாரணையுடன் 
தியானத்திலிருந்து 

விடுகின்றனர் . உத்தமர்களுக்கு . 
அந்நிலையை அடைவதில் கொஞ்சமேனும் கஷ்டமில்லை . 

நான் முன்னொருகாலம் வேனிற் பருவத்தில் நிலவு 
வீசும் ஓர் இரவில் என் பத்தினியால் ஆலிங்கனம் 
செய்யப்பட்டவனாக உத்தியான வனத்தில் மேன்மை 
யான மஞ்சத்தின் மேல் மதுபானத்தால் மதம் கொண்ட 
வனாயிருக்கும் வேளையில் விண்ணினிடமிருந்தும் தேன் 
மொழிகளான சித்தர்களுடைய வசனங்களைக் கேள்வி 
யுற்றேன் . அம் மொழிகளானவை அத்வைதபரமாக 
விருந்தது மன்றி அக்ஷணத்தில் அந்நிலையானது எனக் 
குப் புலப்படவில்லை . ஆனால் அந்தச் சிரவணகாலத் 
திலேயே என்னுடைய விசாரமென்ற மனனத்தினாலும் 
தியானம் என்ற நிதித்தியாசனத்தினாலும் பரிசுத்தமான 
அந்த நிலையை அரைமுகூர்த்த நேரத்திற்குள் அறிந்து , 


224 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பிறகு அந்நிலையிலேயே ஒரு முகூர்த்தம் (3 ) சமாதி 
கனாக விருந்து , பரமானந்த சமுத்திரத்தில் கசடின்றி 
மூழ்கினவனானேன். அதன் பிறகு ஞாபகமடைந்து 
அடியில் வருமாறு சிந்தனை செய்ய ஆரம்பித்தேன் . 
அகோ ! அற்புதமான இந்நிலையில் ஆனந்தாமிருதம் 
பொங்குகின்றது . இதற்கு முன் இவ்விதம் கான் 
அனுபவித்த தில்லை . ஆதலால் பின்னும் அந்நிலையி 
லேயே அமர்ந்திருக்கின்றேன் . இந்தச்சமாதி சுகத் 
திற்கு இலேசமாத்திரமாவது இந்திரன் முதலியோரு 
டைய சுகம் கிகராகமாட்டாது . இரணியகர்ப்பனென்ற 
பிரம்மாவின் சுகம் முதற்கொண்டு யாவும் சற்றேனும் 
இச்சுகத்திற்கு ஈடாகா . இந்நாள் வரையில் என்னு 
டைய காலத்தை விஷயானந்தங்களில் விருகாவாகப் பிர 
யோஜன மின்றிக் கழித்து விட்டேன் . எவ்வித மென் 
றால் தன்னிடம் சிந்தாமணிரத்தினங்களடங்கிய புதை 
யல் இருப்பதை மறந்து விட்டு ஒருபிடி அரிசிக்காகப் 
பிச்சை வாங்கித் திரிபவன் போல , அகோ ! அநியாயம் ! 
உலகோர் தங்கள் ஆக்மானந்த உணர்ச்சியின்றி மூடத் 
தன்மையால் வெகு சிரமப்பட்டு அற்பமான விஷய 
சுகத்தை அடைகின்றனரே . இந்தநாள் வரையில் விஷப 
சுகத்திற்காக விருதாவில் உழைத்து வந்தது எனக்குப் 
போதுமானது . அந்தமில்லாத ஆனந்த சமுத்திரத் 
தில் எப்பொழுதும் அமர்ந்திருக்கின்றேன் . போதும் 
போதும் . அறிவின்றி விஷய சுகத்திற்காகச் செய்த 
தையே பின்னும் செய்துவரும் இந்தப்பகிர்முக வியவகா 
ரங்களால் நான் யாது பலனடைந்தேன் ? செய்ததையே 
செய்துவரப்பட்டவைகளான புசிப்புகளும் , மாலைகளும் , 
மஞ்சங்களும் , பண்டங்களும் மாதர் போகங்களு மான 

( a ) நிர்விகற்பசமாதியில் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


225 


இவைகளை நீடித்து அனுபவித்த பிறகும் விடாமல் பற் 
றிக்கொள்கின்றனரே . ஒருவன் செய்கிறது போல மற்ற 
வர்கள் செய்கிற உலகவழக்கங்கொண்டு விஷய போகத் 
தில் எனக்கு அருவருப்பு உதிக்கவில்லை என இவ்வி 
தம் தீர்மானம் செய்துகொண்டு பின்னும் அந்தர்முக 
மாக நான் முயன்றவேளையில் சுபமான மற்றொருவித 
எண்ணமானது என் மனதின்கண் உதயமாயிற்று . 
அகோ ! ஆச்சரியம் ! இஃதென்ன இவ்விதமான மூடத் 
தன்மை என் சித்தத்தில் உதயமாயிற்று , எந்நேரமும் 
ஆனந்த பரிபூரணனாக நான் இருக்கும் பொழுது , 
செய்யவேண்டியது எனக்கு என்ன இருக்கின்றது . 
நான் அடையக்கூடியது 

தான் யாதேனுமுண்டோ ? என் 
னால் அடையக்கூடாதது யாதேனுமுண்டோ ? அவ்வித 
மிருக்குமானால் எங்கேதான் எவ்வேளையில் எவ்விகம் 
அடையப்போகிறேன் ? அடையக்கூடாததான ஒன்று 
எப்படித் தான் உண்மையில் அடையப்பட்டதாகும் ! 
அகோ ! அளவற்ற சிதானந்த ரூபியான எனக்குக் கிரி 
யைகள் ஏது ! தேகம் , இந்திரியங்கள் , அந்தக்கரணங் 
கள் முதலியவை சொப்பனத்திற்கு நிகரானவையாத 
லால் , இவைகளின் வழியாகவும் எனக்குக் கிரியை கிடை 
யாது . (a ) எல்லாஜீவர்களுடைய தேகங்களும் , இந்திரி 
யங்களும் அந்தக்கரணங்களும் அகண்டேகசிதாத்மா 
வான என்னுடையவையா யிருக்கும் பொழுது , இந் 
தத் தேகத்தின் கண்ணிருக்கும் ஒரு அந்தக்காணத்தை 
மட்டும் நிரோதம் செய்வதால் என்ன பிரயோஜ 


(a ) விஷயங்கள் தோன்றாதிருந்தாலும் சம்சாரம் நிவிர்த் 
தியாக மாட்டாதே , வாசனையினால் மனதின்கண் உதிக்கின்ற 
விஷயங்களை அகற்ற மனதை நிரோதம் செய்ய வேண்டுமே 
யென்ற ஆக்ஷேபத்திற்கு விடை . 

15 


226 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


னம் ? நிரோகம் செய்யப்படாத மற்றவர்களுடைய 
அந்தக்கரணங்களும் என்னுடையவையன்றோ? அப் 
படி யிருக்கும் பொழுது , ஒரு மனதைமட்டும் நிரோதம் 
பண்ணுகிறதினால் எனக்கு என்ன பலன் ? நிரோதம் 
செய்யப்பட்ட ( யோகிகளுடைய ) மனதுகளும் நிரோ 
தம் செய்யப்படாத மனதுகளும் என்னிடத்திலன்றோ 
விளங்குகின்றன ? எல்லா மனதுகளையும் நிரோதம் 
செய்தாலும் அதனால் எனக்கு ( b ) நிரோதம் இல் 
லையே . 

ஏனென்றால் ஆகாசத்தைப் பார்க்கிலும் விஸ்தார 
மான எனக்கு நிரோதம் எது ? இவ்விதம் பூரணானந்த 
ரூபனாகவிருக்கும் எனக்குச் சமாநிகான் (c ) ஏதுக்காக; 
எவ்விதமுண்டாகும் ? சிதானந்தத்தினால் பூரணனாக , 
வானிலும் வியாபகனாக விருக்கும் எனக்குக் கிரியை 
எவ்வி தமுண்டாகும் ? சரீரத்தில் விளங்குவதான கிரியை 
களினால் எனக்காவதென்ன ? என்னுடைய மகத்துவத் 
தாலன்றோ அனந்தமான சரீரங்களிலும் கிரியைகள் 
விளங்குகின்றன . அப்படிப்பட்ட கிரியைகள் விளங்கி 
னால் தான் என்ன , விளங்காவிட்டால் தான் எனக்கு 
என்ன ஆகவேண்டியதிருக்கிறது ? ஒன்றுமில்லை; செய்ய 
வேண்டு மென்றாவது செய்யவேண்டா மென்றாவது 
எனக்குச் சற்றேனும் கிடையாது . ஆகையினால் மனதை 
நிரோதம் பண்ணுவானேன் ? ஆனந்தத்தில் மூழ்கினவ 
னாகி உண்மையில் பூரண சொரூபனாக விருக்கும் எனக் 

( b ) நிர்விசேஷமும் ஏகரூபமுமான சொரூபத்தில் விசே 
ஷம் எவ்விதமுண்டாகும் என்றவாறு . 

( c) அபரிச்சின்ன ஆனந்த ரூபனான என்னிடத்தில் திரு 
சியங்கள் விளங்கினாலும் ஆனந்தம் தடைபடாததால் சமாதி 
தேவையில்லை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


227 


னுடைய 


குச் சமாதி யிருந்தென்ன இல்லாவிட்டால் தானென்ன ? 
யாதொரு காரணத்தினால் எனக்குக் கிரியை ஒன்றுமே 
கிடையாதோ அதுபற்றி இந்தத் தேகமானது எந்தெந் 
தக் கிரியைகள் செய்து கொண்டு வருகின்றதோ அக் 
கிரியைகளையே இத்தேகமானது செய்து கொண்டு 
வருக . இவ்வாறு எவ்விதத்திலும் தன்னிலையில் மகத் 
தான ஆனந்த வீட்டிலிருக்கின்றேன் ; நான் அஸ்த 
மனமில்லாத பாரூபன் , சம்பூரணன் , பற்றற்றவன் . என் 

நிலைமையை உத்தம அதிகாரியினுடைய 
நிலைமையென்று சொல்லப்படும் . அதம அதிகாரிகளுக்கு 
அனேக ஜன்மங்களுக்குப் பிறகு ஞான முண்டாகிப் 
பலனுண்டாம் . மத்திம அதிகாரிகள் படிப்படியாகச் 
சிரவணம் , மனனம் , நிதித்தியாசனம் , முதலிய 
வற்றை அப்பியசித்துக் காலக்கிரமத்தில் ஞானத்தை 
அடைகின்றனர் . பிரத்திய பிஞ்ஞை யென்று சொல் 
லப்பட்ட விஞ்ஞானமாகிய பலனை வகித்துக்கொண் 
டிருக்கும் சமாதியானது மிகவும் அரிது . விஞ்ஞான 
மான பலனின்றிய நூறு சமாதிகளாலும் என்ன பிர 
யோஜனம் ? ஆகையினால் விஞ்ஞானத்தைக் கொடாத 
க்ஷணிக ஸமாதிகளினால் பலனில்லை என்பது திண்ணம் . 
எப்படியென்றால் ஒரு ( 3 ) பாதையில் செல்லும் பொழுது 
சாமானியமாகக் குறிப்பிடாமல் ஒருவன் நடந்து 
கொண்டு வந்ததால் , அவ்வழியிலிருக்கும் விஷயங்க 
ளின் அஞ்ஞானம் நீங்காது . அதாவது ( 6 ) வழியில் 

( a ) நிர்விகற்பத்திற்கு அஞ்ஞானத்தை நிவிர்த்தி செய் 
யும் தன்மை இல்லை யென்பதற்குத் திருஷ்டாந்தம் . 

( b ) விகற்பித்துக் குறிப்பிட்டுப் பார்த்தால் பொது 
வில் விஷயங்கள் தோன்றுமே யன்றி வழியில் இன்ன விடங் 
களில் இன்ன மரங்கள் இன்ன வீடுகள் இன்னவித மிருக்கின் 


228 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இன்னின்ன விஷயங்களிருக்கின்றன என்று அவனுக் 
குப் புலப்படா. நிர்விகற்ப விஞ்ஞானத்திற்கு விஷயா 
காரமின்றிய ஞானமே தன் சுயவடிவான படியினால் . 
அது எக்காலமும் விளங்கிக் கொண்டிருந்தாலும் , 
விளங்காத தன்மை யுடையது . இந்த விளங்காத் 
தன்மை விகற்பங்களினால் உண்டான மறைப்பினால் ( 6) 
ஏற்பட்டது . அவ்விகற்பங்களை அகற்றி விட்டால் 
இதற்கு முன்னில்லாமல் புதிதாக விளங்குவது போல 
விளங்குகின்றது . ஞானத்தையும் ஞேயத்தையும் ( அறி 
வையும் அறிபடு பொருளையும் ) பிரித்துப் பாராமல் 
ஒன்றாகப் பார்த்த பொழுது அறியப்படாததாக 
யாதொன்று இருந்ததோ அது விகற்பங்களை நீக்கும் 
பொழுது அறியப் பட்டதாகின்றது . உத்தமமான 
ஆத்மவிஞ்ஞானத்தின் கிரமம் இவ்விதம் , இது தான் . 
ஏ , பிராமணா ! இவ்விதமாகச் சிரவணம் செய்தவை 
களைப் பின்னும் விசாரித்துத் தெரிந்துகொள்வீர் . பின் 
ஆத்மதத்துவத்தை உணர்ந்தவராகிக் கிருதார்த்த 
( பொருளடைந்தவ ) ராவீர் . 

இவ்வாறாக ஜனகராஜனால் உபதேசிக்கப் பட்ட 
அஷ்டாவக்கிரமகாமுனி, அரசனால் பூஜிக்கப் பட்டு 
அரசனிடம் விடை பெற்றுக் கொண்டு தன்னிருப் 
பிடத்திற்குச் சென்று 

நிதித்தியாசனங்கள் 


மனன 


றன என்று தெரியமாட்டா . ஆகையால் அவ்விஷயங்களைப் 
பற்றிய அஞ்ஞானம் ( தெரியாத்தன்மை ) நீங்காது . 


( c ) பிரதிபிம்பங்கள் நிறைந்த கண்ணாடியானது இருக் 
தாலும் பிரதிபிம்பங்களினால் மறைபட்டுத் தோன்றாதது 
போல என்று திருஷ்டாந்தம் . 


ஸ்ரீ திரிபுரா கசியம் 

229 
செய்து பரமபதத்தை உணர்ந்து எல்லாச் சந்தேகங் 
களையும் விலக்கித் தாமதமின்றி ஜீவன் முக்தராக 
விளங்கினர் . 


திரிபுரையின் இரகசிய ஞானகாண்டம் 
அஷ்டாவக்கிரீயம் பதினேழாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


அத்தியாயம் -18 


ஸம் 


மாயை 


எ பார்க்கவா ! ஜனகர் கூறியபடி அந்த ஆத்ம 

ரூபிணியான ஸம்வித்தி அறிபடுபொருளகன் 
றவ ளென்று நிரூபிக்கப் பட்டனள் . அந்த 
வித்தியைக் குறிப்பிட்டுணருந்தசைகளும் பற்பல இருக் 
கின்றன வென்று தெரிந்து கொள்ளப்பட்டன . 
யினால் மோகத்தை அடைந்திருக்கும் ஜனங்கள் தங்க 
ளுக்குச் சொரூபத்தில் பரிசய மின்மையால் அந்த ஸம் 
வித்தியை அறியாமலிருக்கின்றனர் . அறிபடு பொருள்க 
ளகன்ற சுத்த ஸம்வித்தின் தசை சூக்ஷ்ம திருஷ்டி 
யுடையவர்களால் பாவிக்கப்படுகிறதே பன்றி மற்றவர் 
களால் எவ்விதத்திலும் ஒரு பொழுதேனும் பாவிக்கப் 
படக்கூடாது . இராமர் ! வெகுவாக மொழிவதில் 
பயனென்ன ? நான் சாரமாகச் சொல்வதைக்கேள் . 
அறிபடு பொருள்கள் யாவும் மனதினாலேயே அறியப் 
படுகின்றன . மனரின் சொரூபத்தை அறியக் கரண 
மில்லாததால் மனதிற்கு அறிபடு பொருளாகும் தன்மை 
யில்லை . ஆகையால் , அற்படு பொருள்களுக்கு வேமுக 
அவை யொழிந்ததாகி ( 1 ) மனது இருக்கிறதென் 
றும் தீர்மானப்படுகிறது . அறிபடு பொருள்களொழிந்த 
அம்மனதே வித்தியென்று 

கூறப்படும் , ( 2 ) அனு 
( 1 ) விஷய ஞானத்தின் அந்தராளங்களில் விஷயங்களில் 
லாத மன திருக்கின்றது . காரியங்களின் மத்தியில் வியாபார 
மின்றிக் கரணமிருப்பது போல . 

( 2 ) சொப்பிரகாசத் தன்மையினால் அறியப்பட்டவளே 
யாவள் . சொப்பிரகாசத்தை அங்கீகரியா விட்டால் வித்தியை 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

231 
பவ சொரூபமாகியே யிருக்கிறபடியால் வித்தியானவள் 
சதா அறியப்பட்டவளாகவே யிருக்கின்றாள் . தனக் 
கன்னியமான ஒன்றின் அனுபவத்தை அபேக்ஷை 
செய்யும் பக்ஷத்தில் அனவஸ்தையினால் ஒன்றுமே 
விளங்காமற் போய்விடும் . 

பார்க்கவா ! யாதாவதொரு விஷயத்தைப் பார்க் 
கும் பொழுது நீ விளங்காதிருக்கின்றாயா ? நான் 
விளங்கவில்லை யென்று சொல்வாயாயின் நீ யில்லை . 
( இருத்தலுடையது விளங்கவேண்டும் . விளங்காதது 
இல்லை . ) இல்லா கவனிடமிருந்து கேள்விகள் எவ்வா 
றுண்டாகக்கூடும் ? அகோ ! ஆகாயா வர்போல் இருப் 
பில்லாதவன் இருக்கை இச்சிப்பதெங்ஙனம் ! தானில்லை 
யென்று சொல்லும் உனக்கு நான் எவ்வாறு ஆத்மா 
வைச் சாதித்துக் கொடுக்கப் போகிறேன் ? ஆலோசனை 
செய்துபார்- ஆத்மாவை நான் நிஷேரிக்கவில்லை, பின் 
யாதென்றால் சாமானியமாக விளங்கும் என்னை விசேஷ 
மாக நான் அறியவில்லை யாதலால் , ( a ) விசேஷமாகத் 
தெரிந்துகொள்ள விரும்புகிறேனென்று சொல்வா 
யாயின் - இராம Y ---- 3 சாமான்யமான ஆக்மரூப 
மென்று பாகொன்றைத் தெரிந்துகொண்டிருக்கின் 
றாயோ அதுவே கான் நிஸ்ஸாமான்யமான உன்னுடைய 


அறிய வேறு வித்தியேற்படும் . அதனை அறிய வேறு வித்தி 
யேற்படும் . இவ்வித அனவஸ்தையினால் ஒன்றுமே விளங் 
காமற் போய்விடும் . கரணம் = கருவி , 

( a ) உலகில் சாமான்பமாகவும் விசேஷமாகவு மிருக் 
கும் கடம் முதலியவற்றிற்கு இக்கேள்வி தகுமேயன்றி நிஸ் 
ஸாமான்ய மென்ற விசேஷத்தைப் பொருந்தியதும் ஆகாயம் 
போன்றதுமான அசண்டேக வடிவத்தினிடம் இக்கேள்வி 
தகாது . 


232 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
நாசமற்ற வடிவமாகும் (bl) அகோ - ஆச்சரியம் ! இதனை 
அறிந்தவனாக விருந்தும் நீ விருதாவில் பின்னும் மோகிக் 
கின்றாயே . 

விஷயங்களின் விளக்கம் என்ற பாஸகஞானம் 
யாவும் பாலியங்களான விஷயங்களின் விசேஷ வடிவ 
முள்ளனவாகையால் அந்தப்பாஸகவடிவம் உன்சொரூப 
மன்று . ஆகையால் கேவல ஞானசாமானிய வடிவ 
மாகத்தானாகவே நீ விளங்குகின்றாய் . சரீரம் முதலிய 
வற்றின் வடிவமாக விளங்குகிறேன் என்று . சொல்வா 
யாயின் அதற்குச் சமாதானம் கூறுகின்றேன் . தேகாதி 
களின் வடிவமாக இருக்கிறோமென்று , சங்கற்பம் செய் 
வதனாலேயே சரீரந் தானென்று விளங்குகிறாயன்றி 
வேறன்று . தேகத்திலிருந்தும் வேறானவைகளைச் சங் 
கற்பிக்கும்பொழுது விளங்கா நின்ற உனக்குத் தேக 
வடிவம் விளங்குகின்றதா ? இல்லை . தேகம் விளங்கும் 
பொழுது வாஸ்தவத்தில் சிதாத்மாவான 

எனக்கு 
அதனிடம் சம்பந்தமுண்டாவதால் தேகாதிகள் என் 
சொரூபமாகின்றன என்பாயாயின் கடம் முதலிய விஷ 
யங்களினிடம் சிதாத்மாவிற்குச் சம்பந்தமுண்டாகும் 
பொழுது அவையுமன்றோ உன் வடிவமாக வேண்டும் ? 
சிதாத்மாவிற்குப் பரிச்சேதம் செய்வனவான உபாதி 

( b ) நாசமற்ற = தேகம் முதலிய அவித்தியவடிவங்களற்ற . 

திருஷ்டா, திருசியம் என்ற எல்லா விசேஷங்களும் 
ஒழிந்த யாதொரு ஸம்வித்தின் சாமானியம் விளங்குகின்றதோ 
அதுவே உன் நிஜவடிவம் . 

சாமான்ய மாகட்டும் விசேஷ மாகட்டும் ஒன்றற் 
கொன்று சம்பந்த முடையதாகவே விளங்கும் . சுதந்திரமாக 
விளங்காது . சிதாத்மாவோ வென்றால் நிஸ்ஸாமான்ய விசேஷ, 
வடிவமாக விளங்குவது என்று கருத்து . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


233 


களினால் தேகமும் சொரூபமாகிறதெனும் பக்ஷத்தில் 
கடாதி ஞானகாலத்திலும் கடம் முதலிய சங்கற்பரூப 
மான ஞானத்தினிடமாக நானென்பது இருக்க அந்தக் 
தப் பரிச்சேத உபாதிகளால் கடம்முதலியவையும் உன் 
வடிவமாகிவிடும் . இவ்வாறு எந்தெந்த ஆகாரத்தை நீ 
சங்கற்பம் செய்கிறாயோ அதுவது வாகின்றாய் . இக் 
காரணமாக நீ ஸர்வமயனாகும் பொழுது தேக மாத் 
திர வடிவானவனென்பது எவ்விதம் ? 

ஆகையினால் , பலவாறாக விசாரிப்பதால் திருசிய 
மானது உன் வடிவமன்று . ஆதலால் திருக்கு மாத்திர 
வடிவாயிருக்கின்றாய் ; திருக்கானது ஒருகாலத்திலும் 
திருசியமாகாது . அந்த ஆத்ம சொரூபமான திருக்கு 
சொப்பிரகாசமானது . ( a ) அது திருசிய வடிவத்தின் 
விசேஷம் இலேசமாவதில்லாதது . தேகம் , தேசம் , 
காலம் இவைகளின் பேகத்தினால் விசித்திரமான ( b ) 
சித்திரங்களுடன் பொருந்தியது . 

ஆகையினால் , சங்கற்பம் ஒன்றை விட்டு விட்டால் 
தானாக விளங்கி மீந்திருப்பதான சுத்த சித்தின் ( 6) 
வடிவத்தைத் தன் ஆத்மாவென்று குறிப்பிட்டுணர்வாய் . 
இவ்விதம் சங்கற்பத்தை யொழித்துச் செவ்வனே 

( a ) சொப்பிரகாசம் = தான் விளங்க அன்னியாபேகை 
யின்றி யிருப்பது . 

( b ) பிரதிபிம்ப சித்திரங்கள் பொருந்திய கண்ணாடிபோ 
லென்றர்த்தம் . 

( c ) தேகாத்ம பாவத்தை வொறச்செய்யக் கூடியதான 
பிரத்யபிஞ்ஞை ஞானத்தினாலேயே அஞ்ஞான நிவிர்த்தி 
யன்றி க்ஷணிக சமாதிவடிவமான நிர்விகற்பத்தால் ஏற்படும் 
ஆபாத ( மேலெழுந்தவாரியான ) பிரத்யபிஞ்ஞையினாலன்று 
என்பது கருத்து . 


234 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


குறிப்பிட்டுணரும் பொழுது அங்கிருக்கும் தேகாதி 
களில் அபிமானமின்றி யிருப்பதனால் ஸர்வசம்சாரத் 
திற்கும் காரணமான அஞ்ஞானம் இலயமாகிவிடும் . 
ஆகாயத்தின் பின் பக்கத்திலாவது , பாதாளத்திலாவது 
பூதலத்திலாவது மோக்ஷ மென்பதில்லை . சங்கற்பத்தை 
ஒழிப்ப தனால் சுத்தமான சொ ரூபத்தின் ஸ்புரணமே 
மோக்ஷம் என்பதாம் . 

அந்த மோக்ஷமும் சொரூபத்தின் தன்மையுடைய 
தாகையால் ஒருபொழுதும் அடையப்பட்டதாக மாட் 
டாது . ( a ) கேவலம் மோகமாத்திரத்தை அகற்றி விடு 
வதனாலேயே கிரு கார்த்ததை உண்டாகின்றது . செய் 
கையினால் ஏற்படுவன அழிந்து விடுமா கலால் இஃ 
தன்றி வேறு விதமான மோக்ஷம் பாவிக்கத் தகாதது . 
மோக்ஷமென்றது ( a ) சொரூபத்திற்கு வேறாயிருக்குமா 
னால் அது முயற்கொம்பிற்கு நிகரானதாகும் . சொரூபம் 
எப்படியும் பூசணமானதால் அதற்கு அன்னிப்பாக 
மோக்ஷம் எங்குண்டாகும் ? ஜகத்தைப்போல் சொரூபத் 
தினிடமாகவே மோக்ஷமுண்டாகட்டுமென்றால் அது 
(மோக்ஷம் ) கண்ணாடிப் பிரதிபிம்பம் போல் சொரூபத் 
திற்கு வேறாகாதது . உலகத்தில் பந்தம் அகல்வதன்றி 
வேறு மோக்ஷம் பாவிக்கப்படுவதில்லை . அகல்வது என் 
பது அபாவமேயாகும் . அபாவசொரூபமான அகலுதல் 
எவ்விதம் சத்தியமாகும் ? பாவம் அபாவம் என்ற இரு 
வடிவங்களையும் பொருந்திய வஸ்து ஓரிடத்திலும் சித்தி 
யாது , அவ்விதமே சொப்பன பாவங்கள் பாவமென்றும் 
அபாவமென்றும் இருதன்மையுடையன . அவை ( சொப் 

( b ) சிரவணாதிகள் வீணன்று என்றர்த்தம் . 

( 8 ) சொரூபத்திற்கு வெளியாக ஓரிடமும் சித்தியா 
தென்று முன்னமே தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

235 
பன பாவங்கள் ) தோற்றலால் சத்தியமுமாம் ; பாதிக் 
கப்படுதல் பற்றி அசத்தியமுமாமெனும் பக்ஷத்தில் 
அபாவப் பிரக்தியயமே பாதையாகும் . இந்த அபாவப் 
பிரத்தியயம் காலத்திற்குட்பட்ட தாகையாலும் ஆக்மா 
நித்தியப் பிரகாசத் தன்மையுடைய தாகையாலும் 
ஆத்மா அசத்தியமாகாது . இவ்விதம் 

எதனிடம் 
பாதை காணப்படுகிறதோ அது அசத்தியமானது ; பற் 
றன்று . திருசியங்கள் யாவற்றிற்கும் ஒருகாலத்தில் 
இல்லாமற் போய்விடு தலென்ற அபாவப் பிரத்தியய 
ரூபமான பாதை இருக்கின்றது . 

ஆகையினால் பாவமென்றும் அபாவமென்றும் இரு 
தன்மை பொருந்தியவை யாவும் அசத்தியமேயாகும் . 
எதனிடம் அபாவத்தின் ஸ்பரிசம் எக்காலத்தும் எவ் 
விடத்தும் இலேசமாவதில்லையோ அத்தகைய ( a ) சித் 
தத்துவமானது சர்வாத்மனாய்ச் சத்தியமாக இருக்கின் 
றது . ஆகையினால் ஆத்மாவிற்குப் பின்னமான மோக்ஷம் 
எவ்விதத்திலும் சத்தியமாகாது . 

செவ்வனே உண்டாகும் பூரண சொரூபத்தின் 
ஸ்புரணமே ( b ) மோக்ஷமென்பதார் . சேத்தியங்களை 
( c ) அகற்றி விடுதல் மாத்திரத்தினாலேயே சித்து பூரண 
மாகிறதென்று மொழியலாம் . சேத்தியங்கள் விளங்கு 
வதே சித்தின் சுருங்கலாகும் . ( a ) சேத்தியங்கள் விளங் 

( a ) பாதையின்றிய 
( b ) அவித்தையினால் ஆவரிக்கப்படாத ஸ்புரணம் . 

( c ) சித்து சுபாவமாகவே பூரணமாயிருந்தாலும் சேத்தி 
யங்களின் சேர்க்கையினால் பூரணமின்றியது போலாயிற்று 
என் றர்த்தம் . 

( A ) பிரதிபிம்பங்களால் கண்ணாடி பரிச்சேதமானது 
போலிருக்கிறபடியால் . 


236 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


காதபோது பரிச்சேதமின்மையால் சித்ரூபி பூரணியா 
கின்றாள் . காலாதிகளினால் ( 6 ) சித்திற்குப் பரிச்சேதம் 
நிரூபிக்கப்படுமானால் அது சித்தினால் பிரகாசிக்கப்படு 
கின்றதா அல்லது பிரகாசிக்கப்படாம லிருக்கின்றதா 
சொல் ; பிரகாசிக்கப் படவில்லையென்றால் அது சித்தி 
யாது ; பிரகாசிக்கப்படும் பக்ஷத்தில் அதனில் சித்து 
வியாபகமானது . உலகத்தில் காலத்தினால் பரிச்சேதிக் 
கப்பட்ட யாதொரு பாவம் காணப்படுகிறதோ அந்தப் 
பாவம் பரிச்சேதிக்கப்பட்டதாகவும் காலம் பரிச்சேதிப் 
பதாகவும் ஆகின்றன. ஆனால் சித்தினால் ( c ) வியாபிக்கப் 
பட்ட பாவகாலங்களிலேயே இவ்விருதன்மைகள் ஏற் 
படுகின்றன . சித்தினால் வியாபிக்கப்படா திருக்கும் பொ 
ழுது பரிச்சேதம் எவ்விதமுண்டாகும் ? சித்திர்கு வெளி 
யில் சேத்தியமிருக்குமானால் அதுவே பரிச்சேதமாம் . 

சித்திற்கு வெளியில் சேத்தியம் இருப்பது எவ் 
விதத்திலும் பொருந்தாது . ( a ) சித்தின் சம்பந்தமில் 
லாத யாதொரு வெளி யெனப்பட்டதுண்டோ அது 
எங்ஙனம் இருத்தலுடையதாகும் ? இந்தச் சித்தின் 
சம்பந்தமும் ( e ) காலம் முதலியவற்றின் ஏகதேசத்தில் 
என்று சொல்வதும் யுக்தமன்று . எனென்றால் மற்ற 

( b ) இவ்விதம் சித்திற்குத் தன்னுள் விளங்கும் சேத்தியங் 
களால் பரிச்சேதத்தின் தோற்றமேயன்றிக் காலம் முதலிய 
வற்றால் வாஸ்தவத்தில் பரிச்சேதமில்லை என்றர்த்தம் . 

( c ) சித்தினால் வியாபிக்கப்பட்ட காலாதிகளினால் சித் 
திற்குப் பரிச்சேதமில்லை என்றர்த்தம் . 

( a ) சித்தின் வியாப்தியினால் பிரகாசிக்கப்பட்டவை 
களுக்கே சொரூப சித்தியுண்டாகிறது ; மற்றவைகளுக்கன்று . 

( e) சித்தின் சம்பந்தத்தினால் காலாதிகளின் சொரூப 
சித்தி யுண்டாகட்டுமே யென்றால் அதற்குச் சமாதானம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

237 
அம்சங்கள் சித்தியாமற் போய்விடும் . ஆகையினால் 
வெளி யெனும் பதார்த்தமும் சித்தினில் அமிழ்ந்த 
தென்றே சொல்லலாகும் . அதுபற்றிச் சேத்தியங்கள் 
யாவும் சித்தினில் அமிழ்ந்திருப்பன வென்று கூறப் 
படும் . ( f ) தனக்குள் மூழ்கியிருப்பவை எங்ஙனம் 
தன்னையே பரிச்சேதம் செய்பவையாகும் ? இவ்விதமே 
சேத்தியங்களால் சிதாத்மாவிற்குப் பரிச்சேதமில்லை 
யென்பதை இராமா ! நல்லயுக்தியுடன் விசாரித்துப்பார் . 

சித்தினுள் மூழ்கியிருப்பனவாக விளங்குபவை 
பிரதிபிம்பத் தன்மையுடையனவே யாகும் . அவ்வா 
றன்றி வேறுவிதம் நிரூபிக்கத்தக்கதன்று . ஏனென் 
றால் , ஒரு பாவத்தினுள்ளாக வேறு ஒரு பாவமிருப்ப 
தாக உலகில் காணப்படுவதில்லை . அவ்வாறல்லாவிடில் 
பாவங்கள் (a) கலப்படைந்து எவ்விதத்திலும் வேறு 
பாடடையும் . ஆகையினால் கண்ணாடியினுள் பிரதிபிம் 
பங்கள் போல் திருசியங்கள் சிதாத்மாவிற்கு வேறானவை 


யன்று . 


இராமா ! உன்னிடம் கூறிய வெளி யென்ற 
யாதொரு பதார்த்தமுண்டோ அது எவ்விதத்திலும் 
பிரமத்திலிருந்து ( சொரூப அஞ்ஞானத்திலிருந்து ) உற் 
பன்னமான தாகும் . அத்தகையதான வெளி யென்ற 
பதார்த்தத்தை ஆசிரயமாகக்கொண்டிருக்கும் பாவங் 
கள் எவ்வாறு சத்தியமாகும் ? சொல் . ஆகையினால் சித் 
ரூபமாயிருக்கும் தன் ஆத்மாவே மாயையென்று கூறப் 
பட்ட தன் சுதந்திரசக்தியினால் அந்தந்தப் பாவங்களாக 

( k ) கடாதிகளால் ஆகாயத்திற்குப் பரிச்சேதமில்லாதது 
போல . 

(a ) கடங்கள் படங்களாய் விடும் , படங்கள் கடங்களாய் 
விடும் . 


233 

ஸ்ரீ திரியூரா ரகசியம் 
எப்பொழுதும் விளங்குகின்றதால் சொரூபத்திற்கு 
வேறாக ஒன்றுமே ஓரிடத்திலும் இல்லை . 

இங்ஙனம் மொழிந்ததைக்கேட்டுப் பார்க்கவன் 
பின்னும் கேட்கின்றான் . பகவானே ! 

தாங்கள் 
மொழிந்தது எனக்குத் துர்க்கடமாகப்புலப்படுகின்றது . 
ஏனென்றால் சுத்தையான சித்ருபி ஒருத்தியாக இருந் 
தும் விசித்திரமாக விளங்குகிறாளென்பது நடவாதாகை 
யால் பொருத்தமின்றியதாகத்தோன்றுகிறது . எல்லோ 
ராலும் சித்தென்றும் சேத்தியமென்றும் இருபகுப்பாக 
வஸ்துவானது கருதப்பட்டுள்ளது இவைகளில் சேத் 
தியம் சித்தினால் விளக்கப்படுகிறது . சித்தானது தாங் 
கள் கூறியபடி சொப்பிரகாசமாகவு மிருக்கிறது . வெளிச் 
சத்தினால் விளக்கப்பட்ட வஸ்துக்கள் அவ்வெளிச்சத்தி 
லிருந்தும் பின்னமாயிருப்பது போலச் சித்தினால் விளக் 
கப்பட்ட சேத்தியமும் அதனிலிருந்தும் பின்னமான 
தன்றோ? சேத்தியம் சித்தின் தன்மையுடையதென் 
பது அனுபவத்திற்கு எட்டாதிருக்கின்றதே . ஜனகர் 
மொழிந்தபடியே தாங்களும் சொல்கிறீர்களே அஃ 
தெப்படி ? 

சங்கற்பத்தை அகற்றுவதனாலேயே மனது நிர்வி 
கற்பமாகிறதென்றும் அந்த நிர்விகற்பமே. சம்சாரத்தை 
அறச் செய்வதான ஞான மென்றும் , அதுவேதான் 
ஆத்மாவின் ரூபமென்றும் கூறப்பட்டுள்ளது . அஃ 
தெங்ஙனம் ? ஆத்மாவிற்கு ஞானக்கிரியையில் ஓர் கரண 
மாகவன்றோ மன தானது கூறப்பட்டுள்ளது . ஆத்மா 
விற்கு மனதில்லாவிடில் அஃதெங்ஙனம் ஜடத்திலிருந் 
தும் மேன்மைப் பட்டதாகும் ? பகவானே ! மனது 
ஜடங்களிலிருந்து விசேஷப் பட்டதானால் அஃது 
ஆத்மாவிலும் விசேஷ முடையதாகி விடுமன்றோ ? 


ஸ்ரீ திரிபுரா || கசியம் 

239 
மனதொன்றே ஆக்மாவிற்குப் பந்தத்திற்கும் 
மோக்ஷத்திற்கும் முக்கிய ஏது வென்பது ஸ்பஷ்டம் . 
சவிகற்பமான மனதே பந்தமும் நிர்விகற்பமான 
மனதே மோக்ஷமுமாகும் . அப்படி யிருக்கும் பொழுது 
நிர்விகற்பமான மனதே ஆக்மா வென்பது எங்ஙனம் ? 
கரணமாகவன்றோ மனதானது கருதப்பட்டுள்ளது ,, 
நிர்விகற்பம் வித்தியான பின்னும் துவைதம் * மிஞ்சு 
கிறதன்றோ? பிராந்தி விஷயம் அசத்தியமா யிருந்தாலும் 
பிராந்தி சொரூபம் சத்தியமா யிருப்பதால் அக் 
வைதம் எங்ஙனம் கைகூடும் ? அசத்தியமான ( இரஜ்ஜு 
சர்ப்பம் முதலிய ) வஸ்துக்களினிடம் அர்க்கம் . , கிரியை , 
நிலைப்பு முதலியன காணப்படுகிறதில்லை . ஜகத்தில் 
எல்லா வஸ்துக்களும் நிலைப்புடையனவாகவும் அர்க் 
தம், கிரியை பொருந்தியவையாகவும் இருந்து துவை 
தம் நிச்சயமாக ஏற்படும் பொழுது , அவைகளை அசத் 
தியமென்று எவ்வாறு கூறலாம் ? திருசிய ஞானம் 
யாவும் பிராந்தி ரூபமாகக் கருதப்படுமானால் பிராந்தி 
ஞானமென்றும் பிராந்தியின்றிய ஞானமென்றும் வேற் 
றுமை யெங்ஙனமுண்டாயிற்று ? இந்தப் பிராந்தியும் 
எல்லோருக்கும் ஒன்று போ லிருப்பதற்கும் 
மென்ன ? இதனை எனக்கு அருளவேண்டும் . இவ்வித 
மான சந்தேகங்கள் அடியேன் இருதயத்தில் குடி 
கொண்டிருக்கின்றன என்றான் . 

இத்தகைய பிரசினங்களை ஸர்வஞ்ஞரான தத் 
தாத்திரேயர் கேட்டு நல்ல பிரசினங்கள் கேட்டது பற் 
றிச் சந்தோஷத்துடன் மறுமொழி கூற ஆரம்பித்தார் . 

கண்ணாடிப் பிரதிபிம்ப நியாயப்படி திருசியம்(சிதாத்மா 
வுடன் ) ஒன்றாயிருந்தாலும் மனதினிடமாகத் துவைதம் மிஞ்சி 
நிற்கின்றது என்ற சங்கை . 


காரன 


* 


240 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


" இராமா ! நீ கேட்ட பிச்சினங்கள் யாவும் முன்னமே 
கேட்டிருக்கிறாயானாலும் தகும் . சந்தேகம் நிவிர்த்தி 
யாகி மனதில் துஷ்டியுண்டாகிற வரையில் அடிக்கடி 
சோதனை செய்யவேண்டியது . மாணவன் தன் மனதி 
லிருப்பதை வெளியிட்டுக் கேளாவிட்டால் குருதான் 
எங்ஙனம் சொல்வார் ? பிராணிகளது புத்தி பேதத்தி 
னால் அவர்களுடைய தர்க்கம் வெவ்வேறு நிலையுடை 
யதாயிருக்கிறது . தன் கருத்தைத் தெரிவித்துக் கேளா 
மல் எவன் தான் சந்தேக நிவிர்த்தி அடைவான் ? 
ஆகையினால் கேட்பவனுக்கே திடமான வித்தை யுண் 
டாகிறது . நிரூபணம் செய்வதற்குப் பிரசினம் செய் 
வது பீஜமாகும் . கேளாதவனுக்கு வித்தையேயில்லை . 
ஆகையினால் குருவை அடுத்துக் கேட்டால் தான் 
வித்தை . 

சித்ரூபி ஒருத்தியாக விருந்தும் விசித்திரமாக 
விளங்குகின்றாளென்று ஏற்படுகின்றது , எவ்வி தெமென் 
றால் கண்ணாடி 

ஏகரூபமாக விருந்தும் பிரதி 
பிம்பங்களால் அனேக விதம் ஆவதுபோல . சொப் 
பன விகற்பத்திற்கு முன்னதாகக் கேவலமாக விருக் 
கும் மனது ஒன்றே திருஷ்டாவாகவும் தரிசனமாக 
வும் திருசியமாகவும் விசித்திரமாக விளங்குவதை நீ 
பார் . இவ்விதமே அந்த ஸம்வித்தியும் சுத்தையாக 
விருந்தாலும் விசித்திரமான வடிவத்துடன் விளங்கு 
கின்றாள் . (a ) சித்தென்றும் சேத்தியமென்றும் சொப் 
பனத்திலுங் இருவிதமாக விளங்குகின்றது . 

( a ) சித்தென்றும் சேத்திய மென்றும் யாவருக்கும் 
சொப்பனத்தில் துவைதம் தோன்றியும் அது வாஸ்தவத்தில் 
இல்லாதது போல ஜாக்கிரத்தில் துவைதம் யாவருக்கும் 
தோன்றினாலும் இல்லை யென்றர்த்தமாம் . 


கூட 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

241 
வெளிச்சத்தை அபேக்ஷியாமலே 

குருடனானவன் 
பாவத்தைத் தெரிந்துகொள்கிறானன்றோ ? பிறவிக் குரு 
டனுக்கு ரூபம் விளங்கா விட்டாலும் , மற்றவர்களுக்கு 
ஸ்மரிக்கும் பொழுது வெளிச்சத்தை அபேக்ஷியாமலே 
ரூபம் விளங்குகின்ற படியால் ரூபத்திற்கு வெளிச்சத் 
தின் தன்மையில்லை . அவ்வாறன்று இந்தச் சித்தின் 
விஷயத்தில் . - சித்தை அபேக்ஷியாமல் எக்காலத்தில் 
எத்தேசத்தில் எது விளங்குகிறது ? கண்ணாடியின்றிப் 
பிரதிபிம்பம் சற்றேனும் விளங்காதது போலும் , பிரதி 
பிம்பங்கள் கண்ணாடிக்கு வேறாகாதிருப்பது போலும் 
சித்தின்றி அதற் கன்னியமாகச் சற்றேனும் ஒன்றும் 
இருப்பதாக நினைக்கத்தக்க தன்று . ஆகையினால் சித் 
திற்கு அன்னியமாக மனதென்பதும் எவ்விதத்திலும் 
கிடையாது . 

சொப்பனத்தில் எவ்விதம் ஞாதாவும் , ஞான்கா 
ணமும் , ஞேயமும் , ஏக்ரூபமாயிருப்பதனால் அங்கு 
வேறான மன தென்பதில்லையோ அவ்விதமே ஜாக்கி 
ரத்திலும் மனதென்பதில்லை . காரியத்தைச் சாதிப்ப 
தற்காக மட்டும் மனதென்று கற்பிக்கப் பட்டதே 
யன்றி வேறல்ல . சொப்பன மரத்தை வெட்டுவதற் 
குச் சொப்பனக் 

கோடரியானது 
போல் , இராமா ! அசத்திய வடிவமாகிய கிரியைக்கான் 
கரணமும் அசத்தியமே யாகும் (a ) அசத்தான மனி 
தக் கொப்பினால் எவன் எப்பொழுது தான் நன்றாய்ப் 
பிளக்கப் பட்டான் ? ஆகையினால் இராமா ! சேத்திய 
மான காரியத்திற்குக் காரணமாக மனதென்பது இல்லை . 


கரணமாவது 


(a ) காரிய கரணங்கள் அசத்தியமாகும் பொழுது கிரியை 
மிகவும் அசத்திய மெனப்பட்டது . 

16 


242 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
சொப்பனத்தில் கிரியை செய்வதற்குக் காரணமான 
திருஷ்டாவே மனதென்று சொல்லப்படும் . 
ஆகையினால் , இராமா ! 

கிரியை செய்வதான 
மனது எக்காலத்திலுமில்லை . சிதாத்மா கேவலம் கன் 
தடையற்ற சுதந்திரத்தினால் மனது முதலியவைகளைக் 
கற்பித்துக் கொண்டு திருசியம் திருஷ்டா முதலிய 
பேதங்கள் பூண்டு விவகரிக்கின்றான் . அங்கங்கு சிற்சில 
இடங்களில் கேவலம் நிர்விகற்ப வடிவமாகவும் இருக் 
கின்றது . 

பார்க்கவா ! கேள் . சித்தத்துவம் சுயமாக ஆகா 
யம் போல் பரிபூரணமா யிருந்தாலும் சொப்பிரகாச 
சித்ரூபமான படியால் ஆகாயம் போன்ற தன்று . ஆகா 
யத்திற்கும் சிதாத்மாவிற்கும் அதிகமான வித்தியாச 
மில்லை . பூரணமாகவும் , சூக்ஷ்மமாகவும் , நிர்மலமாக 
வும் ஆதியந்த மில்லாததாகவும் , வடிவற்றதாகவும் , 
ஸர்வத்திற்கும் ஆதாரமாக விருந்தும் பற்றின்றியதாக 
வும் , ஸர்வத்திற்கும் அனு சூதமாகவும் இவ்விரண்டும் 
இருக்கின்றன . இவ்விதம் ஒற்றுமை யிருந்தும் ஆத்மா 
வினிடம் சித்ரூபம் விசேஷமாக இருக்கிறது . அஃது 
ஆகாயத்தி னிடமில்லை- உண்மையில் சைதன்னியம் 
நிறைந்த ( b ) ஆத்மாவே ஆகாய மென்று கூறப்படுகின் 
றது . ஆத்மாவிற்கும் ஆகாயத்திற்கும் சற்றேனும் 
பேதமிருப்பதாகக் கருதத்தக்கதன்று . எது ஆகாய 
மோ அது ஆக்மாவே , எது ஆக்மாவோ அதுவே 
ஆகாயம் . 
அஞ்ஞர்கள் தங்கள் 

பிராந்தியினால் ஆத்ம 


( b ) ஆகாயத்திற்கும் ஆத்மாவிற்கும் பேத முண்டென் 
பது வாஸ்தவமன்று , 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

243 
ரூபத்தை ஆகாயமென்று நோக்குகின்றனர் . கோட் 
டான் சூரிய வெளிச்சத்தை இருளாகவே காண்பது 
போல அஞ்ஞர்கள் தங்கள் பிராந்தியினால் ஆத்ம 
ரூபத்தை ஆகாயமாகக் கருதுகின்றனர் . பண்டிதர் 
களோவென்றால் , ஆகாயத்தைத் தங்கள் சித்ரூபமாகவே 
காண்கின்றனர் . 

இராமா ! சொப்பனத்தில் தானே தன்னாத் 
மாவையே வெகுவிதம் பலவாறாக மனுஷியர் முதலிய 
வேற்றுமையுடன் தோற்றுவிப்பதுபோல் பராசித் 
தான ( a ) பரமேசுவரியும் தன் தடையற்ற சுதந்திரத் 
தின் மாகாத்மியத்தினால் தன்னையே அனேக விதம் 
பரிச்சின்னமாகத் தோற்றுவிக்கின்றாள் . அனேக வி 
மாக விளங்கினாலும் அது தன் சுபதிருஷ்டியிலன்று . 
பரிச்சின்ன மானவர்களுடைய திருஷ்டியிலேயே அங் 
ஙனம் தோற்றுகின்றாள் . தன் சுயதிருஷ்டியில் 
ணாம ரூபிணியாகவே பராசித்திருக்கின்றாள் . 
திர ஜாலக்காரன் ஏகனாயிருந்தும் தன்னையே பலவா 
றாகப் பார்ப்போருக்குக் காண்பித்துத் தன் சுயதிருஷ் 
டியில் விகாரமின்றித் கானாகவே யிருப்பதுபோலப் 
பரையான சித்தும் சுத்த ஏக ரூபமாக விளங்கியிருந் 
தும் தன் ( b ) மாயையினால் பரிச்சின்னம் அடைந்த 
ஜீவர்கள் திருஷ்டியில் அனேக விதம் பரிச்சின்ன 
மாகின்றாள் . இந்திர ஜாலக்காரன் மாயையினால் சுற் 
றப்படுவது அன்னிய திருஷ்டியிலேயே போலச் சித் 
ரூபி மாயையினால் சுற்றப்படுவதுங் கூடப் பரிச்சின்ன 
திருஷ்டிக்கே தான் . 

( 2 ) ஆகாயம்போல் ஜடமன்றென்றர்த்தம் - 

( b ) மாயா சக்திக்கு இவ்வல்லமை யுண்டென்று காண் 
பிக்கப் படுகின்றது . 


244 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பராசித்தின் அசாத்தியமானதையும் சாதிப்பிக்கும் 
சுதந்திரமே மாயையாகும் . உலகத்தில் யோகிகளும் 
மற்றும் மாந்திரீகர் இந்திர ஜாலக்காரர்களும் தங்கள் 
சுதந்திரம் மாயையினால் மறைக்கப்பட்டிருந்தாலும் தங் 
கள் யுக்திகளினால் சற்றே சுதந்திர மடைந்தவர்களாகித் 
துர்க்கடத்தைக் கடனை செய்கின்றார்களாகையால் அப 
ரிச்சின்ன மாயாசக்தியுடைய பராசித்தானவள் இந்த 
ஐகத்தை விளக்குவது விசித்திரமல்ல . 

( 2 ) அபிமானம் ( அகம்பாவம் ) ஏகதேசத்தில் விசி 
ராந்தி பெறுவதே பரிச்சேதமென்னலாகும் . இதுதான் 
அபூரணத்துவமென்றும் அவித்தையென்றும் கூறப் 
படும் . இவ்விதமாகப் பராசித்தானவள் தன் நிர்மல 
சுதந்திரத்தினால் தன் சொரூபத்தையே அனேகவிதம் 
பரிச்சின்னமாகத் தோற்றுவிக்கின்றாள் . பிருகுநந்தனா ! 
இவ்விஷயத்தில் தார்க்கீகரும் பண்டிதர்களுமான வெகு 


( a ) பூரணமான சிதாத்மாவின் பரிச்சேத மெங்ஙனமென் 
சால் : --சிதாத்மா தீபம் முதலிய ஜடப்பிரகாசங்களிலிருந்தும் 
வேற்றுமையுடைய ஸ்புரத் பிரகாச ரூபமுடையதாம் . இத் 
தகைய ஸ்பூர்த்தி வடிவான பிரகாசம் அனாத்ம வஸ்துவி 
னிடம் விசிராந்தியடைவதே இதம்பாவனையாம் . தன்னாத்ம 
விசிராந்தியே அகம்பாவனையாம் . பரசிதாத்மாவுக்கு அகில 
மான ரூபங்களிலும் விசிராந்தியிருப்பதனால் தான் பூரணாகம் 
பாவமுடைய தெனப்படும் . இவ்வித பூரண அகண்ட சொரூ 
பியாயிருப்பவருக்கும் தன் சுதந்திரமென்ற மாயையினால் 
விளக்கப்படும் ஏகதேசத் தோற்றத்தில் விசிராந்தி யுண்டா 
வதே பரிச்சேதமென்று கூறப்படும் . அபூர்ணக் கியாதியென் 
றும் அவித்தையென்றும் யாதொன்று சாஸ்திரத்தில் கூறப்படு 
கிறதோ அதுவே அபூர்ணமான அகம்பாவமாகும்.இந்த ஏகதேச 
அகம்பாவ விசிராந்திக்குப் புறம்பாயுள்ள சிதாத்மாவின் முழு 

மற்றைப் பிரதேசமே ஆகாயமென்று 


மையான 


விளங்கு 


கின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


245 


சத்தை 


ஜனங்களும் தன்னாத்மாவை உதாகரித்துப்பாராமையா 
லும் வெளி 

நோக்க முற்றவர்களா யிருப்பதனாலும் 
மோகத்தை அடைகின்றனர் . 

யாகட்டும் அல்லது அன்னியமான 
அசத்தையாகட்டும் குருவானவர் யாதேனும் சிறிது 
உபதேசித்ததைத் தன்னிடத்திலேயே உதாகரித்துப் 
பாராதிருக்கும் வரையில் சிரவணமானது பரோக்ஷவடி 
வமே யாகையால் , பலன் அடையப்பட மாட்டாது . 
ஆகையினால் , இராமா ! நான் கூறுவதை நல்ல திருஷ்டி 
யுடன் ஆத்மாவினிடத்திலேயே ( தனக்குள்ளேயே ) 
நன்றாய்ப் பார்த்துக்கொள் . பரையும் ஈசுவரியும் ஸர்வ 
ஸாமானிய ரூபிணியுமாக யாதொரு சித்திருக்கின் 
றாளோ அவள் ஜடத்திலிருந்து வேறான வடிவமுள்ளவ 
ளாகையால் பிரகாசமயி ஆகுவள் . அதுபற்றித் தன் 
னிடத்திலேயே விசிராந்தி பெறுந்தன்மை யுடையவ 
ளாதலால் பராகந்தை யுடையவளுமாவள். ஜடங்களோ 
வென்றால் சிதாத்மாவினிடம் விசிராந்திபெறுவன . அத 
னிடம் விளங்குவதால் . ஜடங்கள் தங்கள் சொரூபத்தில் 
சுயமாக விளங்காததால் அவைகட்குக் கம்மிடம் விசி 
ராந்தியில்லை . சித்திற்கு அன்னியாபேக்ஷையின்றியே 
எப்போதும் கேவலம் தன்னிடத்தில் 

விளங்கிக் 
கொண்டிருக்கும் தன்மையுண்டு . ஆகையால் தன்னி 
டத்தில் விசிராந்தியுடையது . ஜடங்களில் காணப்படாத 
இந்த விசிராந்தியே பரமமான பூசனாகந்தை யெனப் 
படும் . பேதங்களின் ஸ்பரிசம் சற்றும் இல்லாததால் 
இவ்வகந்தைக்குப் பூரணத்துவம் சித்தமாயிற்று . பரிச் 
சேதமின்மையால் பேதசம்பந்தமில்லை . நிலைக்கண்ணாடி 
யில் பிரதிபிம்பநகரம்போல் ஸர்வமும் பூரணாகந்தை 
யுடைய சித்தினிடம் தாதாத்மியம் பூண்டு அதனிடம் 


246 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


இருக்கிறபடியால் அது பரிச்சேதமற்றது . பரிச்சேதம் 
செய்யக் கூடியதான ஒன்று தனக்கு அன்னியமாக இல் 
லாததால் பரிச்சின்னம் இல்லை . அதுபற்றிப் பேத 
ஸ்பரிசமு மில்லை . 

இவ்விதம் பூரண சொரூபமா யிருப்பவளுக்குப் 
பூரணமான யாதொரு ஸ்புரணமுண்டோ அதுதான் 
தன் ஆத்மாவினிட முண்டாகும் விசிராந்தியென்றும் 
பூரணாகந்தையென்றும் கூறப்பட்டுள்ளது . சித்தென் 
றும் பூரணாகத்தையென்றும் இரண்டாகவிருந்தாலும் 
இவை அகண்டேகாசமாகப் பவிக்கின்றது . ஆனால் 
நிரூபணம் செய்வதில் இதுவே வெகுவி தமானது 
போலத் தோற்றுகின்றது . அகண்டேகரசமே சுதந் 
திரமானாலும் பூரனாகத்தையும் சுதந்திரமும் அதன் 
ஏகரசமான சக்தியேயாகும் . தேஜசினிடமாகப் பிரகா 
சமும் உஷ்ணமும் வேறாயிராததுபோலச் சித்தானவள் 
சுதந்திரமும் விசிராந்தியும் கூடின எகரசவடிவா யிருக் 
கின்றாள் . இந்தப்பூரணாகத்தையே பாமதுர்க்கடமான 
மாயையென்று கூறப்பட்ட சக்தி . இச்சக்தி கண்ணாடி 
போல் சிதேக ரூபிணியாக விருந்தும் சொரூபத்தினிட 
மாக அனேக விசித்திரமான தோற்றங்களை விளக்கு 
கின்றாள் . அவ்விதம் விசித்திரமாக விளங்கும் பொழு 
தும் தன் சொரூபம் நழுவப்படாமலு மிருக்கின்றது . 

சுதந்திரமென்ற இந்த மாயா சக்தியினால் பரிச் 
சின்னமானதாகத் தான் விளங்குவதே அனாத்மாவின் 
விளங்கல் என்று கூறப்படும் . அவித்தையென்றதும் , 
ஜடசக்தியென்றதும் , சூனிய மென்றதும் , பிரகிருதி 
யென்றதும் , அத்தியந்தாபாவ மென்றதும் , ஆகாய 
மென்றதும் , தமசென்றதும் , பிரதம சிருஷ்டியென்ற 
தும் , அதுவேயாகும் . முதன்மையான பரிச்சேதந் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


247 


தான் இவ்வெல்லாமுமாகக் கடறப்பட்டது . இராமா ! 
பூரணாத்மாவில் விசிரமத்தை அடைந்ததான யாதொரு 
நிலையுண்டோ அங்கிருந்து அந்தப் பூரணாதம விசிரமம் 
பிராந்தியினால் ஏகதேசத்தன்மை யடைவதே ஆகாயத் 
தின் விளக்கமாம் . 

அகந்தை ஏகதேசத்துவத்தை அடையும் பொழுது , 
தானென்ற அபிமானம் அகன்றதான ஆத்மாவின் 
யாதொரு பிரதேசமுண்டோ அது தான் ஆகாயமென்று 
சொல்லப்பட்டுள்ளது . அவ்வாகாயமே சம்சாரத்திற் 
குக் காரணம் . பசு திருஷ்டியுடைய ஜீவர்கள் காணும் 
வேற்றுமை இதுவேதான் . 

இராமா ! உன்னால் காணப்பட்ட ( a ) ஆகாயத் 
தைச் சூக்ஷ்ம திருஷ்டியுடன் பார் . அங்குள்ள ஜீவ 
கூட்டங்களுக்கெல்லாம் அந்த ஆகாயமே ஆத்மாவும் 
சைதன்னியமுமாகும் . அன்னிய தேகங்களில் உன் 
னுடைய ஆகாயமாக யாதொன்று விளங்குகின்றதோ 
அந்த ஆகாயமே அவர்களுக்குச் சிதாநந்தகனமான 
ஆத்மாவாகும் . இவ்விதம் தன்னால் கற்பிக்கப்பட்ட 
ஆகாயத்தினால் கவரப்பட்ட 

சித்வடிவ 
முண்டோ அது தான் மனதென்று சொல்லப்படும் . 
ஆகையினால் ஆத்மாவே மனதாகும் , வேறன்று . 

இங்கு ஆவரணத்தின் முக்கியத்தைப் பற்றிப் 
பிரமாண ஞானகரணமே மனதென்று கூறப்பட்டது ; 
ஆவிர்த்தத்தின் ( b ) முக்கியத்தால் பிரமாதாவென்றும் 


யாதொரு 


( a ) ஆகாயத்திற்கும் ஆத்மாவிற்கும் பேதமில்லையென்று 
காண்பிக்கப்படுகின்றது . 

( b ) ஜட சக்தியினால் சூழப்பட்ட சித்தே ஜீவனாகும் . 
கோமளம் = ஸ்பரிசமின்றியது , மெல்லியது . 


248 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கூடமான 


ஜீவனென்றும் கூறலாயிற்று . இவ்விதம் சிதாத்மா 
தன்னால் கற்பிக்கப்பட்ட ஆகாயத்தினால் சூழப்பட் 
டிருந்தும் , பின்னும் கோமளமும் , சம்பந்தமின்றியதும் , 
தடிப்பின்றியதும் , மலினமின்றியதுமான அந்த ஆகா 
யத்தினிடமாகக் கடினத்தன்மையையும் , சம்பந்தத்தை 
யும் , அடர்ச்சியையும் , மலினத்தையும் கற்பித்துப் 
பூதங்களைத் தோற்றுவித்து இப்பூதங்களா லேற்பட்ட 
தேகத்தினால் சுற்றப்பட்டவனாகிக் (a ) குடத்தினுள் 
வைத்த தீபம் உள்ளில் வியாபித்துப் பிரகாசிப்பது 
போல இந்தச் சரீரத்தினுள் சிக்பிரகாச மாத்திரமா 
யிருந்துகொண்டு 

தீபம்போல் தேகத்தி 
னுள்ளே மட்டிலும் விளங்குகின்றான் . குடத்தின் 
துவாரங்களின் வழியாகத் தீபப்பிரபையானது வெளிப் 
படுவதுபோல நேத்திரம் முதலிய துவாரங்களின் வழி 
யாகச் சித்தானது ( b ) பின்னும் வெளிப்படுகின்றது 
ஆனால் வாஸ்தவத்தில் சித்திற்கு " வெளிப்படுதல் 
என்பதில்லை. ஏனென்றால் அது பூரணமானதாலும் 
செய்கையின்றிய தாகையாலுபேர். 

சிதாத்மாவின் ஸ்பூர்த்திரூப ஞானசக்தியானது 
தன்னைச் சுற்றிக்கொண்டிருக்கும் ஆகாயமென்ற ஜட 

வடிவமான அஞ்ஞானத்தை எதுவரைக்கும் 
( a ) இவ்விதம் தேகத்தன்மையை அடைந்தாலும் தன் 
சித்ரூபத்திலிருந்து நழுவவில்லை என்று கருத்து . 

( b ) நேத்திரங்கள் முதலிய கரணங்களின் வாயிலாகக் 
கடம் முதலிய ஞானமுண்டானாலும் அவை ( கடாதிஞானம் ) 
தன்னிலுண்டானவையே . சதா பிரகாசிக்கும் சித்தானது 
விஷயாகாரமாகப் பின்னும் புதிதாகவும் பிரகாசிக்கின்ற 
தென்று அர்த்தம் . 

வெளிப்படுவதுபோலத் தோற்றம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

249 
( c ) அகற்றுகின்றதோ அவ்வளவு மட்டும் " வெளிப் 
படுதல் " நன்றாய் விளங்கும் . இவ்வாறு ஸ்பூர்த்தி 
யினால் ஆவரணம் அகலுவதே மனதின் வியாபார 
மென்னலாகும் . ஆகையினால் , இராமா ! மனதென்பது 
அன்னியமன்று , ஆக்மாவே மனதென்று சொல்லப் 
படும் . சலிக்கும் சித்ரூபியே மனதாவள் . நிச்சலையே 
ஆத்ம சொரூபிணி . இராமா ! ஸ்பூர்த்தியினால் ஆவர 
ணம் அகலுவதே சித்தின் சலனமாகும் . இதுவே 
விகற்பமாம் . இந்த விகற்பத்தைத் தீர ஒழித்துவிட் 
டால் ஏற்படும் நிர்விகற்பமான விஞ்ஞானமே பூசண 
ரூபமாகும் . இப்பூசன வடிவமே முக்தி . இராமா ! 
இதனிடம் சந்தேகத்தை அகற்றி விடுவாய் . விகற் 
பத்தை ஒழித்துவிட்டாலும் ஆவரணம் சேஷித்திருப்ப 
தாகக் கருதுவாயானால் , ஆவரணம் இல்லவேயில்லை. 
ஏனென்றால் , தன்னாலேயே கற்பிக்கப்பட்டதாகையால் 
ஆவரணம் 

சத்தியமன்று . எவ்விதம் தன் மனோ 
ராஜ்ஜியத்தில் யாரோ ஒரு சத்துருவினால் கட்டுண்டு 
சங்கற்பத்தை அகற்றுகிற வரையில் அடிக்கப்பட்டவ 
னாகவும் பயப்படுத்தப்பட்டவனாகவு மிருந்த ஒருவ 
னுக்கு அந்தச் சங்கற்பம் அகலும்பொழுது அடிபட்ட 


( c ) இது இங்கு இரகசியம் . பா சிதாத்மாவின் சுதந்தி 
ரத்தினால் விளக்கப்பட்ட 

பரிச்சின்ன அகம்பாவமுடைய 
பிரமாதா ஜீவன் . அவன் குடத்திற்குள் வைத்திருக்கும் 
தீபம்போலத் தேகத்தினுள் சித்பிரகாச மயனாயிருக்கிறான் . 
குடத்தின் துவாரத்தில் வெளிப்படும் தீபத்தின் பிரபை இரு 
ளையகற்றுவது போலச் சிதாத்மாவின் ஸ்பூர்த் திசக்தி இந்தி 
ரியங்களின் வழியாக எங்கெங்கு செல்லுகிறதோ அங்கங்கிருக் 
கும் ஆவாரகமான ஆகாயமென்ற அஞ்ஞானத்தை நிவிர்த்தி 
செய்வதனால் சித்து வெளிப்படுவது போலத் தோற்றுகின் 
றது . 


250 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
தும் பயப்பட்டதும் இலயமாகி விடுமானால் , அவன் 
கட்டுண்டது மாத்திரம் அங்கு மிஞ்சி யிருக்குமா ? 
ஆலோசித்துப்பார் . இராமா ! அனாதிகாலமாகவே பந்த 
மென்பது ஒருவருக்காவது ( 8 ) இங்கில்லை . ஜடாத்மப் 
பிராந்தியை விட்டுவிட்டுப் பந்தமென்பது யாதென்று 
விசாரித்துப்பார் . பந்தமானது உண்மையென்ற நிச் 
சயமே மகாபந்தமாகும் . பந்தம் உண்டென்பதும் பீதி 
யடைந்த பாலனுக்குப் பேய் பிடித்ததென்று சொல்வது 
போலவாம் . 

புத்திமானாக விருந்தும் எதுவரையிலும் இந்தப் 
பந்தம் உண்மைபென்ற பிராந்தியை ஒருவன் விடாம 
லிருக்கின்றானோ அதுவரையிலும் அவன் எவ்வளவு 
தான் மகா பிரயத்தனங்கள் செய்தாலும் ஒருபொழு 
தும் பந்தத்திலிருந்து விடுபட்டவனாகான் . நிர்மலமான 
சிதாத்மாவிற்கு இந்தப்பந்தமேது ? எங்ஙனமுண்டாகக் 
கூடும் ? தன் ஆத்மாவான கண்ணாடியில் பிரதிபிம்பித்த 
திருசியங்களால் பந்தம் உண்டாகலாமென்றால் கண் 
ணாடியில் பிரதிபிம்பித்த அக்னியும் தகிக்கவேண்டும் . 
பந்தம் உண்மையென்ற புத்தியும் மனதென்பது இருக் 
கிறதென்ற நிச்சயமுமாகிய இவ்விரண்டுமின்றி 
னுக்காவது ஓரிடத்திலும் வேறு பந்தம் இல்லை . நல்ல 
விசாரமென்ற மகாஜலத்தினால் இவ்விருமலங்களையும் 
நன்றாய்க் கழுவிவிடும் வரையிலும் ஒருவனுடைய சம் 
சாரத்தை ஒழிப்பதற்கு என்னாலாவது , பிரம்மாவினா 


எவ 


( a ) ஆனால் உபதேசாதிக் கிரமங்கள் வியர்த்தமென்று 
கருதப்படுமானால் அதற்குச் சமாதானம்- சொரூபஞான மிருந் 
தாலும் பந்தம் உண்மை யென்ற பிராந்தி யிருக்கிறவரையில் 
பலன் உதயமாகாதாகையால் இதுவே முக்கியமான பந்தமாம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

251 
லாவது , விஷ்ணுவினாலாவது , சங்கரனாலாவது , வித் 
யாத்மிகையான திரிபுரையினாலாவது ஒருகாலும் சாத் 
தியமன்று . ஆகையினால் , இராமா ! இவ்விரு மலங் 
களையும் ஒழித்துச் சுகியாகுவாய் . மனது நிர்விகற்ப 
வடிவமாயிருக்கும் பொழுது ஆக்மா மாத்திரமாயிருப்ப 
தால் மனதின் துவைதம் சேஷித்திராது . இது அது 
என்ற தோற்றத்தைத் தவிர மனதென்பது கிடையாது . 
இது முதலியவற்றைத் தீர அகற்றிவிட்டால் விளக்க 
மான ஆத்மாவே சேடிக்கின்றது . 

((a) இரஜ்ஜு சர்ப்பப் பிராந்தியானது சத்திய 
மென்று கருதப்பட்ட வஸ்துவில் சர்ப்பமென்ற தோற் 
றம் . விளங்குவது தான் என்பது திண்ணம் . இங்கு 
ஆரேரபிக்கப்பட்ட சர்ப்பம் பாதிக்கப்பட்ட பிறகும் 
சித்ரூபமான ஆத்மாவிற்கு அன்னியமாகப் பிராந்தி 
ஞானத்திற்கு விஷயமாயிருந்த இரஜ்ஜுவின் 
நிலைபெற்றிருக்கும் . சர்ப்பமாக விளங்கின இரஜ்ஜு 
வும், சொப்பன திருஷ்டாந்தத்தால் சித்தினால் கற்பிக் 
கப்பட்டதென்று தீர்மானம் உதித்து , அந்த இரஜ்ஜு 
வும் பாதிக்கப்படுமானால் அந்த ஞானம் எங்ஙனம் எத 
னைப்பற்றியிருக்கும் ? ஆகையினால் திருசியம் பாதிக்கப் 
படும்பொழுது அந்த (திருசிய ) ஞானம் கேவலம் திருக் 
காகின்றது . அந்தப்பிராந்தி ஞானமும் சிதாத்மாவிற்கு 
வேறான தன்றாகையால் அதனால் துவைதம் எங்ஙன 
முண்டாகும் ? 
அர்த்தக்கிரியைகளினால் திருசியமானது சத்திய 
சொல்லுவோமானால் , 

அர்த்தக்கிரியைகள் 
சொப்பன வஸ்துக்களிலும் ஸ்திரமாகக் காணப்படுகின் 
( a ) பிராந்தி சொரூபமாகவும் 

துவைதமில்லையென்று 
காண்பிக்கப்படுகிறது . 


ஞானம் 


மென்று 


252 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


றன . எல்லோராலும் சொப்பன வஸ்துக்கள் ஸ்திர 
மென்று சொப்பனத்தில் கருதப்படுகின்றன . சொப் 
பனத்தோற்றத்திற்கும் ஜாக்கிரத்தோற்றத்திற்கும் இது 
மட்டிலுந்தான் வித்தியாசம் . எதுவென்றால் , ஜாக்கிரத் 
தில் சொப்பனம் மித்தையென்ற நிச்சயம் தீர்மானமாக 
உண்டாகின்றது ; அவ்விதம் சொப்பனத்தில் ஜாக்கிர 
அனுபவங்கள் மித்தையென்று நிச்சயிக்கப்படுவதில்லை . 
இந்தப்பேதத்தினாலேயே ஜாக்கிர வியவகாரம் சத்திய 
மான தென்று ஏற்பட மாட்டாது . ஜாக்கிரத்தில் வஸ் 
துக்கள் நிலை பெற்றனவாகவும் அர்த்தக்கிரியைகளுக்கு 
போக்கியதையுடையனவாகவும் கருதப்படுவது போலச் 
சொப்பனத்திலும் அவ்விதமே காணப்படுகிறதோ இல் 
லையா சொல் . சொப்பனத்தில் ஜாக்கிர பாவ மில்லா 
தது போல் ஜாக்கிரத்திலும் சொப்பன பாவ மில்லை . 
இவ்விரு அவஸ்தைவளிலும் அர்த்தம் , கிரியை , நிலைப் 
பென்பன ஒன்று போலவே விளங்குகின்றன . கழிந்து 
போன ஜாக்கிர சொப்பனங்களுக்கு யாது வித்தியாச 
மிருக்கிற தென்று சூக்ஷ்ம புத்தியினால் பாவனை செய்து 
பார் . 

இந்திர ஜாலக்காரன் செய்வதிலும் நிலை பெற்றி 
ருத்தலுடன் அர்த்தக்கிரியைகளையும் பார் . நிலை பெற் 
றிருத்தலாலும் அர்த்தக்கிரியைகளினாலுமோ ஜாலக் 
காரன் செய்வன சத்தியமாவது ? சத்திய மின்னதென் 
றும் அசத்திய மின்ன தென்றும் பாமர 
பிரித்தறியா ராகையால் மோகத்தினால் 

மோகத்தினால் அவர்கள் 
ஜகத்தை உண்மையென்று கூறுகின்றார்கள் . இராமா ! 
( a ) அபாவம் என்பதினால் ஒருகாலத்திலும் ஸ்பரிசிக் 

( a ) அபாவமென்ற பிரதியோகியினால் தொடப்படாதது 
சத்தியம் , சிதாத்மாவை அபாவமென்ற பிரதியோகி என் 


ஜனங்கள் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


253 


கப்படாதது சத்தியமென்று மொழியப்படும் . சித்தின் 
அபாவம் விளங்கா தாகையாலும் , விளங்குமானால் 
அபாவ மில்லையா தலாலும் அதற்கு ஒரு பொழுதும் 
அபாவமில்லை. அசித்துக்களான ஐடங்கள் அனேக 
மாக விளங்குவதால் அவைகளுக்கு அபாவ முண்டு . 
அசித்தான பாவங்கள் எல்லா விதத்திலும் ஒன்றற் 
கொன்று அபாவத்தை விளக்கிக் கொண்டிருப்பவை 
களேயாகும் . சித்தின் அபானம் ( விளக்க மின்மை ) 
எக்காலத்தில் எங்குண்டாகின்றது ? இராமா ! -விசா 
ரித்துப்பார் . யாதொரு காலத்தில் சித்து விளங்கவில்லை 
யென்ப்படுமோ அக்காலம் எப்படித்தான் விளங்கும் ? 
சுழுத்தியில் ( a ) சித்தின் அனுபவ மின்மையால் சித் 
தின் அபாவம் கூறப்படு மானால் சித்தின் அனுபவ 
மின்மைதான் எங்ஙனம் விளங்கும் ? " அக்காலமும் 
" சித்தின் அந்த அனுபவ மின்மையும் இவ்விரண் 
டும் விளங்காத பொழுதும் இராமா ! சித்து விளங் 
கிக்கொண்டே யிருக்கிற படியினால் சித்தே சத்திய 
மானவள் . 

இராமா ! சத்தியம் அசத்தியம் இவற்றின் போத 
மின்ன தென்று சுருக்கமாகச் சொல்லுகிறேன் கேள் . 
அன்னி.பத்தை அபேக்ஷியாமல் விளங்குவதே சத்தி 
யம் ; மற்றவை அசத்தியம் . அங்ஙன மல்லாவிடில் 
( b ) இரஜ்ஜு சர்ப்பம் முதலியனவும் சக்தியமாகி 
தொடாதென்றால் சித்தில்லையென்று ஒருபொழுதும் சித்தி 


-D 


யாது . 


( a ) சுழுத்தியில் சித்தின் அனுபவ மின்மையால் அதன் 
அபாவம் கூறப்படுமானால் அக்காலம் எங்ஙனம் சித்திக்கும் ? 

( b ) நாஸ்தி ( இல்லை ) யென்ற அபாவப் பிரத்தியயத்தி 
னால் பாதிக்கப்படுவதே அசத்தியம் , அங்ஙனம் பாதிக்கப் 


254 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


விடும் . உன் கருத்தின்படி , பாதையென்பது அபாவ 
விஞ்ஞான மாகும் . அஃது உண்மையென்று அபிமா 
னித்த பாவத்தினிடம் உண்டாகின்றது . அவ்வாறே 
அசத்தியமென்று அபிமானித்த அபாவத்தில் " இருக் 
கின்றது ” என்ற பாதிக்கப்படாத பாவ விஞ்ஞான 
முண்டாகின்றது . இது பற்றிப் பாதிக்கப் படாதது 
சத்திய மென்றும் பாதிக்கப் படுவது அசத்தியமென் 
றும் ஏற்படுகிறது . இந்தப் பக்ஷமானது எல்லா விதத் 
திலும் வியபிசரிப்பதால் யுக்தமான தன்று . 

ஆகை 
யினால் , சித்து விளங்காவிட்டால் ஒன்றுமே யில்லை .. 
“ ஒன்றுமே யில்லை ” யென்பதும் 

எவ்விதத்திலு 
மில்லை . ஆகையினால் சித்து விளங்க வில்லையென்று 
யாதொரு தார்க்கீக கர்க்கபமானவன் சொல்லுகின் 
றானோ அவன் நானில்லை என்று மொழிபவனாவன் . 
அங்கு அவனுக்கு யாரால் தான் சமாதானம் கூற 
முடியும் ? கன் ஆத்மா விளங்கவில்லையென்று எப்போ 
தும் தன்னையே சந்தேகிப்பவனான ஒருவன் தன் தர்க்க 
சாமர்த்தியத்தினால் அன்னியனுடைய மோகத்தை 
அகற்றமுடியுமானால் இந்தப்பாராங்கல்லுக்கும் அன் 
னியனது மோகத்தை நாசஞ்செய்ய வல்லமையுண்டு. 
ஆகையினால் அர்த்தக்கிரியைகள் 

விளங்குவதனால் 
மட்டிலும் சத்தியமென்று ஏற்படமாட்டாது . 

எல்லா விஞ்ஞானமும் பிராந்தியே யாமென்பதில் 
சந்தேகமில்லை. இந்தப் பிராந்தி ஞானத்திலும் இது 
பிராந்தியல்லவென்று தீர்மானித்துக் கொண்டிருப்பது 
மற்றோர் மகாப்பிராந்தியாகும் . பாதை செய்யும் விஞ் 
படாதது சத்தியமெனும் பக்ஷத்தில் இரஜ்ஜுசர்ப்ப ஞானத் 
தின்பின் இது சர்ப்பமல்வவென்று பாதை செய்யும் ஞானம் 
உதயமாகும் முன் அந்தச் சர்ப்பமும் சத்தியமாகும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


255 


ஞானத்திற்கு முன் பிராந்தியுண்டாகின்றபடியால் உல 
கைப் பற்றிய எல்லா விஞ்ஞானமும் பிராந்தியின்றி 
யது போலிருக்கின்றது . இரஜதமென்ற ஞானம் சுக்தி 
ஞானமுண்டாகும் பொழுது பிராந்தி வடிவமாவது 
போலச் சிதாத்ம விஞ்ஞானமுண்டானால் எல்லாஞான 
மும் பிராந்தி வடிவமாகிவிடும் . ஆகாயம் நீலமென்ற 
பிராந்தி எல்லோருக்கும் சமமாகத் தோற்றுவதுபோல 
ஜகத்தின் பிராந்தியம் தோஷ ஏதுவினால் எல்லோருக் 
கும் ஒன்று போலிருக்கின்றது . சிதாத்ம வடிவாயிருக் 
கும் யாதொரு சுத்தவிஞ்ஞானமுண்டோ அதுதான் 
பிராந்தியற்றது . 

இவ்வாறு உன் வினாக்களுக்கு யுக்திகள் பொருந் 
திய விடைகள் அளிக்கப்பட்டன. இதனிடம் சந்தே 
கங்களைத் தீரவிலக்கி , இசாமா ! சொன்னவைகளைத் தீர் 
மானம் செய்துகொள் . முக்தரான பின்னும் வியவகார 
மெங்ஙனபொன்று நீ முன் கேட்டிருக்கிறாய் . அதனை 
உனக்குச் சொல்கிறேன் இராமா ! நன்றாய்ச் சமாகித 
னாக விருந்து கேள் . 

முக்தர்களான ஞானிகள் , உலகில் , உத்தமரென் 
றும் , மத்திமரென்றும் , அதம ரென்றும் உள்ளார் . பூர 
ணாத்ம சொரூபத்தை உணர்ந்தவராகவிருந்தும் பிராரப் 
தத்தினால் ஏற்படும் சுகதுக்கபோகங்களால் அடிக்கடி 
வருந்துகின்றவர் மந்தஞானிகளாவார் . எவர்கள் பிரா 
ரப்தத்தை அடைந்து புஜித்தாலும் மதுவுண்டவண்டு 
போல் அது தெரியாதிருக்கின்றனரோ அவர்கள் மத் 
திம ஞானிகளென்று கருதப்படுவர் . எவர்கள் கோடிக் 
கணக்கான பிராரப்தங்களாலும் அவைகளின் விசிக் 
திரமான பலன்களாலும் தங்கள் நிலை தவறாதிருக்கின்ற 
னரோ, ஆபத்துக்கள் கூட்டமாகவந்தாலும் அதைரி 


256 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யப்படாமலிருக்கின்றனரோ, ஆச்சரியத்தில் விஸ்மயங் 
கொள்ளாதிருக்கின்றனரோ, மகாசுகத்திலும் சந்தோ 
ஷப்படாதிருக்கின்றனரோ அத்தகைய உள்ளே சாந்த 
ரானவரும் வெளியில் உலகோரைப்போல இருப்பவரு 
மான அவர் ஞானிகளில் உத்தமராவர் . 

இவ்வாறு புத்தியின் பேதத்தினாலும் ஞானபாகத் 
தின் பேதத்தினாலும் பிராரப்தசேஷத்தின் மாகாத்மி 
யத்தாலும் விசித்திரமாகி மதுவுண்ட மத்தர்போலும் 
ஞானிகளின் வியவகாரம் நடக்கின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டம் 
பதினெட்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -19 


ங்ஙனம் தத்தாத்திரேயர் 

முகத்திலிருந்தும் 
பார்க்கவன் கேட்டு , பின்னும் ஒவ்வொன் 
றாய் முக்தர்களின் விவகாரக் கிரமத்தைப் பற்றிக் 
கேட்கின்றான் . பகவானே ! இன்னும் இதனை விஸ் 
தாரமாக நிரூபணம் செய்ய வேண்டுகிறேன் . புத்தி 
யின் வித்தியாசத்தினால் ஞானம் விசித்திரமாகப் பக் 
குவமடையுமானால் ஞானம் ஏக விதமானதென்றும் , 
அஃது தன் ஆத்மாமட்டிலுமான விளக்கமென்றும் 
அவ்விதமான ஸ்புரணமே மோக்ஷ மாகுமென்றும் 
மொழிதலான தெங்ஙனம் ? புத்தியின் பேதமிருந்தா 
லும் சாதனங்கள் ஏகவிதமாயிருக்கும்பொழுது ஞானம் 
எங்ஙனம் விசித்திரமாக (பற்பலவாக ) ப் பக்குவமடை 
கின்றது ? சாதனங்களும் வித்தியாசப்படுகின்றனவா 
இல்லையா ? சொல்லவேண்டும் , என்றான் . 
இவ்வாறு கேட்டதின்மேல் 

நிதியான 
தத்தாத்திரேயர் விஸ்தாரமாக அதன் கருத்தைச் 
சொல்ல ஆரம்பித்தார் . இராமா ! கேள் . உத்தம 

இதன் இரகசியத்தைச் சொல்லுகின்றேன் . 
சாதனத்தில் வேற்றுமையில்லை . ஞானம் பற்பல சாத 
னங்களுடைய தன்று . சாதனங்களின் தாரதம்மியத்தி 
னால் 

வித்தியாசப்படுகிறது . த 
னம் பூரணமா யிருக்குமானால் ஞானம் ஆயாசமின்றிச் 
சித்திக்கின்றது . சாதனத்தின் அபூர்த்தியினது தார 
தம்மியத்தினால் 

தாரதம்மியத்துடன் 
17 


தயா 


மான 


பலனடைவது 


ஆயாசத்தின் 


258 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஞானம் உண்டாகின்றது . ஆனால் வாஸ்தவத்தில் 
ஞானத்தினிடம் சாதனங்கள் சற்றேனும் உபயோகப் 
படுவதில்லை . ஞாகனமானது சுபாவமாகவே சித்தமா 
யிருக்கிறபடியால் அது ஒரு பொழுதும் சாதனங்க 
ளால் சாதிக்கத் தக்கதென்றாகாது . ( a ) சைதன்னி 
யமே விஞ்ஞானமாம் , அஃதெப்பொழுதும் சொப் 
பிரகாசமா யிருப்பது . நித்தியபான சொரூபமாகிய 
அதனிடம் சாதனங்களின் அபேக்ஷை யேது ? அதன் 
ஆவரணத்தை நிவாரணம் செய்யவே சாகனங்களின் 
உபயோகமாகும் . அழுக்கடர்ந்த 

ஸ்படிக கரண் 
டத்திற்குள் ளிருக்கும் பத்மாாகமணி குறிப்பிட்டறி 
யப் படாததுபோல அளவற்ற வாசனை களால் நிறை 
யப்பட்ட சித்தத்தினிடம் அந்தர்க்க தமா யிருக்கும் 
சைதன்னியம் குறிப்பிட் டறியப்படவில்லை. அனாதி 
காலமாகத் தேகாதி தாதாத்மிய மடைந்திருக்கும் 
சித்தமென்ற கரண்டத்தினிடம் விசாரமென்ற கூர்மை 
யான யந்திரத்தாலும் ( மனன சகித சிரவணமென்ற 
யுக்தியினாலும் ,) திருசிய தேகாதிகளிலுண்டாகும் அத் 
தாதாத்மியமென்ற அழுக்கை வேறு படுத்தி நிரோத 
( நிதித்தியாசன ) மென்ற ஜலத்தைக்கொண்டு அவ் 
வாசனைகளான அழுக்கு நன்முய்க் கழுவப்படுமானால் 
மணிவிளங்குவது போல் சைதன்னியம் குறிப்பிட்டறி 
யப்படுகின்றது . 


( a ) சாதனங்கள் ஞானத்தின் உற்பத்திக்குக் காரண 
மாகா விட்டாலும் அதன் உணர்ச்கிக்கு உபயோகமாகட்டுமே 
யென்றால் - அதற்குச் சமாதானம் . 

* தேகாதிகளால் தாதாத்மிய மடைந்திருக்கும் சைதன் 
னியமே சித்தமெனப்படும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


259 


ஆகையினால் இராமா ! வாசனைகளை அகற்றுவ 
தற்கே சாதனங்கள் ஏற்பட்டுள்ளன . வாசனைகளின் 
ஏற்றக்குறைவுகளினால் புத்தியும் பலவாறாயிருக்கின் 
றது . 

வாசனைக்கூட்டங்கள் எதுவரையிலும் எவனு 
டைய புத்திபைச் சுற்றிக்கொண்டிருக்கின்றனவோ 
அதுவரையில் அவனுக்குச் சாதனைகளின் அபேக்ஷை 
யுண்டு . பார்க்கவா ! வாசனைகள் பலவி தமென்று 
கூறப்படும் . அவற்றில் முக்கியமானவைகளை உனக் 
குச் சொல்கின்றேன் . அபராதமென்றும் , கர்மமென் 
றும் , காமமென்றுமாகிய பேதங்களால் வாசனைகள் 
மூன்று வகைப்படும் . தனதாத்மநாசஞ் செய்வதான 
அசிரத்தையே முக்கியமான அபராதமாம் . விபரீத 
மாகக் கிரகித்துக்கொள்வதே புருஷரிடம் அபராத 
மாகும் . சாதாரணமாகக் கலைகளில் பயின்றவர்கள் 
கூடச் சற்சங்கம் முதலிய சாதனங்கள் உடையவர் 
களாகவிருந்தும் இந்த அபராத வாசனையினால் பரகத்து 
வத்தை அறியாமலிருக்கின்றார்கள் . நிர்விசேஷமான 
பாதத்துவம் இல்லையென்றும் , அஃதிருக்கவே மார்க்க 
மில்லையென்றும் , இருக்குமானாலும் அது ஒருவராலும் 
ஒருபொழுதும் அறியக்கூடியதல்ல வென்றும் , பரம 
மான கத்துவத்தை அறிந்தாலும் , அது அப்பரதத்துவ 
மன்றென்றும் , இதன் ஞானத்தினால் மோக்ஷம் எவ்வித 
முண்டாகுமென்றும் இவ்வாறான வெகுவித விபரீதக் 
கொள்கைகளும் , இவைகளைப்பற்றிய சந்கேகங்களும் 
புருஷனுடைய அபராதமென்ற முதல்வாசனையென்று 
சொல்லப்படும் . இராமா ! சாஸ்திர வித்தைகளில் 
கேர்ந்தவர்களான நூறு அல்லது ஆயிரக்கணக்கான 
ஜனங்களும் இந்த அபராத வாசனையினால் அடிபட்டுச் 
சம்சாரத்தை அடைகின்றனர் . 


260 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
முன் ஜன்மங்களிற் செய்த பாப ஸம்ஸ்காரங்களி 
னால் புத்தியினிடத்தே யாதொரு மாலின்ய மிருந்து 
கொண்டு உபதேசித்ததைக் கிரகிக்கவொட்டாமல் தடை 
செய்கின்றதோ , ஆசான் செம்மையாக மொழிந்தாலும் 
அதனை யாதொன்றினால் உட்கொள்ளப்படவில்லையோ , 
அதுவே நிரோதத்தினாலும் ஜயிக்கக்கூடாத கர்ம 
வாசனையென்று கூறப்படும் . 

அளவற்றதும் வெகு கிளைகளுள்ள துமான கர்த் 
தவ்விய சேஷத்தையே காமமென்னலாகும . இராமா ! 
ஒருவனால், அம்புதியிலுள்ள அலைகளையாவது, மண்ணி 
லுள்ள அணுக்களையாவது அவ்விதமே நக்ஷத்திரங் 
களையாவது கணக்கிட வேண்டுமென்றாலுங்கூடும் . ஒருவ 
னுடைய காமங்களைக் கணக்கிட முடியவே முடியாது . 
இராமா ! இது தான் மூன்றாவதான காமவாசனையென்று 
சொல்லப்பட்டது . இது , ஆகாயத்திலும் விஸ்தார 
மானது . பர்வதத்திலும் ஸ்திரமானது ( அசைவற்றது .) 
இராமா ! யாதொரு ஆசாபிசாசம் என்று சொல்லப் 
பட்ட இந்தக் காமவாசனையுண்டோ , இதனாலேயே 
கவரப்பட்ட எல்லா ஜனங்களும் உன்மத்தர்கள் போன் 
றிருக்கிறார்கள் . இதனாலேயே தகிக்கப்பட்டுக் கதறு 
கின்றனர். 

இவர்களில் பாக்கியவான்களான சிலர் * மகாமந் 
திரத்தை அடுத்ததனால் அப்பிசாசினிடமிருந்தும் விடு 
பட்டு எல்லா அங்கங்களிலும் குளிர்ச்சியுடையவராகி 
விளங்குகின்றார் . 

இராமா ! எக்காரணத்தினால் இத்தகைய மூன்று 
த வாசனைகளால் மனது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின் 
றதோ , அதுபற்றி நித்தியாபரோக்ஷமான ஆத்ம தத்து 
வம் விளங்காதிருக்கின்றது . ஆகையினால் , வாசனை 
மகாமந்திரம் = ப 

பரவைராக்கியம் . 


ஈசுவரனுடைய 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

261 
களின் நாசமே எல்லாச் சாதனங்களுடைய பலனு 
மாகும் . இவற்றில் முன்னதானது அபராதமென்று நிச் 
சயிப்பதனாலேயே நிவிர்த்தியாகின்றது . இரண்டாவ 
தானது ஒரு ஜன்மத்தினாலாவது அனேகஜன்மங்களினா 
லாவது 

பிரசாதத்தினால் நிவிர்த்தி 
யாகின்றதே யன்றி , மற்றைக்கோடி யுக்திகளாலும் 
ஒழிவதன்று: - மூன்றாவது வைராக்கியம் முதலிய நற் 
சாதனங்களால் நிவிர்த்தியாகின்றது . தோஷதிருஷ்டியி 
னாலேயே வைராக்கியம் உண்டாகிறதன்றி ஒருகாலும் 
வேறு விதத்தாலாகாது . பார்க்கவா ! இங்கே கூறிய 
வாசனைகள் சொற்பமாயும் ஏராளமாயும் இருக்கும் 
வித்தியாசத்தால் அதற்குத் தகுந்தபடி சொற்பமாக 
வாவது ஏராளமாகவாவது தோஷதிருஷ்டியை அபே 
க்ஷிக்கவேண்டும் . 

இங்கு , யாவற்றிற்கும் மூலமான முதன்மைச் 
சாதனம் முமுக்ஷுத்துவமேயாகும் ; வேறன்று . மு.மு 
க்ஷுக்க எல்லாதவர்களிடம் காணப்படும் 

சிரவண 
மனன முதலியன முக்கிய பலனின்றிய தாகையால் 
அவை கேவலம் ( a ) சில்பம் போன்ற தாம் . சில்ப ஞான 
மாத்திரத்தினால் பரமபதம் அடையப்படமாட்டாது . 
முமுக்ஷக்களல்லாதவர்களால் சிரவணஞ் செய்யப் 
பட்டதும் , நன்றாய் விசாரிக்கப்பட்டதும் யாவும் பிரே 
தத்தை அலங்கரிப்பதுபோல அவர்களுக்கு வியர்க் 
தமேயாகும் . இராமா ! முமுக்ஷையானது மந்தமாக 
இருந்தாலும் அது எவ்விதத்திலும் வீணேயாம் . எப் 

யென்றால் - பலனைக் கேட்பதனால் சாமானிய 
மாக உண்டாகும் பலனுடைய இச்சையானது பலனைக் 
கொடாதது போல- பலனைக் கேட்டதின் பின்னுண் 

( a ) சில்பம் = சபைக்கு யோக்கியமான சாஸ்திர சானம் . 


ܝܼܬܢܝL 


262 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


டாகும் இச்சை கர்மபலனைக் கொடாது . பலனைக் 
கேட்டபின் இச்சையுண்டாவது ஜீவதர்மமானபடியால் 
யாருக்குத்தான் இச்சை யேற்படாது . இச்சையினால் 
மட்டிலும் பலனுண்டாகுமானால் எல்லோரும் எல்லாப் 
பலனையு மடையவேண்டுமன்றோ? ஆகையினால் ஆபாத 
ரூபமான முமுக்ஷை பலனைக் கொடுக்கவேமாட்டாது . 
முமுக்ஷை தீவிரமா யிருப்பதனால் சீக்கிரத்தில் பல 
னுண்டாகும் . மிகவும் முக்கியமான யாதொரு முமுக்ஷை 
யுண்டோ அது சாதனங்களில் அத்தியந்தமான பிர 
விர்த்தியை உற்பத்தி செய்கின்றது . சாதனங்களி 
லுண்டாகும் பிரவிர்த்தியே தற்பரதையென்று சொல் 
லப்படும் . எங்ஙனம் தேகம் முழுவதும் நன்றாய்த் 
தகிக்கப்பட்டவன் குளிர்ச்சியையன்றி வேறொன்றையும் 
நாடானோ அங்ஙனமே எப்பொழுதும் எவ்விதத்திலும் 
முக்தியன்றி வேறொன்றையும் அபேக்ஷியாதிருக்கும் 
அந்த முமுக்ஷையே தீவிரமானதும் பலனைச் சாதிப் 
பதில் சமர்த்துள்ளது மாகும் . மற்றவைகளிலுண்டா 
கும் தோஷ திருஷ்டியினாலேயே இந்த முமுக்ஷத் 
துவ முண்டாகின்றது . தீவிரமான வைராக்கியத்தி 

முமுஷையும் கிரமத்தில் தீவிரமாகின்றது . 
தோஷ திருஷ்டியினால் , விஷயங்களிலுண்டாகும் பிரீ 
தியை அறச் செய்வதான வைராக்கியமும் , வைராக் 
கியத்தினால் தீவிர முமுக்ஷுத்துவமும் ,தீவிர முமுக்ஷத் 
துவத்தினால் தற்பரதையின் உற்பத்தியும் , தற்பாதை 
யினால் சாதனங்களில் அதிதீவிரமான பிரவிர்த்தியும் , 
அதிதீவிர பிரவிர்த்தியினால் அற்புதமான பலனும் அடை 
யப் படுகின்றன . " 

இவ்விதம் தத்தாத்திரேயருடைய வசனங்களைப் 
பார்க்கவன் கேட்டுச் சந்தேக மனத்தனாகி மகத்தான 


னால் 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


263 


சம்சயத்தைப் பின்னும் கேட்கின்றான் . பகவானே ! 
சத்துக்களுடைய சங்கம் சிரேயசிற்கு மூல காரண 
மென்று கூறியிருக்கின்றீர்கள் . அவ்விதமே ஈசுவரானுக் 
கிரகத்தையும் தோஷ திருஷ்டியையும் மூலகாரணமாக 
மொழிந்திருக்கிறீர்கள் . இவற்றில் முக்கியமான ஆதி 
காரணம் யாது ? அதனை யடைவதற்கும் காரணம் யாது ? 
காரணமின்றி யாதேனு முண்டாகா தென்பது திண் 
ணமே . அப்படியிருக்கும் பொழுது காரண மின்றி 
இவைகளெங்ஙன முண்டாகும் ? இதனை எனக்கு விஸ் 
தாரமாகச் சொல்லவேண்டும் . ” என்றான் . 

இங்ஙனம் கேட்டபொழுது , தயா நிதியான தத் 
தாத்திரேயர் இராமனிடம் சொல்லுகின்றார்- பார்க் 
கவா ! சிரேயசின் பரமமான உற்பத்தியை உனக்குச் 
சொல்கின்றேன் கேள் . பரையென்ற யாதொரு சித் 
ரூபியான தேவியிருக்கின்றாளோ அவள் தன்னுடைய 
சுதந்திரத்தின் மாகாத்மியத்தால் கன்னிடத்திலேயே 
கண்ணாடிப் பிரதிபிம்பம்போல ஜகத்தான சித்திரத்தை 
வெளி பிடுகின்றாள் . அந்தப் பராசித்தே ஹிரண்ய 
கர்ப்பனென்ற பெயருடைய வடிவத்தைப் பூண்டு , 
அனாசி அஞ்ஞானத்தால் சூழப்பட்ட ஜீவர்களின் இதத் 
தின் பொருட்டுச் சர்வ காமங்களையும் நிறைவேற்றுவ 
தான ஆகம சமுத்திரத்தை வெளியிட்டனள் . அங்கு 
சிருஷ்டியில் சுபாவமாகவே விசித்திரமான காமவாச 
னைகளுடைய ஜீவர்களுக்கு எவ்விகம் சுபமுண்டாகு 
மென்று ஹிரண்யகர்ப்பன் சிந்தனை செய்து , காமியகர் 
மங்களையும் 

விசித்திரமான பலன்களையும் எங்கும் 
ஏற்படுத்தினார் . 

ஜீவர்கள் தங்கள் சுபாவத்தினால் நன்மையையும் , 
தீமையையும் செய்து வந்தனர் . அதன் பின்பு ஒருவன் 


264 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஏதோவொரு கர்மத்தின் பரிபக்குவத்தால் பற்பல ஜன் 
மங்களில் உழன்று மானிட சரீரம் அடைந்து காமத் 
தின் வசமாகிக் காமிய கர்மத்தில் பிரவிர்த்திக்கின்றான் . 
காமிய கர்மத்தின் பலன் தடையின்றி அடைய வேண்டு 
மென்ற இச்சையுடன் எப்பொழுது ஈசுவர பரனாகின் 
றானோ அப்பொழுது ஈசுவரனுடைய சாஸ்திரங்களைப் 
பார்க்கின்றான் . காமிய கர்மத்தின் பலனைக் கேட்டுக் 
காமிய கர்மத்தில் பிரவிர்த்தி செய்தும் , சூக்ஷ்ம கர்மத் 
தின் உலோபத்தால் அந்தப்பலனை அடையாமல் துக் 
கப்படுகின்றான் . பின் எவ்விதம் செய்தால் கர்மபலன் 
அடையப்படு மென்று தெரிந்துகொள்ள யாரோவொரு 
சத்புருஷனை அடைகிறான் . அடைந்து ஏதோ ஒரு 
காலத்து ஓரிடத்து ஸத்புருஷருடைய பிரசங்கத் தி 
திலிருந்தும் 

மகேசுவரனுடைய மாகாத்மியத்தைக் 
கேட்கின்றனன் . பார்க்கவா ! அதன் பின்பு முன் 
செய்த புண்ணிய பரிபாகத்தால் அம்மகேசனைச் சந் 
தோஷப்படுத்துவதில் பிரவிர்த்தியும் ஏற்படுகின்றது . 

ஆகையினால் முன் செய்த புண்ய பரிபாகத்தினால் 
சற்சங்கத்தை படுத்து மிகவும் அரிதான சிரேயசினு 
டைய ஏணி வரிசையை அடைகின்றான் . இது பற்றிச் 
சாதாரணமாகச் சற்சங்க மூலமாகவே சிரேயசின் அடை 
வென்று சொல்லப்படுகிறது . எங்கேனும் விண்ணி 
னின்று விழும் பலனைப்போல் உயர்ந்த புண்ணியத்தினா 
லாவது கபசினாலாவது ஓரிடத்தில் சிரேயசின் அடை 
வுண்டாகவுங்கூடும் . ஆகையினால் , காரணக்கின் விசித் 
திரத்தினால் சிசேயசின் 

அடைவும் விசித்திரமாகின் 
றது . பின் , புத்தியின் பேதத்தினாலும் , 
யின் தாரதம்மியத்தினாலும் , சாதனங்களின் தாரதம் 
மியத்தினாலும் ஞானிகளின் ஸ்திதியானது விசித்திரமா 


வாசனை 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


265 


மனது 


மனது 


யிருக்கின்றது . எவனுடைய புத்தியில் சுபாவமாகவே 
வாசனைகள் அற்பமோ , அவனுக்கு அற்ப சாதனங்களி 
னாலேயே ஞானஸித்தி யுண்டாகின்றது . எவனுடைய 
சுபாவமாகவே 

சுத்தமா 

யிருக்கிறதோ , 
வாசனைகள் சற்றேனு மில்லாதிருக்கின்றதோ , அப்படிப் 
பட்டவனுக்குச் சொற்ப நிமித்தத்தினாலேயே மகக் 
தரமான ஞானமுண்டாகிறது . எவனுடைய 
சுபாவமாகவே அத்தியந்தம் வாசனைகள் அடர்ந்ததாக 
இருக்கின்றதோ அவனுக்கு ஞானமுண்டானாலும் 
அது அஞ்ஞானத்தை நாசஞ்செய்யச் சமர்த்துடைய 
தாகாது . அப்படிப்பட்டவன் பின்னும் சாதனை செய் 
வதால் நீடித்த காலத்தின் பின் அவன் ஞானம் பூசண 
மாகின்றது . 

பிருகுகுலத்துதித்தவனே ! இக்காரணமாகச் ( a ) 
சித்தபாகத்தின் பேதத்தினால் ஸ்திதிபேதமுண்டாகி 
ஞானிகளின் ஸ்தியானது பலவாறாகக் காணப்படு 
கின்றது . ஆகையினால் , புத்தியிலுள்ள வாசனைகளால் 
ஏற்படும் ஆவரணத்தின் தாரதம்மியத்தினால் ஞானம் 
வேற்றுமை யுடையதாகத் தோற்றுவதுடன் ஞானி 
களின் ஸ்திதியும் வெவ்வேறாகின்றது . இராமா ! 
ஞானிகளின் ஸ்திதிகளில் பரஸ்பரமுள்ள பேதத்தைப் 
பார் . பிரம்மா , விஷ்ணு , மகேசனான இவர்கள் சுபாவ 
மாகவே ஞானிகளா யிருக்கின்றார்கள் . இவர்கள் சித் 
தத்தில் காமாதிவாசனைக ளில்லாவிட்டாலும் , அவர்க 
ளுடைய சுபாவமான குணங்களினால் , அவர்கள் ஸ்திதி 
வெவ்வேறா யிருப்பதைப்பார் . இவர்களுடைய ஞானம் 
மலினமுடையதென்று எவ்விதத்திலும் மொழியத்தக்க 
தன்று , விசுத்த ஞானிகளாகவிருந்தும் தங்கள் சு ாவ 

( a ) சித்தபாகம் = சித்தத்தின் பக்குவம் . 


266 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


குண மாகாத்மியத்தினாலேயே பின்ன ஸ்திதியுடையவ 
பாகின்றனர் . எவ்விதம் ஞானியின் சரீரம் சிவப்பா 
யிருந்தது எவ்விதத்திலும் கறுத்ததாகாதோ அவ்வி 
தமே அவர்களின் சித்த சுபாவமும் வேறு தன்மையை 
அடையாது . 

இராமா ! இன்னும் ஞானிகளும் அத்திரியின் 
சுதர்களுமான எங்களுடைய ஸ்திதியையும் பார் . தூர் 
வாசரும் , சந்திரனும் , நானும் , ஒருவர் கோபியாகவும் , 
ஒருவர் காமியாகவும் , ஒருவர் வர்ணாசிரம சின்னங் 
களும் , விஷயங்களும் ஒழிந்தவராயும் , பின்னங்களான 
ஸ்திதியுட னிருப்பதைப்பார் . வசிஷ்டர் கர்மிஷ்டா 
யிருப்பதைப்பார் . ஸனகாதிகள் சந்நியாசிகளாயும் , நார 
தர் பக்தியில் மூழ்கினவராயும் , சுக்கிரர் காவியங்கள் 
செய்பவராயும் , 

அசுரபக்ஷத்தைச் சார்ந்தவராயும் , 
தேவர்களை அடுத்த குரு வாத குசலராயும் , வியாசர் 
சாஸ்திரங்களை நிர்மானம் செய்வதில் கற்பரராயும் , 
ஜனகர் அரசனாயும் , பரதர் ( ஜடபரதர் ) தியாகியாயு 
மிருப்பதைப்பார் . இன்னும் மற்றுமுள்ள ஞானிகளின் 
சுபாவத்தால் ஏற்படும் வெவ்வேறான ஸ்திதிகளையும் 
பார் . இரகசியமானதை உனக்குச் சொல்கின்றேன் . 
பார்க்கவ நந்தனா! கேள் . 

மூன்றுவிதமாக வாசனைகள் கூறப்பட்டதில் இரண் 
டாவதாகக் கர்மக்தா லுண்டானதென்றும் , மூடத் 
தன்மை வடிவானதென்றும் யாதொன்று மொழியப் 
பட்டதோ அது எல்லாவற்றிலும் மகத்தரமானது . 
எவர்களுடைய சித்தத்தில் இந்தக் கர்மவாசனை சற் 
றேனு மில்லாதிருக்கின்றதோ அவர்களே மேதாவிக 
ளாவர் . அபராத வாசனைகளில்லாத இவர்களுக்கு அப் 
பியாச மின்மையால் காமாதி வாசனைகள் இலயமாகாம 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

267 
லும் , ஞானத்திற்குப் பிரதி பந்தமாகாமலு மிருக்கின் 
றன . ஆகையினால் அப்படிப்பட்டவர்களுக்கு வைராக்கி 
யாதிகள் உபயோகமில்லை . அதுவுமன்றி , அவர்களுக்கு 
அடிக்கடி மனனம் செய்வதும் சமாதிபழகுவதுங்கூட 
அனாவசியம் . ஒருதடவை சிரவணம் செய்வதனாலேயே 
அதே சமயத்தில் மனனத் தியானங்களைச் சற்றே 
அடைந்து பூரணாத்ம நிலையைச் சந்தேகமற உணர்ந்தவ 
ராகி , ஜனகர் முதலியோரைப்போல ஜீவன் முக்தர்க 
ளாகின்றார்கள் . 
இவர்களின் காமாதிவாசனைகள் 

ஞானத்தின் 
பிரதி பந்தங்களாகாததால் , சூக்ஷ்மநிர்மல புத்திகளான 
இவர்களால் விபரீத அப்பியாசம் செய்து அவை அகற் 
றப்படாமலே யிருக்கின்றன . ஆகையினால் அவர்கள் 
அந்நிலையை யுணர்ந்தவர்களா யிருந்தும் முன்போலவே 
யிருக்கின்றனர் . அவர்களுக்கு எப்போதும் காமாதி 
வாசனைகள் முன்போலவே பிரவிர்த்தித்து வரும் . 
அவைகளால் அவர்களுடைய புத்திக்கு இலேபம் சற் 
றாவது ஒருகாலுமில்லை . அப்படிப்பட்டவர்கள் வித்து 
வான்களால் ( a ) வெகுமானஸரான முக்தர்களெ 
கூறப்படுகின்றார்கள் . 

இராமா ! எவனுடைய மனதானது கர்மவாசனை 
யால் அதிமூடமாயிருக்கின்றதோ, அவனுக்குப் பரம 
சிவன் தானே வந்து மொழிந்தாலும் , ஒருபொழுதும் 
ஞானமுண்டாகாது . அவ்விதமே திடமான அபராத 
வாசனையுடையவனுக்கும் எக்காலமும் ஞானமுண்டா 
காது . பார்க்கவா ! எவனுக்கு அபராதகர்மவாசனைகள் 
சொற்பமாயும் காமவாசனை அதிகமாயுமிருக்கிறதோ 
அவனுக்கு அதிகமான சிரவணத்தினாலும் , அவ்விதமே 

( a ) வெகுமானஸர் = வெகு மனதுடையவர் . 


களென்று 


268 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மனனசமாதிகளாலும் நீடித்தகாலத்திற்குப்பின் வெகு 
கஷ்டத்தின்மேல் ஞானமுண்டாகின்றது . தன்னுடைய 
சமாதி முதலிய அப்பியாசங்களின் மிகுதியினால் , அப் 
படிப்பட்டவனுடைய ( a ) வியவகாரம் சொற்பமாக 
விருக்கும் . இவ்விதம் சொற்ப வியவகாரப் பிரியரான 
வர் செய்யும் யோக நிஷ்டையினால் காமாதிவாசனைகள் 
நசிக்க அவர் மனமானது கஷ்டமானது போல் சதா 
நிரோதிக்கப்பட்டிருக்கின்றது . இப்படிப்பட்ட ஞானி 
கள் மத்திமரான நஷ்ட மானஸர் என்று கூறப்படுவர் . 

இவ்வித யோகநிஷ்டர்களில் சிலருக்கு அப்பியாச 
பலக்குறைவினால் வாசனைகள் அதிகமாக இருந்து 
கொண்டே வருவதனால் மனது கஷ்டமாகாதிருக்கும் . 
அவர்கள் மந்தஞானமுடைய ஸமனஸ்கர் என்று கூறப் 
படுவர் . இவர்கள் கேவல ஞானிகளேயாவர் . மற்றவர் 
கள் ( உத்தமரும் மத்திமரும் ) ஜீவன் முக்தர்களாவார் 
கள் . இக்கேவலஞானிகள் திருஷ்டதுக்கத்தை அனுப 
விப்பவர்களாகிப் பிராரப்தத்திற்கு உட்பட்டவர்களாவ 
ரென்று சொல்லப்படுவர் . தேகத்தின் அந்தத்தில் முக் 
திக்குரியவராகின்றனர் . 

எவர்கள் நஷ்டமானஸரென்று சொல்லப்பட் 
னரோ அவர்களால் பிராரப்தம் ஐயிக்கப்பட்டிருக் 
கிறது . மன தான பூமியில் பிராரப்தமென்ற விதை விழுந் 
தால் தான் போகமென்ற முளை யுண்டாகிறது . ரஷ்ட 
மானஸர்களிடம் மனதென்ற பூமியில்லாததால் குதிர்க் 
குள் வைத்திருக்கும் விதை காட்சென்றால் சக்தியிழந்து 
விடுவது போல இவர்கள் பிராரப்தம் நசித்துவிடுகின் 
றது . 

மிகவும் மேதாவியான ஒருவன் ஒரேகாலத்தில் 
( a ) சரீரத்தின் நிர்வாகம் செய்வதற்கான விவகாரம் 
மாத்திரம் நடக்குமென்றர்த்தம் . 


269 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
பத்து அல்லது ஐந்து காரியங்களைச் சிறிதும் தவறுத 
லின்றிச்செய்வான் . இப்படிப்பட்ட சாமர்த்தியசாலிகள் 
வெகுவாக உலகில் காணப்படுகின்றனர் . ஒரேகாலக் 
தில் நடந்துகொண்டும் , பேசிக்கொண்டும் , காரியத்தைச் 
செய்துகொண்டு மிருக்கிற ஜனங்களைப் பார்க்கின்றோம் . 
இவர்கள் ஒரு மனதினால் எங்ஙனம் மூன்று வித கிரியை 
கள் செய்கின்றார்கள் . குருவானவர் அத்தியயனஞ் 
செய்யுஞ் சீடர் அனேகருடைய அபசப்தங்களையும் 
ஸ்வரத்தின் பிழைகளையும் ஒரேகாலத்தில் குறிப்பிட் 
டறியவில்லையா ? இராமா ! உன்னால் கொல்லப்பட்ட 
கார்த்த வீரியார்ஜுனனுடன் நீ போர்புரிந்த பொழுது 
அவன் தன் ஆயிரங் கைகளால் ஒரேகாலத்தில் ஆயு . 
களைப் பலவாறாகப் பிரயோகித்தும் அவ்வாயுதங்களின் 
குறி தவறாமல் மேதாவியாயிருந்து சண்டைசெய்தது 
உனக்குத் தெரியுமன்றோ- அப்படிப்பட்ட மேதாவி 
களின் மனமானது அந்தந்தக் காரியங்களை முன்னிட்டு 
வெகுவி தமாகி வெகுவி தமான காரியங்களைச் சாதிப் 
பதுபோல உத்தம ஞானிகளின் ஆத்மதிருஷ்டி வெளி 
யிற் சென்றாலும் அவர்கள் வெகுமானஸா யிருப்பதால் 
அது எக்காலமும் விரோதமான தன்று . 
பூமியில் விழுந்து முளையாக எழும்பும் அவர்களுடைய 
பிராரப்தம் எழும்ப எழும்ப ஞானாக்கினியால் பின்னும் 
பின்னும் தகிக்கப்படுகின்றது . பிராரப்தமென்ற விதை 
யின் முளையிலிருந்தே சுகதுக்கங்க ளுண்டாகின்றன . 
சுகதுக்கங்களைப் பற்றின விமர்சமே பலன் 
சொல்லப்படும் . அப்படியிருக்கத் தகிக்கப்பட்ட முளை 
யில் பலனேது ? வலுவில் தன்னிச்சையினால் இழுக்கப் 
பட்ட அனுசந்தானத்தினாலேயே அவர்களுடைய வியவ 
காரம் நடக்கின்றது . எவ்விதம் பிரௌடனானவன் 


மனதான 


என்று 


270 


ஸ்ரீ திரிபுரா- ரகசியம் 


பாலனுடன் விளையாடும் பொழுது சிலையால் செய்யப் 
பட்ட யானையாதிகளின் நாசமுதலியவற்றில் வியசனப் 
படுகிறவனாயும் சந்தோஷப்படுகிறவனாயும் காணப்படு 
கின்றானோ , அவ்விதமே வெகுமானஸர்கள் காரியங் 
களில் சந்தோஷிப்பவர்களாயும் துக்கிப்பவர்களாயும் 
தோற்றுகின்றனர் . அன்னியனுடைய வியவகாரத்தைச் 
செய்பவனது சந்தோஷமும் வியசனமும் , எவ்விதம் 
அன்னியனுக்காகவே யாகுமோ, தன் இருதயத்தி 
லிராவோ அங்ஙனமே எல்லா வியவகாரங்களிலும் * உத் 
தம ஞானிகள் எங்கும் சமமான நிலையுடனிருப்பர் . 

மேதாவிகளான ஞானிகளுக்கு வாசனைகளை நாசஞ் 
செய்வதின் பொருட்டு நிரோதம் முதலிய விரோத 
வாசனைகளின் அப்பியாசமின்மையாலும் , முன் வாசனை 
கள் 

நசியாம லிருப்பதினாலும் , அவ்வாசனைகள் 
தொடர்ந்துவருகின்றன . இது காரணமாகத்தான் சிலர் 
கர்மநிஷ்டர்களாயும் , மற்றுஞ் சிலர் காமிகளாயும் , கோபி 
களாயும் , உத்தமஞானிகள் பற்பலவாசாரப் பிரியர் 
களாய் விளங்குகின்றனர் . இங்கு மந்தஞானியென்று 
நிரூபிக்கப்பட்ட யாவனொரு ஸமனஸ்கனுண்டோ, அவ 


உத்தமஞானிகளுக்கு அசத்தியமென்ற நிச்சயத் தினால் 
எம்ஸ்காரங்கள் வலிமையற்றுப்போன படியால் சுயமாகத்தானா 
கவே அனுசந்தானங்க ளெழும்பாவிட்டாலும் , வியவகாரம் 
சித்திப்பதன் பொருட்டுப் பிரயத்தனம் செய்து எடுத்துக் 
கொண்டு தாரணை செய்யப்பட்ட அனுசந்தான பூர்வமாக 
வெளிவியவகாரம் நடக்கிறது என்று கருத்து .. 

" சகல ஆசையென்ற திருணத்திற்கு அக்கினியாகவிருக் 
கும் தத்துவாத்மபோதம் ஒன்றே சமாதியெனப்படும் . தூஷ் 
a ம் அவஸ்தையன்று என்று வாசிஷ்டம் கூறியபடி சகஜ 
சமாதி நிரூபிக்கப்படுகின்றது . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

271 
னாலும் , திருசியங்கள் யாகம்: அசத்தியமானவை 
யென்று நிச்சயிக்கப்பட்டுள்ளன . அவனுக்கும். சமாதி 
யில் சொரூபானுசந்தானம் உண்டாகும்பொழுது திரு 
சியங்களின் தோற்றம். சற்றேனுமில்லை . சொரூபத் 
தின் ( a ) விமர்சமே சமாதியென்று சொல்லப்படும் , 
( b ) மற்றன்று . நிர்விகற்ப சொரூபமான து சகலத்திற் 
கும் ஆதாரமாகச் சதா எல்லோரிடத்திலும் ஸ்புரிக் 
கின்றது . அது 

ஸ்புரிக்காவிடில் ஒன்றுமேயில்லை . 
பார்க்கவா ! பரிச்சின்னமான ஞானங்களின் அந்தராள 
திசைகளில் நிர்விகற்பமான ஆத்மரூபம் ஸ்புரிக்கின்ற 
தனால் மட்டிலும் ( 6 ) எல்லோருக்கும் சமாதியிருப்ப 
தாக ஆகவேமாட்டாது . நிர்விகற்ப ஆத்மதத்துவத்தை 
உணர்ந்தோரானவர்களுக்கு விமர்சத்தை முன்னிட்டு 
அனுசந்தான வடிவமான யாதொரு நிரோ தமுண்டா 
கின்றதோ அதுவே அவர்களுடைய சமாதியென்று 
வித்துவான்களால் கருதப்படும் . ( இவ்விதம் ஞானிக 

களு 
( a ) தொடர்பாக உண்டாகும் அனுசந்தானம் . 

( b ) ஹடயோகிகளால் செய்யப்படும் மூடசமாதி யன்று 
என்றர்த்தம் . 

( c) ஹடயோகிகளுக்கு ஞானிகளைப்போல் சமாதியில் 
நிர்விகற்பமான ஆத்மதத்துவம் விளங்குகிறதே அஃதேன் 
சமாதியாகமாட்டாதென்றால் சொரூபஞானமின்றி நிர்விகற்ப 
சொரூபத்தின் ஸ்பூர்த்தியுண்டாவதனால் மாத்திரம் சமாதி 
சித்தியாது. ஹடயோகிகளுக்கு நிரோதகாலத்தில் சமாதியிருக் 
கிறதே யென்றால் எல்லோருக்கும் அந்தராள தசைகளில் 
சமாதியிருக்கின்றது . நிர்விகற்பமான ஆத்ம தத்துவத்தை 
உணர்ந்தவர்களுக்கு விமர்சத்தை முன்னிட்டு அனுசந்தான 
வடிவமாக யாதொரு நிரோதம் உண்டாகின்றதோ அதுவே 
அவர்களுடைய சமாதியென்று வித்துவான்களால் கருதப்பட் 
டுள்ளது . விசேஷக்குறிப்பிற்கு அனுபந்தத்தை நோக்குக . 


272 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


டைய சமாதிக்கே சமாதித்தன்மையென்று கூறி உத் 
தம ஞானிகளுக்கு வியவகாரகாலத்திலும் சமாதிகெடா 
திருப்பதாகக் கூறப்படுகின்றது . ) 

* வேத்தியத்தின் சம்பந்தமின்றிய வித்தியின் 
தசையே சமாதி யெனலாகும் . வியவகாரபாரான உத் 
கமஞானிகளின் வியவகாரத்திலும் வேத்திய சம்பந்த 
மின்றியே வித்தியிருக்கின்றது . ஆகாயத்தின் நீலத்தை 
அசத்தியமென்று உணர்ந்தபின் மறுபடியும் அந்நீலத் 
தைப் பார்க்கும்பொழுது அதனுடன் அசத்தியமென் 
றறிந்த வித்திக்கு ( அறிவிற்கு ) ச் சம்பந்தமுண்டாகாதது 
போல் ( அவ்வாறன்றேல் தத்துவமின்னதென்றும் தத் 
துவமல்லாதது இன்னதென்றும் பேதம் , விளங்காமற் 
போய்விடுமாதலாலும் ) திருசியங்களை அசத்தியமென்று 
கருதியிருக்கும் ஞானிகளுக்கு வேத்தியங்களின் சம் 
பந்தம் அறிவினிடத்தில் எங்குமேயுண்டாகமாட்டாது . 
இக்காரணமாக , ஞானிகளுடைய வித்தியானது , வேத் 
தியங்கள் பாதிக்கப்பட்டு விளங்குகிறபடியால் , வேத்தி 
யங்களின் சம்பந்தமின்றியதே யாகும் . 

அமனஸ்கர்களான மத்தியம ஞானிகளுக்கும் 
அறிவினிடம் வேத்தியங்களின் சம்பந்தம் இல்லவே - 
யில்லை . ஏனென்றால் அவர்களுடைய நிலை உன்மனீ 
தசையென்று சொல்லப்படுவதால் . மனதானது எங்கு 
நிச்சலமாயிருக்கிறதோ அங்கு அதுவே உன்மனீதசை 
யென்று கூறப்படும் . மனதின் விஷப வியாபாரத்தி 
னால் அறிவிற்கு வேத்திய சம்பந்தமுண்டாவதாலும் 
மத்தியம ஞானிகளுக்கு அந்த மனோவியாபார மில்லாத 
தாலும் அவர்களுக்கு வேத்திய சம்பந்தமில்லை . 

* வேத்தியம் = அறிபடு பொருள் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


273 


சத்தியமென்று கருதப்பட்ட வேத்தியங்களுடன் 
கூடுவதே மனதின் சலனமாகும் . இங்கு , அசத்திய 
மென்றுணரப்பட்ட வேத்தியங்களைப் பற்றிய வியா 
பாரமே உத்தமஞானியினுடைய மனதின் சலனமென்று 
பிரித்தறிய வேண்டும் . பார்க்கவா ! உத்தமஞானிக்கு , 
மனதின் அத்தியந்த 

அத்தியந்த சலனமின்மையும் , அசத்திய 
மென்றுணரப்பட்ட வேத்தியங்களிடம் கூடுதலின் 
விளக்கமான சலனமும் இரண்டும் ஒரேகாலத்தி 
லிருக்கிறபடியால் , அவன் எப்பொழுதும் ., எழுந் 
திருந்தவனும் ( விழித்திருப்பவனும் ) சமாதியிலிருப்ப 
வனுமாவான் . ஆகையினால் அவனிடத்திலும் (உத்தம 
னிடத்திலும் ) வேத்திய சம்பந்தமின்றியே வித்தியிருக் 


கின்றது . 


இவ்வாறாகவே முன் உன்னால் என்னென்ன கேட் 
கப்பட்டனவோ , அவைகளுக்குப் பதில் நன்றாய்ச் சொல் 


லப்பட்டது . 


- 


ஸ்ரீ திரிபுரா ரகசிய ஞானகாண்டத்தில் 

ஞானஸ்திதியின் பேதவிளக்கமென்ற 
பத்தொன்பதாவது அத்தியாயம் முற்றிற்று . 


18 


அத்தியாயம்- 20 


வித்தியா கீதை . 
ஞானிகளின் நிலைமையைச் சொல்லும் விஷ 

யத்தில், முன்னொரு காலத்தில் நடந் 
ததை உனக்குச் சொல்லுகிறேன் . அதனைக் கேள் 
என்று தத்க்குரு மொழி :பத் தொடங்கினார் -- 

" முன்னொரு காலத்தில் மிகப் பரிசுத்தமான சக் 
திய லோகத்தில் பிரம்மாவின் சபையிலே அதிநுட்பங்க 
ளான விசாரணைகளை முன்னிட்டு ஞானத்தைப் பற்றிய 
பிரசங்கம் ஏற்பட்டது . ஸனகாதிகளும் , வஷ்டர் ,, 
புலஸ்தியர் , புலகர் , பிருகு , அத்திரி , ஆங்கீரசர் , பிர 
சேதர் , நாரதர் , சியவனர் , வாமதேவர் , விசுவாமித் 
திரர் , கௌதமர் , சுகர் , பராசரர் , வியாசர் , கண்வர் , 
காசிபர் , தக்ஷர் , ஸுமந்து , சங்கர் , லிகிதர் , தேவலர் 
மு.தலிய இப்படிப்பட்ட மற்றும் அனேக ரிஷிகளும் 
முதிர்ந்த இராஜரிஷிகளும் , மேன்மை பொருந்திய 
* பிரம்ம ஸத்திரத்திற்கு வந்தவராகி , அதி சூக்ஷ்மமான 
நிரூபணங்களைக் கொண்டு உயர்ந்ததான விசாரணை 
செய்து வந்தனர் . 

அவ்வேளையில் ரிஷிகளெல்லோரும் பிரம்மாவைக் 
கேட்ட தென்னவென்றால் " பகவானே ! 

உலகத் 
தின் 

கண்ணுள்ள ஞானிகளில் நாங்கள் 
ஞானிகள் . இப்படிப்பட்ட எங்களுடைய ஸ்திதியா 
னது பூர்வ ஸம்ஸ்காரங்களின் வித்தியாசத்தால் பல 

* பிரம்ம ஸத்திரம் = ஞானயஞ்ஞம் = ஞான விசாரணை . 


பராவா 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


275 


வாறாகக் காணப்படுகின்றது . சிலர் 

சதா 

சமாதியி 
லிருக்கின்றார் , சிலர் விசாரணையில் விருப்பமுள்ளவராக 
விருக்கின்றார் , மற்றுஞ் சிலர் பக்தியினால் உருகுகின் 
றார் , இன்னுஞ் சிலர் கர்மங்களை அடுத்தவரா யிருக் 
கின்றார் , வேறு சிலர் வெளி நோக்கமுடைய நானைப் 
போல விவகரித்து வருகின்றார் . இவ்விதம் பலவாறான 
நிலைமையுடைய எங்களில் யார் சிரேஷ்டர் என்பதை 
எங்களுக்கு அருளல்வேண்டும் . அவரவருடைய பக்ஷமே 
சிரேஷ்டமானதென்று எங்களில் 

ஒவ்வொருவரும் 
கருதுகின்றோம் . ” என்று எல்லோரும் கேட்க , அவர் 
களுக்கு நம்பிக்கை ஏற்படாதென்று பிரம்மா , தம் 
மனதில் ( a ) நினைத்துக்கொண்டு மறுமொழி கூறுகின் 
றார்- " முநீந்திரர்களே , இவ்விஷயத்தை நானும் உங் 
களைப் ( 1 ) போலவே சந்தேகமில்லாது கிரகித்திருக்கி 
றேன் . சர்வஞ்ஞனான பரமசிவன் இதன் உண்மையை 
அறிந்தவராகையால் அவரைக் கேட்க நாமெல்லோரும் 
அவரிடம் செல்லுவோம் - என்று மொழிந்து விஷ்ணு 
வுடன்கூட 

ஸனகாதிகளான ரிஷிகளெல்லோரையும் 
அழைத்துக்கொண்டு கைலாசத்தை யடைந்து மகா 
தேவனருகே சென்று ரிஷி சிரேஷ்டர்களுடைய கேள் 
வியை உலக சிருஷ்டாவான பிரம்மா கேட்டார் . 
சிவனும் இந்தப் பிரசினத்தைக் கேட்டுப் பிரம்மாவின் 
கருத்தை உணர்ந்தவராகி , ரிஷிகளுக்குச் சிரத்தை 


( a), தான் கூறுவதையும் , ரிஷிகள் அங்கீகரியாமல் , அத 
னையும் பிரம்மாவினுடைய பகமென்று தள்ளி விடுவார்க 
ளென்று கருதி அவர்களிடம் பிரம்மாவானவர் பரமசிவனிடத் 
திற் செல்லுவோமென்றார் 

( + ) பிரம்மாவுக்குத் தன்னுடைய பக்ஷத்தில் தனக்குச் சந் 
தேகமில்லை யென்றர்த்தம் . 


276 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யின்மையால் நம்பிக்கை யுண்டாக மாட்டா தென்றும் , 
" நான் ஏதாவது சிறிது மொழிவேனானால் , ரிஷிகள் 
அதனையும் என் பக்ஷமென்று நினைத்துக் கொள்வார்க 
ளாகையால் 

என் மொழிகளும் ( 5 ) வியர்த்தமாகி 
விடும் " என்றும் தமக்குள் தீர்மானித்து அவர்களிடம் 
சொன்ன தாவது "முனிகளே ! கேளுங்கள் . நானும் 
இதனை ஸ்பஷ்டமாக அறிந்தவனல்லன் . ஆகையினால் 
பரமேசுவரியான வித்தை யென்ற பகவதியை * நாமெல் 
லோரும் தியானஞ் செய்வோம் . அதன்மேல் அவ 
ளுடைய பிரசாதத்தால் கோரிய கூடார்த்தத்தைத் 
தெரிந்து கொள்வோம் 

இவ்விதம் மொழியப் பிரம்மா , விஷ்ணு , சிவன் 
முதலானவருடன் ரிஷிகளெல்லோரும் 

மகேசியும் , 
(a) திரிபுரையும் ( b ) சித்சரீரிணியுமான வித்தியா 
தேவியைத் தியானம் செய்தார்கள் . சித்சரீரிணியான 
திரிபுரை எல்லோராலும் இங்ஙனம் தியானிக்கப்பட்ட 

( b ) இதிலிருந்தும் இவ்விஷயம் ஸனகாதிகளுக்கும் தெ 
ரியாதிருந்தபடியால் வித்தியாகீதையின் அர்த்தம் மிக உத்தம 
மானதென்றும் , அசிரத்தை ஞானத்திற்கு முக்கியமான பிரதி 
பந்தமாகிற தென்றும் ரிஷிகளாலும் பிரம்மா முதலானவ 
ரிடத்தில் அஞ்ஞானம் நினைக்கப்படுவதனால் அஞ்ஞானத்தை 
அகற்றுவது வெகு கஷ்டமானதென்றும் ஸகுண மூர்த்திகள் 
பரிச்சின்னமானவரென்றுங் காண்பிக்கப்படுகிறது . 

# சுத்த சித்சக்தியான பரதேவதையைத் தியானஞ் செய் 
தால் அசிரத்தை யகன்று விடுமென்று கருதிப் பரம சிவன் , 
எல்லோரும் தியானம் செய்வோமென்றார் . 

வித்தை அவித்தைக்கு விரோதியானபடியால் , 

(( a ) திரிபுரை = ஜாக்கிர , சொப்பன, சுழுத்தியென்ற 
மூன்றிற்கும் மேலானவள் = துரியை . 

( b ) சித்சரீரிணி = அவித்தையின் காரியம் சற்றேனுமில் 
லாததால் ஆவரணமற்ற சித்துரூபி . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


277 


பரையான 


பலவா 


பொழுது - சிதாகாசமயியான அவ்வுத்தமி மேகமுழக் 
கம்போன்ற தொனியுடன் சப்தவடிவாக விண்ணிடத்து 
ஆவிர்ப்பவித்தனள் . ரிஷிகணங்களே ! எதற்காக நான் 
உங்களால் தியானிக்கப்பட்டேன் ? அக்கோரிக்கை 
யைத் தாமதமின்றிச் சொல்லுங்கள் . என் பக்தர் 
களில் ஒருவருடைய கோரிக்கையையாவது நிறைவேற் 
றுவதில் காலதாமதம் உண்டாகக்கூடாது . ” 

வாணியின் இவ்வித மொழிகளைக் 
கேட்டு ரிஷிகள் யாவரும் , பிரம்மா முதலானவருங் 
கூடத் தண்டாகாரமாக நமஸ்கரித்துப் பின் 
றான தோத்திரங்களால் துதிசெய்தனர் . அதன் பிறகு 
ரிஷிகணங்கள் திரிபுரேசுவரியான வித்தையினிடம் 
மொழிந்ததாவது " ஏ ! மகேசானீ, ஸ்ரீவித்தையே , திரி 
புரேசுவரியே , உனக்கு நமஸ்காரம் ( a ) தன்னிடத்தே 
யாவற்றையும் உற்பத்திசெய்து, நிலைக்கப்பண்ணிச் சர் 
வத்தையும் இலயிக்கச் செய்பவளும் பரமேசுவரியுமான 
உனக்கு நமஸ்காரம் . உனக்கு ஜனனமின்மையால் எக் 
காலத்திலும் பழையவளாகவே யிருக்கிறாய் . உனக்கு 
நரைதிரையில்லாததால் எப்பொழுதும் புதியவளாகவே 
யிருக்கிறாய் . 1 நீயேயாவும் , சகலத்தின் சாரமும் நீயே , 
நீ சர்வஞ்ஞை, நீ * ஸர்வஹர்ஷிணி ; நீ எவையுமன்று ; 

+ சிதாகாசமயி = அகண்ட சிதேகரூபி . 

( a ) ஜகத்திற்கு உற்பத்தி , ஸ்திதி , நாசங்களிருந்தும் 
ஆதாரமாகிய உனக்கு இவையில்லை யென்றர்த்தம், 

1 நீயேயாவும் = கண்ணாடி , பிரதிபிம்பங்களுக்கு ஆதார 
மாயிருப்பதுபோல . நீயே சர்வசாரமும் = கடங்களில் மிருத் 
சாரமாயிருப்பது போல . நீ சர்வஞ்ஞை = பிரதான வடிவமாக 
அனுசூதமன்று ; சித்பிரகாச வடிவமான அனுவிர்த்தியால் . 

* ஸர்வஹர்ஷிணி = சாங்கியர் கூறுவதுபோல் உதாசீன 
மானதன்று ; பூர்ணசுதந்திரமுடையது என்றர்த்தம் . சுதந் 


278 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


எவையின் சாரமுமன்று , சர்வஞ்ஞையுமன்று , ஸர்வ 
ஹர்ஷிணியுமன்று , தேவீ , உனக்கு ( 6) முன்னும் , பின் 
னும் , கீழும் , மேலும் , பாரிசத்திலும் எல்லாப் பக்கங் 
களிலும் அடிக்கடி நமஸ்காரம் . 

" உன்னுடைய பரவடிவத்தையும் உனது ஐசுவரி 
யத்தையும் உன் ஞானத்தையும் , அந்த ஞானத்தின் 
பலனையும் அதன் முக்கிய சாதனத்தையும் அதன் சாத 
கத்தையும் , அதனாலுண்டாகும் சித்தியையும் , சித்தி 
யின் பராகாஷ்டையையும் ( முடிவான நிலையையும் ) சித் 
தரில் உத்தமர் இன்னாரென்பதையும் கிரமமாக மொழிந் 
தருளவேண்டும் . உனக்குப் பின்னும் பின்னும் தண்டம் 
சமர்ப்பிக்கின்றோம் . என்றார்கள் . 

இவ்விதம் கேட்டபொழுது , மகாவித்தையான 
வள் ரிஷிகணங்களின் மேல் தயவுடையவளாகித் தெளி 
வாக விளங்குமாறு அழகு பொருந்திய வசனங்களை 
மொழிய ஆரம்பித்தனள் . “ ரிஷிக ளெல்லோரும் 
கேளுங்கள் . அவைகளைக் கிரமமாகச் சொல்கிறேன் . 
ஆகமமான அம்பு தியைக் கடைந்து அதன் சாரமான 
அமிர்தத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் . எத 
னிடத்தே இந்த உலகம் யாவும் கண்ணாடியிற் பிரதி பிம் 
திரமே ஆனந்தமாகும் . ஆனந்தமே விசுவாகந்தையாகப் பரிண 
மித்திருக்கிறபடியால் . ஸர்வஹர்ஷிணி = அகண்டானந்த ரூபி 

எல்லாப் பதார்த்தங்களையும் விளக்குந் தன்மை ஒன்றே 
யாகி யிருப்பதால் இவ்விசேஷங்களின்றியவளென்று கூறப் 
பட்டது . 

( b ) நமஸ்காரம் முன்னிலையிற் செய்ய வேண்டியிருப்ப 
தாலும் பரதேவதை அசாரிணியானதாலும் , ரிஷிகள் எல்லாப் 
பக்கங்களிலும் நமஸ்காரம் செய்தார்கள் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

279 
பம்போல ( a ) உற்பத்தியாகி , நிலைபெற்று 

இலய 
மடைந்து எல்லோருக்கும் சதாகாணப்படுகின்றதோ , 
யாதொன்று தன்னை அறியாதவர்களுக்கு உலகவடிவ 
மாகத் தோற்றுகின்றதோ , யாதொன்று விகற்பமற்ற 
யோகிகளுக்குக் கேவலமான ஆத்மாவாகக் கம்பீரமான 
அலையற்ற அம்புதிபோல நிச்சல ஒளியாய் விளங்குகின் 
றதோ , தங்கள் சித்தசுபாவத்தால் தம் இரண்டற்ற 
நிலையை உணர்ந்தவராகவிருந்தும் , பக்தர்கள் கபடின்றி 
மிகுந்த ஆவலோடும் யாதொன்றைப் பேதமாகப் 
பாவனை செய்துகொண்டு அத்தியந்தம் பிரீதியுடன் 
சேவை செய்கின்றனரோ, நேத்திரம் அந்தக்கரணம் 
முதலியவைகட்கு யாதொன்று உள்நின்ற பிராண சூத் 
திரமாகின்றதோ , யாதொன்று விளங்காவிடில் ஒன் 
றுமேயின்றோ, எதனைச் சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின் 
றனவோ இத்தகைய பராப்பிரதிடையே தேவியான 
என்னுடைய பரவடிவமென்று சொல்லப்படும் . 

அனேக பிரம்மாண்டங்களுக்குப் புறம்பாக 2 : ர்த் 
துவத்தில் சுதாசமுத்திரத்தில் மணித்து விபத்திலிருக் 
கும் - கடம்பவனத்திலே சிந்தாமணியென்ற விசேஷ 
மான விடுதியில் பஞ்சப் பிரம்மம் எனும் மஞ்சத்தின் 
மேல் திரிபுரசுந்தர வடிவமாக அனாதி மிதுனமா யமர்ந் 
திருப்பதே என்னுடைய அபாவடிவமென்று ரிஷிகளே 
தெரிந்துகொள்ளுங்கள் . அவ்விதமே , 

சதா சிவன், 
மகேசன் , பிரம்மா , விஷ்ணு, உருத்திரன் , கணேசன் , 
ஸ்கந்தன் , திக்குப் பாலகர்கள் , குமாரி , இலக்ஷ்மி 
முதலிய சக்திகள் , வசுக்கள் முதலிய கண தேவதை 
களும் , அசுரர்களிலும் , சுரர்களிலும் நாகயக்ஷ கிம் 

(a ) உற்பத்தி = புதிதாகத்தோன்றல் , ஸ்FF = தோற்றத் 
தின் தாரணை . இலயம் = தோற்ற மின்மை . 


280 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


புருஷர்களிலும் பூஜிக்கத் தகுந்தவர்களுமாகிய இவர்க 
ளெல்லோரும் என்னுடைய அபர வடிவமாகவே கூறப் 
பட்டுள்ளார் . இவ்விதம் எங்கும் அந்தந்த வடிவமா 
யிருக்கும் என்னை , என் மாயையினால் மோகமடைந்த 
வர்கள் ஒரு பொழுதும் அறியார்கள் . அங்கங்கே 
பூஜிக்கப்பட்டவளாகிக் கோரின பலனை யெல்லோருக் 
கும் அளிப்பவள் நானே . பூஜிக்கத் தகுந்தவரும் 
பலனை அளிப்பவரும் என்னையன்றி ஒருவரு 

மில்லை . 
எவ்விதம் என்னைப் பாவனை செய்கின்றாரோ , அவ் 
விதமே என்னிட மிருந்தும் பலனை அடைகின்றார் . 

ரிஷிகணங்களே ! என்னுடைய ஐசுவரியம் (a ) அப 
ரிச்சின்ன மானதென்று கூறப்படும் . இரண்டற்ற சின் 
மயியான நான் , யாதொன்றையும் சற்றேனும் அபேக்ஷி 
யாமல் - ஏ , ரிஷிபுங்கவர்களே ! -- அளவற்ற உலகங்க 
ளின் வடிவமாக ஸ்புரிக்கின்றேன் . இப்படிச் சதா 
ஸ்புரிக்கின்றவளாக இருந்தும் என்னுடைய ( b ) இரண் 
டற்ற சித் வடிவத்தை இழந்துவிடவு மில்லை . இவ்வி 
தம் துர்க்கடமான பொருளைக் கற்பிக்கின்றதே (செய் 
யக்கூடாததைச் செய்கின்றதே ) என்னுடைய முக்கிய 
மான ஐசுவரியம் . 

ரிஷிகளே ! சூக்ஷ்ம திருஷ்டியினால் என்னுடைய 
ஐசுவரியம் இன்னவித மிருக்கிறதென்று பாருங்கள் . 
எல்லாவற்றிற்கும் ஆதாரமாயும் , எங்கும் வியாபித்த 
வளாயும் ஒன்றிலும் பற்றில்லாது கேவலையாகவு . 
மிருக்கிறேன் . நித்திய முக்தையாக இருந்தும் பின் 

( a ) தனக்கு வேறான ஒன்றை அபேக்ஷியாமலும் , தன்னை 
அம்சமாக்காமலும் என் றர்த்தம் . 

( b ) ஜகத்தின் தோற்றம் பிரதிபிம்பம் போன்றதாகை 
யால் சொரூபத்திற்கு ஹானியில்லை யென்பது கருத்து . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

281 
னும் பின்னுமடிக்கடி முக்தியைப் பெறுகின்றேன் . 
அடிக்கடி தன் ஆத்மாவை உணர்ந்து கொண்டும் , குரு 
வினிடம் சீடனாக விளங்கியும் , தன் மாயையினாலேயே 
தன்னை அறியாமல் அனாதி காலமாக நிகழ்ந்து வ 

வரு 
கிறேன் . இத்தகையான ஜகத்தை யாதொரு உபா 
தானமு மின்றிச் சிருஷ்டிக்கின்றேன் . 

என்னுடைய 
ஈசித் தன்மையின் பரம்பரை பானது இவ்விதம் வெகு 
விதமாயிருக்கிறது . ஆயிரம் நாவுடைய ஆதிசேடனா 
லும் இது அளவிட்டுச் சொல்லக் கூடிய தன்று . என் 
ஐசுவரியத்தைச் சற்றே சுருக்கமாகச் சொல்கிறேன் 
கேளுங்கள் . ஜகத்தின் கண்ணுள்ள இந்த விசித்திர 
மான வியவகாரங்கள் பாதை யின்றியதுபோல அனாதி 
யனந்தமாக யாவருக்கும் பிரத்தியக்ஷ மாக விளங்கு 
வதேயாம் . 
என்னுடைய ஞானமானது துவைத் 

மென்றும் 
அத்வைத மென்றும் பற்பல பேதங்களாலும் , உயர்க 
தது - தாழ்ந்தது என்ற வித்தியாசங்களாலும் வெகு 
விதமாயுள்ளது . அவைகளின் பலன்களும் இவ்வாறே 
வெகு விதமாயிருக்கும் . இரண்டென்பதைப் பற்றி 
யிருப்பதனால் துவைக ஞானம் பற்பலவாகும் . துவைத 
ஞானத்தின் ( a ) தியானம் சொப்பன மனோராஜ்ஜியங் 
களுக்கு நிகரான தென்றே கூறப்படும் . இந்தத் தியான 
வடிவமான துவைத ஞானமும் பிராந்தி போன்ற 
நினைப்பேயானாலும் , ஈசன் நியதிப்படி பலனைக் கொடுக் 
கக் கூடியதென்று அறியத் தக்கது . 

துவைதஞானம் = உபாசனை . 
+ தாழ்ந்தது = பரோக்ஷ ஞானம் . 

( a ) தியானம் ஸ்மிருதியின் (கிளைப்பின் ) அனுசந்தான 
வடிவமானது பற்றிப் பிரமாண மன்றாகையால் சொப்பன 
மனோராஜ்யப் பிராந்திகளுக்கு நிகரான தென்றது . 


* 


282 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யான 


அபரஞானம் பலவாறாகும் . அவைகளில் முக்கிய 
மானது பஞ்சப் பிரம்மங்களுக்கு மேலான அனாதி 
துன திரிபுரசுந்தர வடிவத்தைத் தியானம் செய்வதே . 
சிரேஷ்டமான பலனை அடைவதற்கு இது பரம்பரை 

சாதனமாகையால் முக்கியமானது . அத்வைத 
விஞ்ஞானமே பரவிஞ்ஞான மென்று கூறப்படும் . 
ஆனால் ஸ்ரீமதியும் , சிரேஷ்டையும் , சகுண மூர்த்திக 
ளான சதாசிவாதிகளுக்கும் மேலான வித்தியா தேவி 
யுமான என்னை நீடித்து ஆராதனை செய்யாமல் சிரேஷ் 
டமான அத்வைத வித்தை எங்ஙனம் அடையலாகும் ? 
துவைதங்களான திருசியங்கள் இலேசங் கூடவில்லாத 
கேவலையும் அனவச்சின்னையுமான சித் ரூபியே அத் 
வைத விஞ்ஞானம் . ( a) பிரமாண மென்று கருதப் 
படாது மறுக்கக்கூடியவையான ஞேயங்கள் அகன்ற 
பொழுது சுத்தமானதால் அபரோக்ஷமாக அனுபவிக் 
கப் படுவதே அத்வைத விஞ்ஞானம் . ( b ) சித்தமானது 
ஆத்மாவினிடம் ( c ) கேவலம் ஒன்று பட்டுச் சேர்ந்த 

* ஸ்ரீ மதியானவித்தை = ஸ்ரீ வித்தை . 

( a ) மொழியப்பட்ட பரரூபமான கேவலசித்து , அஞ் 
ஞானத்துடன் ஜகத்திற்கு ஆதாரமாயிருப்பதால் அஃதெங் 
ஙனம் அஞ்ஞானத்தை நிவிர்த்தி செய்யுமென்ற ஆக்ஷேபத் 
திற்கு , பராசித்தினுடைய ஞேயங்களகன்ற சுத்த தசையைத் 
தோஷமற்ற பிரமாணத்தால் அப்ரோக்ஷமாக உணர்வது , 
துவைதத் தோற்றங்களைப் பிரமாணமல்லவென்று திரஸ்காரம் 
செய்யக்கூடிய தென்று சமாதானம் . 
( b ) சித்தம் = சலனவடிவான 

ஞானசக்தி . 
( a ) விகற்பவாசனைகளொழிந்த திருசியவிமுகனா யிருக் 
கிறேனென்றாவது, ஆத்மாபிமுகனாயிருக்கிறே னென்றாவ 
துள்ள சவிகற்ப சமாதிவாசனைகளை யொழித்து என்றர்த்தம் . 
ஒன்றுபடுவது பிர்விகற்ப சமாதி ; பின்பு = சமாதியிலிருந்து 
எழுந்த பின்பு . 


வை 


எல்லா 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

283 
பின்பு அதுவே நான் என்றுண்டாகும் அகண்டா 
காரஞானமே பரவிஞ்ஞான மெனப்பட்டது . சிரவணத் 
தினாலாவது ( a ) யுக்தியினாலாவது தேக விலக்ஷண 
மான சிதாத்மா இருக்கிறாரென்று பரோக்ஷமாகக் 
தோன்றுவதும் தேகாதிகளில் நான் என்று வருந் 
தோற்றம் நிச்சய ரூபமாகப் பரோக்ஷமாய் 

அகலு 
வதுமே அபர விஞ்ஞானம் . திருசியங்கள் சற்றே 
தோன்றினாலும் , யாகொரு ஞானத்தினால் , அவை ஒரு 
பொழுதும் , ஓரிடத்திலும் ( e ) தோன்றாததுபோ லிருக் 
கின்றனவோ அது கான் பரவிஞ்ஞானம் . யாதொரு 
விஞ்ஞானத்தினால் அறியப்படாததாக ஒருகாலும் சற்றா 
வது ஒன்றுமே யிருக்கமாட்டாதோ அதுவே அத் 
வத 

விஞ்ஞானம் . பரிச்சின்னங்களான 
விஞ்ஞானங்களுக்கும் ( f ) ஆத்மரூபமாக யாதொரு 

( d ) யுக்தியினாலாவது கேவல தர்க்கத்தினாலாவது ஞான 
முண்டாகலாமென்பது அத்வைத சாஸ்திர விருத்தமன்றோ 
வென்றால் , 

சிரவணாதிகளின்றியே உத்தமாதிகாரிகளுக்கு 
அனுபாயமென்ற ஞானம் கேவலதர்க்கத்தினாலேயே உண் 
டாகக்கூடுமென்பது ஆகமசாஸ்திரத்தின் கருத்து . உத்தமர் 
களுடைய விஞ்ஞானம் குருசாஸ்திரங்கனை அபேக்ஷிக்கிற 
தில்லையென்று ஆகமம் கூறுகின்றது . திருஷ்டாந்தம் வாம 
தேவரும் கற்கடியும் . 

( e ) தர்ப்பணத்தின் உண்மை தெரிந்தவனுக்கு அதன் 
பிரதிபிம்பங்கள் பாதிக்கப்படாதனவாய் அதற்குவேறாக விளங் 
காதது போல் . 

( f ) பிரதிபிம்பங்களால் பரிச்சின்னமான தர்ப்பணத்தின் 
அம்சங்களுக்கு மகா தர்ப்பணம் ஆதாரமாயிருப்பது போலப் 
பரிச்சின்னவிஷய ஞானங்களுக்கு விஞ்ஞானம் ஆதாரமா 
யிருக்கிறது . 


284 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


விஞ்ஞான மிருக்கின்றதோ அதுவே சிரேஷ்டமான 
அத்வைத விஞ்ஞானம் . எத்தகைய விஞ்ஞானம் 
உதிக்குமானால் நீடித்தகாலமாக இருதயத்தில் குடி 
கொண்டிருக்கும் சந்தேகங்கள் யாவும் ( 8) காற்றினால் 
மேகங்கள்போலச் சிதறப்பட்டு விலயமாகி விடுமோ 
அதுவே பரவிஞ்ஞானம் . எவனிடத்தில் காமாதி வாசனை 
கள் சற்றேனுமில்லையோ இருந்தாலும் பற்கள் பிடுங் 
கப்பட்ட பாம்புபோலாகுமோ அவனுடைய ஞானம் 
பரவிஞ்ஞானமென்று கருதப்படும் . 

எவ்வகையான துக்கங்களும் விலயமாவதே விஞ் 
ஞானத்தின் பலன் . 

அத்தியந்தமான பயமின்மையை 
அடைவதான மோக்ஷமே பலன் என்று கூறப்பட்டது . 
இரண்டாவதின் கற்பனையினாலேயே பயமுண்டாகின் 
றது . திடமான அத்வைத ஞானமுண்டாகுமானால் 
சூரியனுடைய உதயத்தில் இருள்போலத் துவைத கற் 
பனைகள் நிலைத்திருக்கமாட்டா . ரிஷிகளே துவைத 
சங்கற்பங்களை அகற்றிவிட்டால் பயம் சற்றேனுமிராது . 


(3 ) பிரத்ய பிஞ்ஞை வடிவான ஞானம் தன் விஷயம் 
சுத்தசித்தாக வுடையதா யிருக்கின் றமையால் எங்ஙனம் ஸர்வ 
ஞானாத்ம வடிவமாகு மென்றால் தர்ப்பணம் தன்னுள் பிரதி 
பிம்பித்த தர்ப்பணத்தின் அம்சங்களாதல்போல , அபேதமாம் . 

கண்ணாடியின் உண்மை தெரியும் பொழுது பிரதிபிம் 
பங்கள் கண்ணாடியின் சொரூபமே யன்றி வேறில்லை யென்ற 
நிச்சயத்தினால் அவைகளைப் பற்றிய சந்தேகம் அகலுவது 
போலப் பிரதான பிரகிருதியைப் பற்றிய சிருஷ்டியென்றாகட் 
டும் ; பரமாணுப் பிரகிருதியைப்பற்றிய சிருஷ்டியென்றாகட் 
டும் ; நான் தேகமா , பிராணனா வென்றாகட்டும் இவ்வித 
மான அனாதியான சந்தேகங்கள் ஞானத்தினால் நாசமாகின் 
றன . 


* 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

285 
ஆகையினால் பலனென்றது தனக்கு 

வேறானதாக 
விருக்குமானால் அது எவ்விதத்திலும் பயமாகவே 
பவிக்கும் . பலன் அன்னியமானதானால் அது உலகி 
லுள்ள திருசியங்களைப் போல முடிவுடையதே . அந்த 
முடையவைகளில் பயம் எவ்விதத்திலு மிருப்பதால் 
அத்தகைய பலனிலிருந்தும் நிர்ப்பயம் எங்ஙனமுண்டா 
கும் ? அழியக்கூடியதான பலனுடன் கூடுவோனும் 
அழிந்து விடுகிறபடியினால் பலனுடன் கூடுவது " என்ற 
கொள்கை அறுவது திண்ணம் . பலனை அன்னியமாகக் 
கூறுகிற வரையில் பயமிருக்கிறதென்று சொல்லப் 
படும் . ஆத்மாவிற்கு அன்னியமாகாத மோக்ஷமென்ற 

பலன் கூறப்படுகின்றதோ அதுவே எல்லாப் 
பண்டிதர்களாலும் பயமற்ற தான பலனென்று சொல் 
லப்படுகிறது . அறிபவனும் , அறிவும் , அறிபடுபொரு 
ளும் , பலனும் எப்பொழுது ஒன்றாகின்றனவோ அப் 
பொழுதுதான் எல்லாப்பயமும் நீங்கிய 


யாதொரு 


பரம்மான 


மோக்ஷம் . 


விகற்ப சங்கற்பங்களை பொழித்து , ( a ) மூடத் 
தன்மையின்றிச் சுத்தமான சொரூபத்தின் ஸ்புரண 
முண்டாவதே ஞானமாகும் . இப்படிப்பட்ட சொரூ 
பமே ஞானமென்றால் , அஃது - அறிபவனது சுத்த 
சொரூபமாக முன்னேயேயிருந்தாலும் , பழக்கமின்மை 
யால் ( ம்) குறிப்பிட்டறியப்படவில்லை . அதலால் , ஞான 

தனக்கு வேறாக விருக்கும் பலன் துவைதமே யாகை 


யால் . 


( 2 ) சுழுத்தியிலும் விகற்பசங்கற்பங்கள் ஒழிந்திருக்கிற 
படியால் . 

( b ) விஷயஞானங்களின் அந்தராளங்களான நிர்விகற் 
பத்தில் இந்த ஞானம் இருக்கிறதேயென்றால் , இருந்தும் 
குறிப்பிட்டுணரப்பட வில்லை . 


286 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


மானது சொரூபத்திற்கு வேறான தன்றாகையாலும் 
மோகத்தினால் குறிப்பிட்டறியப்படா திருக்கிறபடியா 
லும் அந்த மோகத்தை யகற்றி அறியும்படி செய்வது 
குருவும் சாஸ்திரமுமேயன்றி மற்றன்று . சங்கற்பமும் 
மூடத்தன்மையும் ஒழிந்த இத்தகைய ஸம் வித்தின் 
ரூபமே உணரத்தக்ககான சொரூபமென்று சொல்லப் 
படும் . அறிபவன், அறிவு , அறிபடுபொருள் என்ற 
பேதம் இருக்கிறவரையில் இவைகளுக்கு விளங்ககுவன 
வான வடிவங்கள் ஒருபொழுதும் வாஸ்தவமாகா . 
அறிபவன் முதலியவைகளினிடம் விளங்கும் மித்தை 
யான இந்தப்போகம் எப்பொழுது ( c ) அகலுகிறதோ 
அப்பொழுதுதான் இவைகள் தங்கள் உண்மை வடி 
வத்தை அடைகின்றன . இதுதான் பலன் என்று கூறப் 
பட்டது . 

ஞாதா ( அறிபவன் ) முதற்கொண்டு பலன் வரையி 
லும் வாஸ்தவத்தில் ஒருபோதமுமில்லை . வியவகார மாத் 
திரத்திற்காக அவைகளிடம் பேதம் கற்பிக்கப்பட் 
டிருக்கின்றது . ஆதலாலே , முன்னமே அடைந்ததா 
இருக்கிறபடியால் அங்கு பலன் என்று மொழியத் 
கக்கதாக ஒன்றுமேயில்லை . ஆக்மா ஒன்று தானே 

( c ) அறிபவன் அறிவு விஷயம் முதலியவற்றின் ஐக்கிய 
முண்டானாலும் அஃதெங்ஙனம் சித்தவிர்த்திரூபமான பிரத் 
தியபிஞ்ஞை ஞானமாகுமென்றால் : -சித்த மென்பது ஜட 
சக்தியினாற் சூழப்பட்ட பரிச்சின்னசைதன்யமே . அப்படிப் 
பட்ட சித்தத்தின் விர்த்திவிசேஷமே பிரத்தியபிஞ்ஞை 
ஞானமென்ற அகண்ட சைதன்னியாகாரமாம் . இதனால் அஞ் 
ஞானம் நிவர்த்தி யாகும் பொழுது, பரிச்சேதகம் செய்வதான 
ஜடசக்தி இலயமாவதால் சித்தத்தன்மை அசலும் . அதனால் 
அந்தப் பிரத்ய பிஞ்ஞை ஞானமே பூரணசைதன்னியத் 
தன்மையடைவதால் அந்த ஐக்கியம் தள்ளத்தக்கன்று . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


287 


11 


மாயையினால் அறிபவனென்றும் , அறிவென்றும் , அறி 
படு பொருளென்றும் , பலனென்றும் எம்மட்டிலும் 
விளங்குகின்றதோ , அதுவரையில் சம்சாரமானது மலை 
போல் அசையாதிருக்கும் . எக்காலத்தில் இவைகள் 
எவ்வி கமேனும் பேகமின்றி விளங்குமோ ( அப் 
பொழுது ) காற்றினால் சிதறப்பட்ட மேகம்போல் சம் 
சாரம் . விலயமாகிவிடும் . 

இவ்விதமான மகா மோக்ஷத்திற்கு அதனிடமுண் 
டாகும் ஊக்கமே சாதனமாகும் . அக்கம் பூரணமா 
யிருந்துவிட்டால் வேறு சாதனங்கள் வேண்டியதில்லை. 
அஃது பூரணமா யிராவிட்டால் ஆயிரக்கணக்கான மற் 
றைச் சாதனங்கள் இருந்தாலென்ன ? ஆகையினால் 
உவக்கம் என்ற தாத்பரியம் ஒன்றே மோக்ஷத்திற்கு 
முக்கிய சாதனம் . " எவ்வாறாயினும் சாதிக்கின்றேன் 
என்பது தான் ஊக்கத்தின் சொரூபம் . 2 க்கமுடை 
யவன் எவ்விதத்திலும் முக்தனாகின்றான் . சில தினங் 
களுக்குள்ளாவது மாதங்களுக்குள்ளாவது ஆண்டுகளுக் 
குள்ளாவது , மற்ற ஜன்மங்களிலாவது முக்தனாகின் 
றான் . சீக்கிரமாவது நீடித்த பின்னாவது முக்தியடை 

புத்தியினது நிர்மலத்தின் வித்தியாசத்தைப் 
பொருந்தியதாகும் . புருஷார்த்தங்கள் யாவற்றையும் 
நிறைவேற வொட்டாது நாசஞ் செய்யக்கூடியதான 
வெகு தோஷங்கள் புத்தியினிட மிருக்கின்றன . இக் 
தோஷங்களால் கோரமான சம்சாரத்தில் ஜீவர்கள் சதா 
வெந்து வருந்துகின்றார்கள் . 

இவற்றுள் முதலில் நம்பிக்கையின்மை , இரண்டா 
வது காமவாசனை , மூன்றாவது ஜாட்டியதை என்ற மந்த 
மதி . இவ்விதம் தோஷங்கள் மூன்று - பிரிவுப்படும் . 
நம்பிக்கை யின்மையானது சம்சபமென்றும் விபரீத 


288 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


புத்தியென்றும் இருவகையாகும் . மோக்ஷ மென்பது 
இருக்கின்றதோ இல்லையோ என்றவாறாக உண்டாவது 
* சம்சயத்தின் உதாகாணமாம் . மோக்ஷமென்பது இல் 
லவேயில்லை என்பது அதனிடமுண்டாகும் விபரீத 
புத்தியாம் . இவ்விரண்டும் மோக்ஷத்தைப் பற்றிய 
உலக்கத்திற்கு முக்கியமான பிரதிபந்தங்களாகும் . இவை 
களுக்கு விரோதமான தீர்மானத்தால் இவ்விரண்டும் 
படிப்படியாக அற்றுவிடுகின்றன. இவ்விதம் திடமான 
தீர்மானங் கொள்வதற்கு முக்கியமான யுக்தி யாரென் 
றால் நம்பிக்கை யின்மைக்கு மூலகாரணமா யிருப் 
பதை வேரறப் பிடுங்கிவிடுவதே . இஃதன்றி வேறு 
மார்க்கமில்லை . விரோதமான குதர்க்க சிந்தனையே நம் 
பிக்கை யின்மைக்கு மூலகாரணம் . அதனை யொழித்து 
ஸத்தான தர்க்கத்தை அடிக்கடி அப்பியாசம் செய்தால் 
மூலகாரணம் வேரற்றுப் போவதுடன் நம்பிக்கை யின் 
மைக்கு விரோதியான நிச்சயம் ஏற்படும் . அதன் 
பின்பு சிரத்தை புதிக்கின்றபடியால் நம்பிக்கையின்மை 
அழிந்துவிடும் . 
சிரவணத்திற்குப் புத்தியின் காமாதி 

வாசனை 
கள் பிரதி பந்தங்களானவை . காமாதி வாசனைகள் 
அடர்ந்த புத்தியானது முயற்சி செய்யமாட்டாது . உல 
கில் , காமியானவன் காமியங்களையே சதா நினைத்துக் 
கொண்டிருப்பதில் ஒரே மனத்தனாக விருப்பான் . 
அவன் முன்னிருப்பதையும் பாரான் . செவியில் மொழிந் 
ததையுங் கேளான் . காமாதி வாசனை களுடையவன் 
சிரவணஞ் செய்ததானது செய்யாததற்கு நிகராகும் . 
ஆகையினால் , காமாதி வாசனைகளை வைராக்கிய சம்பத் 

* முக்தனுக்குப் புனராவிர்த்தியுண்டோ இன்றோவென் 
றுள்ள சந்தேகமும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


289 


பான 


தினால் ஜயிக்க வேண்டியது . காமக் குரோதங்கள் 
முதலிய ஆயிரக்கணக்கான வாசனைக ளிருப்பதில் 
அவைகளுக்குக் காமமே மூலகாரண மானபடியால் 
அது ( காமம் ) அற்றுவிடுமானால் மற்றொன்று மிராது . 
ஆதலால் வைராக்கியத்தைப் பற்றிக்கொண்டு காம 
வாசனைகளை ஜயிக்க வேண்டும் . இது எனக்கு 
வேண்டும் என்ற சொரூபத்தையுடைய ஆசையே 
காமமென்று சொல்லப்படும் . இந்த ஆசை சாதிக் 
கக் கூடியவைகளில் ஸ்தூலமாயும் சாதிக்கப் * பிர 
யாசையானவைகளில் சூக்ஷ்மவடிவமாயு மிருக்கும் . திட 

வைராக்கியத்தைப் பற்றிக்கொண்டு இவை 
யாவற்றையும் இல்லாமற் செய்ய வேண்டும் . வைராக் 
கியத்திற்கு மூலம் யாதென்றால் , காமியங்களிடம் 
அடிக்கடி தோஷத்தை நினைத்து விஷயங்களிலிருந் 
தும் திரும்புவதே . இதனால் காமவாசனைகள் அற்று 
விடும் . 

ரிஷி ஸத்தமர்களே! - மூன்றாவதாகச் சொல்லப் 
பட்ட ஜாட்டிய ரூபமென்ற புத்தியின் தோஷமானது 
அப்பியாசத்தினால் எவ்விதத்திலும் 

வெல்லக்கூடிய 
தன்று . மிகுந்த ஊக்கமுடையவனாக விருந்தும் ஒரு 
வனுக்கு யாதொரு ஜாட்டிய தோஷத்தினால் சிரவணஞ் 
செய்யப்பட்டது புத்தியில் ஏறாமலிருக்கின்றதோ அஃது 
புருஷார்த்தத்தை நாசஞ்செய்யக்கூடியதான வன்மை 
பொருந்திய தோஷமாகும் . ஆத்மதேவதையான என் 
னைச் சேவிப்பதன்றி , இந்த ஜாட்டிய தோஷத்தை 
நாசஞ்செய்ய வேறுவழி யில்லை . சேவையின் தாரதம்மி 
யத்திற்குத் தகுந்தபடி ஜாட்டியத்தை நான் விலக்கு 
கின்றேன் . ஜாட்டிய புத்தியுடையவன் அந்த ஜாட்டி 
* பிரம்மாண்டத்தைப் பிளப்பது முதலியவைகளில் . 

19 


290 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யத்தின் ஏற்றக்குறைவைப்பற்றி இஜ்ஜன்மத்திலாவது 
வேறு ஜன்மத்திலாவது பலனடைகின்றான் . என்னையே 
சேவை செய்வதனாலும் , (a ) கபடமின்றிய பக்தியுடன் 
சதா என்னையே அடைவதனாலும், எல்லாச் சாதனங் 
களின் சம்பத்தியு முண்டாகின்றது . அப்படிப்பட்ட 
உபாசகன் சாதனங்களின் விக்கினங்கள் ஒழிந்தவனாகிக் 
கிருதார்த்தனாகின்றான் . எல்லோருடைய புத்திவிர்த்தி 
களை நடத்துபவளும் , ஈசுவரியுமான என்னை எவெனொரு 
வன் மூடத்தன்மையால் அனாதரவுசெய்து , சாதனையில் 
ஏகபரனாயிருக்கிறானோ அவன் ஒவ்வொரு படியிலும் , 
விக்கினங்களால் வருந்துவதுடன் பலனடைவதும் சந் 
தேகிக்கத் தக்கதே - ஆகையினால் , ரிஷிகளே ! -வக் 
கமே முக்கிய சாதனமாம் . இவ்வித ஊக்கமுடையவனே 
பாமசாதகனென்று கருதப்படுவன் . ஊக்கமுடையவர் 
களிலும் , என்னிடம் பக்தியுடையவன் யாவராலும் 
பூஜிக்கத்தகுந்த சாதகனாவான் . 

வலித்தியென்பது ஆத்மாவின் நிச்சயமும் , தேகத் 
தினிடம் அனாத்ம பாவனையுமே . தேகங்களில் எல் 
லோருக்கும் சந்தேகமற ஆத்மபாவனை யிருக்கின்றது . 
இப்பாவனை அகல்வதே ( b ) மூடத்தன்மை யொழிந்த 

வித்திபெனப்படும் . ஆக்மா எல்லோராலும் 
கைக்கொள்ளப்பட் டிருந்தாலும் தேகாதிமயமாகத் 
தம்மைப் பாவனை செய்கிறதேயன்றிக் கேவலாத்மாவாக 
நினைக்கிறதில்லை . இது காரணமாகத்தான் அஞ்ஞர்கள் 
யாவரும் மகா அனர்த்தங்களின் தொடர்பை அடைந் 
திருக்கின்றனர் . ஆகையினால் தேகாதிகளை விளக்குவ 

( a ) நிஷ்காமனாக . 

{ b ) சுழுத்தியில் தேகபாவனை யில்லையே யென்றதற்குச் 
சமாதானம் . 


கான 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


291 


தான கேவலசின்மாத்திரமே தான் ( ஆத்மா ) என்று 
சந்தேகங்கள் யாவற்றையும் நாசஞ்செய்யக்கூடியதரன 
தீர்மானமே வித்தியென்று பிராஞ்ஞர்களாற் கூறப்பட் 
டுள்ளது . இஃதன்றி வேறு வித்திகளில்லை . ஆகாய 
கமனாதிகளும் , அணிமாதிகளுமான ஸித்திகள் ஆக்ம 
விஞ்ஞானவித்தியின் பதினாறிலொருகலைக்கு நிகராக 
மாட்டா . அந்த வித்திகளெல்லாம் தேசகாலங்களி 
னாற் பரிச்சின்னமானவையே . தன் ஆத்மவித்தையும் , 
* சிவாத்மிகையுமான இந்த வித்தி அங்ஙனம் பரிச்சின்ன 
மாகாது . மற்ற வத்திகளெல்லாம் தன் ஆத்மவித் 
தைக்கான சாதனங்களில் அடங்கியிருக்கின்றன . இந்த 
லித்திகள் ஆத்மவித்தையை அடைவதில் 

விக்கின 
காரணங்களே யாகும் . சாக்ஷாத் பிரம்ம பதவியையும் 
திருணத்திற்கு நிகராகப்பார்க்கும் தீவிரர்களான முழு 
க்ஷுக்களுக்கு இந்திரஜாலம் போன்ற இச்சித்திகளால் 
ஆகவேண்டியதென்ன ? வித்திகளால் ஆகிற தென்ன 
வெனில் , இவை காலத்தைக் கடத்துவதற்கே காரண 
மாகும் . 

ஆகையினால் , யாதொன்றினால் சோகத்தின் அத் 
தியந்த காசம் 

ஏற்படுகின்றதோ , ஆனந்தேகாசத் 
தன்மை . உதயமாகின்றகோ அப்படிப்பட்ட ஆத்ம 
விஞ்ஞான வித்தியைவிட வேறு வித்திகளில்லை . மிருத் 
யுவின் பாசத்திலிருந்து தப்புவிக்கக் கூடிய தான வித் 
தியே வித்தி . வேறன்று. 

இந்த ஆத்ப . - ஞான வித்தியானது பலவாறான 
அப்பியாசத்தின் பேதத்தாலும் , புத்தியினது நிர்மலத் 

* மங்கள ரூ 3 . 

1 தேகம் முதலியவற்றிற்கு வேறான சுத்தசித்ரூபத்தி 
னிடம் நான் என்ற பிரத்தியக்ஷ விமர்சனமான 


1 


பான 


292 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


தின் ஏற்றக் குறைவினாலும் ஏற்படும் ஞான பரிபாகத் 
தின் பேதத்தினால் உத்தமம் , மத்திமம் , அதமம் என்று 
சுருக்கமாக மூவகைப்படும் . ரிஷிகளே ! உலகத்தில் 
துவிஜர்களால் பாடம் செய்யப்பட்ட வேதத்தின் அத் 
தியயனம் சமமாகவிருந்தாலும் , மேதாவியானவன் தன் 
மிகுந்த அப்பியாசபலத்தினால் படனகாலத்தில் அனேக 
வியாபாரங்களைச் செய்தாலும் , வேதத்தின் வர்ண ஸ்வ 
ரங்கள் பிசகிப் போகாமலிருப்பது உத்தம படனமா 
கும் . வியாபார காலத்தில் சமாகி தனாக விருந்து பின் 
வேதம் ஓதப்புகுந் தருணத்தில் வியாபாரத்தில் அசமா 
கிதனாக $ முன் போலவே தவறின்றி வேதம் ஓதுவது 
மத்தியம மாகும் . அனுசந்தானம் எந்நேரமும் செய் 
வதனா 

னாலேயே அவ்விதம் பிழையின்றி ஓதுவதும் , அஃ 
தன்றித் தவறுத லுண்டாவதும் அதம படனமாமாகும் . 

ரிஷிகளே , இங்ஙனமே ஆக்ம விஞ்ஞான சித்தி 
யுமாம் . மகாவியவகாரங்களிருந்தாலும் பிரதிசந்தான 
மில்லாமலும் , அல்லது மற்ற வியாபாரங்களில்லா திருக் 
கப் + பிரதி சந்தான மின்றியும் , அல்லது சதா பிரதி 
சந்தானத்துடனும் , ஏற்படும் ஆத்மாவினது அவிஸ் மர 
ணத்தின் தார தம்மியத்தினால் உத்தம மென்றும் மத் 
திம மென்றும் அதம மென்றும் மூவகையாகின்றது . 

. 
இவைகளில் , உத்தமந்தான் ஞான சித்தியின் பரா 
காஷ்டை நிலையாக நிரூபிக்கப் பட்டுள்ளது . சொப் 
பனத்திற்கு முன்னுள்ள தானான அவஸ்தையில் (a )விசார 
க்ஷணத்திற்கு ஒத்ததான யாதொரு பரமமான நிலை 

$ முன்போலவே = முன்கூறிய உத்தமனைப்போலவே . 
+ பிரதிசந்தானம் = ஏகாக்கிரம் . 

( a ) சரீராதிகளில் அகம்பாவம் ஒழிந்த சுத்த சின் மாத் 
திரத்தில் " அகம் என்றுள்ள நிலை. 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


293 


பரமமான 


அடையப்படுகின்றதோ அதுவே 
தம சித்தியாகும் . வியவகாரங்களிலெங்கும் , ( b ) பிர 
யத்தனம் ஏதுவாகச் ஸம்ஸ்காரங்கள் எழும்பி எப் 
பொழுதுபிரவிர்த்திகளுண்டாகின்றனவோ அப்பொழுது 
தான் சித்தியின் பரா காஷ்டை நிலையென்று கூறப் 
படும் . யத்தன மின்றியே பரமமான ஸம்வேதனாக்மாவி 
னிடம் அழியாத யாதொரு நிலையுண்டோ அது எப் 
பொழுது சித்திக்கின்றதோ அப்பொழுது தான் 
காஷ்டை நிலை வந்துகூடும் . 

வியவகார பரனாக விருந்து 
பாவங்களைப் பார்த்தாலும் எப்பொழுது துவை 
தத் தோற்றமின்றி யிருக்கிறானே 

யிருக்கிறானோ அப்பொழுது 
தான் அந்தச் சித்தியும் பூரணத்தன்மை அடைந்த 
தாகும் . ஜாக்கிரம் முதலியவற்றில் வியவகரித்தா 
லும் உறங்குபவன் போல எப்பொழுதிருக்கிறானோ அப் 
பொழுதுதான் அந்தச் சித்தி பூரணத்தன்மை அடைந்த 
தாகும் . 

இவ்விதமான சித்தியை அடைந்தவனே சித்தர் 
களில் உத்தமனென்று சொல்லப்படுவன் . நித்தியம் 
வியவகார பானாக விருந்தாலும் ஒரு பொழுதும் 
மேதாவியானவன் சமாதியை விட்டகலான் . அவனே 
சித்தர்களில் உத்தமனென்று மதிக்கத் தக்கவன் . தன் 
னுடைய அனுபவத்தினால் தனக்குள்ளேயே பற்பல 
விதமான ஞானிகளின் நிலையை யாவன் சதா அறிகின் 
றானோ அவனே சித்தர்களில் உத்தமனென்று மதிக் 
கத் தக்கவன் . சம்சயமாவது காமமாவது சக் 

( b ) தானாகவே வாசனைகள் கிளம்பிப் பிரவிர்த்திக்காமல் 
வேண்டுமென்று தன் பிரயத்தனத்தினால் சம்ஸ்காரங்கள் 
எழும்பிப் பிரவிர்த்திப்பது . 

* பாவங்கள் = இருப்பன . 


எவனுசு 


294 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


குச் சற்றேனு மில்லையோ , எவன் வியவகாரத்தில் 
நிர்ப்பயனா யிருக்கின்றானோ அவனே சித்தர்களில் உத் 
தமனென்று மதிக்கப்படுவான் . எவ்வகையான சுகதுக் 
கங்களையும் உலக வியவகாரங்களையும் யாவன் தன் 
ஆத்மாவிடத்திலேயே யிருப்பனவாக அறிகின்றானோ 
அவனே சித்தர்களில் உத்தமனென்று மதிக்கத்தக்க 
வன் . எவன் , அத்தியந்தம் பெத்தரும் முக்தருமான 
ஜீவர்கள் யாவரையும் , ஸர்வாத்மாவான தன்னாக்மா 
விடத்திலேயே காண்கின்றானோ, அவனே சித்தர்களில் 
உத்தமனென்று மதிக்கத் தக்கவன் . தன்னாத்மா 
விடத்திலேயே , சதா பந்தஜாலங்களை ஸ்பஷ்டமாகப் 
பார்க்கிறவனாக விருந்தும் மோக்ஷத்தை ஒருபொழுதும் 
யாவன் வேண்டாதிருக்கின்றானோ அவனே சித்தர் 
களில் உத்தமனாக மதிக்கப்படுவான் . உலகில் சித் 
தேதோத்தமனானவன் நானேயாவேன் , எங்களிருவருக் 
கும் ஒருகாலும் வித்தியாசமில்லை . ரிஷிகளே , உங்கள் 
பிரசினங்களுக்கு இங்ஙனம் மிக ஸ்பஷ்டமான மறு 
மொழி கூறியிருக்கின்றேன் . என்னால் மொழியப்பட்ட 
இதனைத் தெரிந்துகொண்டு ஒருகாலும் மோகத்தை 
அடையாதிருக்கக்கடவீர் . 

இராமா , இங்ஙனம் மொழிந்துவிட்டுப் பரையான 
வித்தியாதேவி மறைந்து விட்டாள் . இதனை ரிஷிக 
ளெல்லோரும் கேட்டுச் சந்தேகத்தை யகற்றிச் சிவன் 
முதலிய லோகேசர்களை நமஸ்கரித்து 

அவரவர்க 
ளுடைய இருப்பிடங்களுக்குச் சென்றனர் . என்னால் 
உனக்கு மொழியப்பட்ட இந்த வித்தியா கீதையைச் 
சிரவணஞ் செய்தால் பாபசமூகங்கள் நாசமாகிவிடும் . 
விசாரித்து மனத்தினால் உள்ளத்திற் பதியும்படி செய் 
தால் தன்னாத்ம ஸாம்பிராஜ்ஜியத்தைக் கொடுக்கும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


295 


மற்ற கீகைகளிலும் இந்த வித்தியா கீதை உத்தம 
மானது . ஏனென்றால் சாக்ஷாத் வித்தியா தேவியினா 
லேயே நிரூபிக்கப்பட் டிருப்பதனாலே தான் . தினந் 
தோறும் இதனைப் படித்தால் அத்தேவி பிரசன்னை 
யாகித் தானே சுயமாக ஞானத்தை அளிக்கின்றாள் . 
சம்சாரமான அந்தகார சமுத்திரத்தில் மூழ்கியிருப் 
பவர்களை உத்தாரணஞ் செய்ய இக்கீதை ஒரு தாரக 


மாகும் . 


ஸ்ரீ திரிபுரா ரகஸிய ஞானகாண்டத்தில் 
வித்தியாகீதை யென்ற இருபதாவது அத்தியாயம் 

முற்றிற்று . 


அத்தியாயம்-21 


தத்தாத்திரேய முனிவர் மொழிந்தவைகளைப் பார்க் 

கவனான இராமன் இவ்வாறாகக் கேட்டு , அவித் 
தியா ஜாலங்களின் பிராந்தியிலிருந்தும் விடுபட்டவன் 
போலாயினன் . பிறகு , அத்திரி குமாரனை நமஸ்காரம் 
செய்து பக்தியுடன் சில கேட்கின்றான் . " பகவானே , 
சாக்ஷாத் பலனைக் கொடுக்கக் கூடியதும் சுலபமும் சார 
மானதென்று தீர்மானிக்கப் பட்டதுமான விஞ்ஞா 
னத்தின் சாதனத்தையும் , ஞானிகளை நான் சீக்கிரத் 
தில் தெரிந்துகொள்ளுமாறு அவர்களின் இலக்ஷணத் 
தையும் எனக்குச் சொல்லவேண்டும் . ஞானிகளுக்குத் 
தேகத்துடன் கலந்திருக்கும் பொழுதும் , அதிலிருந்து 
விலகியிருக்கும் பொழுதும் உண்டாகும் நிலைமையை 
யும் , ஞானிகள் விவகாரம் செய்யும் பொழுது அவர் 
கள் மனமானது இவ்விதம் பற்றுதலின்றி யிருக்கிற 
தென்பதையும் , இவைகள் யாவற்றையும் , கிருபை 
கூர்ந்து ஸ்பஷ்டமாக எனக்கு அருள வேண்டும் ” 
என்றனன் . ஜமதகினியின் புதல்வன் அத்திரி குமா 
சனை இவ்வாறு கேட்டபொழுது அந்தக் கருணைக் 
கடல் சந்தோஷ மடைந்து பார்க்கவனை யழைத்துச் 
சொல்லுகின்றார் . “ இரகசியமான ஞான சாதனத்தைச் 
சொல்லுகின்றேன் இராமா , கேட்பாய் , ஞானத்திற்கு 
முக்கியமான சாதனம் பரமமான தேவதா நுக்கிரகமே . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


297 


களில் 


எவனொருவன் ( 2 ) எல்லாவிதத்திலும் தன் ஆத்ம ( b ) 
தேவதையை உபாசனை செய்கின்றானோ அவனுக்கு 
ஞானமானது . மிகச் சுலபமாக உண்டாகு மென்பது 
திண்ணம் . இந்தத் தேவதாபக்தியே ஞானத்திற்கு 
யாவற்றிலும் உத்தமமான சாதன மென்று சாஸ்திரங் 

கூறப்பட்டுள்ளது . அன்னிய சாதனங்களை 
அபேக்ஷியாமலே , இந்கத் தேவதா பக்தியானது பல 
னைச் சாதித்துக் கொடுக்கும் தன்மையுடையது . இஃ 
தொழிந்த மற்றவைகள் ( 1 ) பூரண பலனைக் கொடுக்க 
மாட்டா . இராமா ! இதன் ( 2 ) காரணத்தைக்கேள் . ( 3 ) 
இது காரணத்தைப் பற்றியிருக்கின்றது . பலனான விஞ் 
ஞானம் , யாவற்றையும் விளக்குவதான கேவல சாமான் 
னிய சித்தாகும் . சொப்பிரகாச வடிவமா யிருக்கும் 
அதற்குப் பலன் என்ற தன்மை எவ்வித மென்றால் , 
விளக்கும் சொரூப முடைய அந்தச் சித்தினிடம் கற் 
பிக்கப்பட்ட அவித்தையென்ற ஆவரணம் விசாரத்தி 
னால் அழியும் போது கேவல சித்தினிடம் " இது 
நான் ” என்னும் பிரத்திய பிஞ்ஞைஞானம் உண்டா 
கின்றது . இப்படிச் சொரூபத்தைக் குறிப்பிடும் ஞான 
மும் கேவலாக்மாவாக நிலைத்திருத்தலும் பகிர்ப் 

( a ) மனோவாக்குக் கர்மங்களினால் . 

* உபாசனை = அடுத்திருப்பது . எந்நேரமும் தேவதை 
யின் பாவனையை விடாமலிருப்பது . 

( b ) தன்னில் அந்தர்யாமியாக இருக்கும் தேவதையை . 

( 1 ) தேவதானுக்கிரகமின்றி வெறுஞ் சிரவணம் முத 
லியவற்றால் முடிவான பலனைக் கொடுக்கக் கூடிய ஞானம் 
உண்டாக மாட்டாதென்பது கருத்து . 

( 2 ) அனுக்கிரக மின்றிப் பலனில்லை என்பதன் காரணம் . 
( 3 ) ஊக்கத்தினால் பலனுண்டாகு மென்பது . 


298 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


பாவனை ( 4 ) யுள்ளவர்களுக்கு உண்டாவது மிகவும் துர் 
லபம் . பக்தர்களுக்கு அன்னியங்களில் கவனம் அற்று 
விடுகிற படியாலும் , ஆத்ம தேவதையினிடம் தத்பர 
தையுண்டாவதாலும் , சீக்கிரத்தில் சுலபமாக 

அடை 
யக் கூடியதாகிற தென்று நிச்சயப்படுகிறது . இவ் 
வாறு தேவதா தத்பரனான ஒருவன் அன்னிய சாதனாபங் 
கள் சொற்பமாகவுடையவனாக விருந்து , பரோக்ஷமா 
யாவது 

ஆத்மாவைத் தெரிந்துகொண்டு , மற்றவர் 
களுக்கு அதனை நிரூபணம் செய்கின்றான் . இராமா ! 
சதா இவ்விதம் நிரூபணை செய்வதால் அவன் சித்த 
மானது அதே வடிவமாகின்றது . இவ்விதம் நிரூபணா 
களால் திடமாகச் சமாவேசம் உண்டாகும் பொழுது 
அவன் சித்தமானது எவ்விதத்திலும் சலியாது ( 5 ) 
சுத்தசி தாத்ம வடிவமாகி எங்கெங்கு சென்றாலும் அவை 
யாவற்றையும் சிவாகாரமாகச் செய்து விடுகின்றது . 
அவன் உத்தம விஞ்ஞானியும் ஜீவன் முக்தநிலையில் 
அமர்ந்தவனும் ஆவன் . ஆகையினால் நல்ல பக்தியுடன் 
மற்றவர்களுக்கு அடிக்கடி நிரூபணம் செய்வதே சிரே 
ஷ்டமான சாதனம் . இதற்குச் சமமாக வேறு சாத 
னங்கள் அகப்படா . தேவகா பக்தியுடன் தன் ஆத்ம 
தத்துவத்தை நிரூபணம் செய்வதற்கு மற்றைச் சாத 
னங்களொன்றும் நிகராக மாட்டாது . இராமா , ஞானி 
களின் இலக்ஷணம் அறிவது மிகவும் 

கஷ்டம் . 
ஏனென்றால் அவர்களின் நிலை , எல்லாவற்றிற்கும் ஆங் 

( 4 ) தன் ஆத்ம தேவதையிடம் பக்தியுள்ளவர்களுடைய 
மனது பகிர் முகப்படாதாகையால் அவர்களுக்குச் சுலபமெ 
னப் பட்டது . 

( 5 ) திருசிய சம்பந்த மிருந்தாலும் சிதாத்மாகாரத்தை 
கழுவி விடுகிற தில்லை என்றர்த்தம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

293 
தரமாகி நேத்திரங்களும் வாக்கு முதலியவையும் 
செல்லக் கூடாதது . ஆதலால் அது மற்றோர்களால் 
நிரூபிக்கவாவது, 

குறிப்பிடவாவது ஒருபொழுதும் 
சாத்தியமன்று . உலகத்தில் ஒருவனுடைய தேகவஸ் 
திர பூஷணங்களால் அவனது கல்வியின் முதிர்ச்சியை 
மற்றவர்களால் ஒருபொழுதும் அறியக்கூடாததுபோல 
அன்னியர்களால் ஞானத்தன்மை அறியத்தக்கதன்று . 

அருந்தப்பட்ட இரசத்தின் இரசமறியும் தன் 
மையை அருந்தினவனே அறிவதுபோல் ஞானியின் 
ஞானம் தன்னறிவினாலே அறியக்கூடியதேயன்றி வேறு 
விதத்தலாகாது . அவ்விதம் ஞானிகளின் இலக்ஷணம் 
அறிவது அரிதானாலும் , அவர்களின் சம்பாஷணை , 
முகப்பிரசாதம் முதலியவற்றால் , சிற்றெறும்புகள் தங் 
கள் மார்க்கத்தைத் தாங்களே தெரிந்து கொள்வது 
போலச் சதுரர்களான ஞானிகளே தெரிந்துகொள்ளத் 
தக்கது . ஞானிகளுக்கு ஸ்தூல லக்ஷணங்களாக அனே 
கம் இருக்கின்றன . ஆனால் அவை மற்றவர்களிடத் 
திலும் காணப்படுகின்றன . 

னப்படுகின்றன . அன்னியமான சூக்ஷ்ம 
லக்ஷணங்களுமிருக்கின்றன . இவை அஞ்ஞானிகளால் 
அறியத்தக்கனவல்ல . நிரூபணம் செய்வது , சம்பா 
ஷணை , சாதனங்களான வைராக்கியாதிகளை நடித்தல் 
ஆகிய இவைகள் ஞானிகளைப்போல மற்றவர்களாலும் 
செய்யக்கூடியவை யென்று தோன்றுகின்றன . ஸ்.தூல 
லக்ஷணங்கள் எவையென்றால் . மனத்தின் அழுக்கா 
தவர் பழகி வந்ததும் நிலை பெற்றதுமான வைராக்கியம் 
முதலிய சாதனைகளேயாம் .) இவை அவர்களுக்கு 
இலக்ஷணங்கள் எனப்படும் . மானாவமானங்களாலா 

இலாப நஷ்டங்களாலாவது ஐயாபஜயங்களா 
லாவது எவன் முகத்தில் விசேஷ விகாரங்கள் ஏற்பட 


வது 


300 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


வில்லையோ அவனை உத்தம ஞானியென்று கருகவேண் 
டும் . தன் ஆத்மானுபவ வார்த்தைகளில் கூடமான 
சமாதி அனுபவங்களைக் கேட்டாலும் காலதாமதமில் 
லாமலும் சந்தேகமில்லாமலும் உத்தம ஞானியானவன் 
மறுமொழி கூறுவன் . ஞான வார்த்தைகளில் அவ 
னுக்கு அளவற்ற உற்சாகம் உண்டாகும் . நிரூபணம் 
செய்வதில் விமுகமின்றி யிருப்பது ஞானிகளின் இல 
க்ஷணமாகும் . பிரயத்தினமின்றிச் சுபாவமாகவே சித் 
தம் அந்தர்முகமாகி மகத்தான ஆபத்துக்களிலும் சாக் 
தாத்துமாவாக விருப்பவன் ஞான களில் உத்தமனாவன் . 
ஏ , பார்க்கவா ! இவை முதலிய உத்தம ஞானிகளின் 
இலக்ஷணங்கள் தன்னையே பரீக்ஷித்துக் கொள்பவர்க்கு 
மாறாத குறிகளாக இருக்குமென்பதற்குச் சந்தேக 
மில்லை . சாதனை செய்பவன் எப்பொழுதும் தன்னையே 
பரீக்ஷை செய்து கொள்வதில் விருப்பமுடையவனாக 
விருத்தல் வேண்டும் . பிறரைப் பரீக்ஷை செய்வதில் 
நிபுணனானவன் முயலுவதுபோலத் தன்னையே பரீக்ஷை 
செய்து கொள்வானாயின் எவ்வி தந்தான் சித்திபெறா 
திருப்பன் ? ஒருவனுக்குப் பிறருடைய குணதோஷங் 
களை விசாரணை செய்ய விருப்பமில்லாமல் தன்னுடைய 
குணதோஷங்களையே விசாரித்துப்பார்ப்பதில் சிரத்தை 
யுண்டாகும்பொழுது அவன் எல்லாச்சாதனங்களும் 
உடையவனாகிச் சித்தியடைகின்றான் . பிருகுநந்தனா ! 
இவ்வாறு கூறப்பட்ட ஞானிகளின் இலக்ஷலங்களைத் 
தன்னைத்தான் பரீக்ஷை செய்துகொள்வதற்கு எவ்விகத் 
திலும் உபயோகப்படுத்த வேண்டும் , 

இந்த லக்ஷணங்கள் பிறரைச் சோதிப்பதில் நிலை 
யற்று விபசரிக்கின்றன . ஏனென்றால் , சுபாவமாகவே 
அபராத கர்மவாசனைகளில்லாத சுத்தமான மனதுடைய 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

301 
வருக்குத் தற்காலத்தில் ஒருவாறு சாதனையின் மேல் 
ஞானசித்தி யேற்பட்டாலும் , முன்னிருந்த காமாதி 
வாசனைகள் அகலாத்தன்மையால் முன்போலவே அஞ் 
ஞானிகளைப்போல அந்த ஞானிகளும் சாமான்னிய 
மாக விவகாரம் செய்வதால் , அவ்விதமானவர்களிடத் 
தில் முன்கூறிய இலக்ஷணங்கள் எவ்விதம் பொருந்து 
தல் கூடும் ? எவ்விதம் அவர்களைப்பரீகதிப்பது ? அயினும் 
ஞானிகளுக்குத் தங்கள் அப்பியாசத்தின் வைபவத் 
தால் அன்னியஞானிகளை இரத்தினப் பரீக்ஷகனைப் 
போல ஒருவாறு பார்த்ததுமே பரீக்ஷைசெய்து தெரி 
ந்துகொள்ளும் தன்மையுண்டு . 

மந்தஞானிகளுக்குத் ( a ) தேகாபிமானம் அஞ் 
ஞானிகள் போலவே யாகும் . ஏனென்றால் அவர்களுக் 
குச் சகஜசமாதி நிலை கூடாமையாலே தான் . விசாரணை 
செய்யும் பொழுது மாத்திரம் அவர்கள் பூரண சொரூ 
பத்தைச் சார்கின்றனர் . சுகதுக்கங்களின் 

இடை 
யிடையே பூரண தசையின் அனுசந்தானத்தால் நிவிர்த்தி 
பெற்றவரானாலும் விசாரமின்றிய வேளையில் 
மயமாகிச் சுகதுக்கங்களை அனுபவித்துப் பசுத்தன்மை 
யுடையவராகின்றனர் . ஆனால் அவர்களுக்குப் பூரண 
நிலைகளினிடையே உண்டாகும் பசுதசைகளானவை 
கருகிய கயிறுபோல ( தக்தரஜ்ஜுப்போல ) ப் பந்தத் 
தைக்கொடா . வஸ்திரத்தின் இருபக்கங்களிலும் ஏற்றப் 
பட்டிருக்கும் அரக்குக்கறையின் சாயமானது மத்தியி 
லும் பரவிச் சிவப்பு நிறமாவதுபோல மந்தஞானிகளின் 
விவகாரமும் தங்கள் சித்வடிவ அனுசந்தானங்களின் 
இடையே 

பொருந்தினதால் சித்வடிவத்தன்மையை 
( a ) இவ்வாறு ஞானிகளது இலக்ஷணங்கள் சொன்ன 
பிறகு அவர்களுடைய நிலை சொல்லப்படுகிறது . 


தேக 


302 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


அடைகின்றது . ஆனபடியால் பந்தத்திற்கு ஏதுவாகிற 
தில்லை . 

மத்தியவிஞ்ஞானிகளுக்கு ஒருவிதத்திலும் தேகத் 
தின் சேர்க்கையில்லை . தேகத்தினிடமாகத் தானென்று 
வருவதே கேகஸம்யோகமென்று அறிஞர்களால் கூறப் 
படும் . இராமா ! அவ்விதமான தேகஸம்யோகமானது 
மத்தியவிஞ்ஞானிகளுக்கு ஒரு பொழுதும் கிடையாது . 
அப்பியாசத்தின் முதிர்ச்சியால் அவர்கள் மனமானது 
எப்பொழுதும் இலீனமாகவே யிருக்கும் . அவர்கள் 
எப்பொழுதும் சமாதியில் ஒடுங்கினவர்களா யிருப்பார் 
கள் . அவர்களுக்கு வியவகாரம் கிடையாது . இவர்களு 
டைய தேகத்தை நிர்வகிக்கும்பொருட்டான வியவகா 
ரங்கள் சுழுத்திபோலவரகும் . எவ்விதம் தூங்குகிறவன் 
தன் வாசனையினால் சிலவேளை சற்றே பேசியும் சிலவற் 
றைச்செய்தும் பின் அவையொன்றுமே அறியாதவனாக 
இருக்கிறானோ, போதைகளினால் மயங்கிய ஒருவன் 
அவ்வேளையில் தான் பேசினதையும் செய்ததையும் 
உணராதிருக்கின்றானோ அவ்வாறாகவே மகாயோகியான 
வனும் வியவகாரரகிதனாகின்றான் . சற்றே சிலவேளை 
தொழில்கள் செய்தாலும் பிற்பாடு அவனுக்கு அவை 
தெரியமாட்டா , பிராப்தம் வாசனைகள் இவ்விரண் 
டுமே அவன் தேகத்தை எப்பொழுதும் நிர்வகித்துக் 
கொண்டு வருகின்றன . 

உத்தமவிஞ்ஞானி யெவனோ அவனுக்கும் தேகம் 
கிடையாது . இரதசாரதியைப்போல இருந்துகொண்டு 
இவன் விவகாரம் செய்துவருவன் . இரதத்தைவைத்துக் 
கொண்டு தொழில் செய்பவனான சாரதி இரரதவடிவ 
மகாததுபோலச் சுத்தசிக்ரூபனான இவன் தேகவியவ 
காரங்கள் செய்தாலும் தேகவடிவனல்லன் , வியவகாரியு 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


303 


நிலை 


மல்லன் . உள்ளில் மிகவும் நிர்மலமான சுபாவத்தை 
யுடையவனாகி இவன் பாகியத்தில் வியவகரிக்கின்றான் . 
நாடகத்தில் ஸ்திரீவேஷம் பூண்டவன் இருவடிவம்பற்றி 
யிருப்பது போலவும் சிறுவனுடன் விளையாடும் பொழுது 
பெரியவன் அந்தத் தோஷங்களின்றி யிருப்பதுபோல 
வும் நிர்மல இருதயனான உத்தம ஞானி உலகத்தில் 
விளையாட்டாக வியவகரிக்கின்றான் . 
மத்தியமஞாகபனியின் அசையா 

அவனுடைய 
முதிர்ந்த சித்த நிரோதத்தால் உண்டாகின்றது . உத் 
தமஞானியின் அசையா நிலையானது சற்றும் சலியாத 
திட நிச்சயத்தைக் கொடுக்கக்கூடியதான அவனுடைய 
முதிர்ந்த விசாரத்தால் ஏற்படுகின்றது . புத்தியின் பரி 
பாகத்தின் ஏற்றக் குறைவுகளினால் மத்தியஞானியென் 
றும் உத்தமஞானியென்றும் வித்தியாசம் உண்டாகின் 
றது . 

இங்கு இரண்டு ஞானிகளுக்கு நடுவே நடந்த 
ஒரு சம்பாஷணையை உனக்குச் சொல்லுகிறேன் கேட் 
கக்கடவாய் . முன்காலத்தில் விபாசையென்ற நதிதீரத் 
தில் அமிருதபுரியென்னும் நகரியை இரத்னாங்ககன் 
என்ற பெயருடைய ஒரு பர்வதராஜன் ஆண்டுகொண் 
டிருந்தனன் . அவ்வரசனுக்கு மகாத்துமாக்களும் , நிர்ம 
லப்பிராஞ்ஞர்களும் , தந்தையிடத்தில் மிகப்பிரியமுடை 
யவர்களுமான உருக்மாங்கதன் , ஹேமாங்கதன் , என்ற 
இரண்டு புத்திரர்கள் இருந்தனர் . இவர்களில் உருக் 
மாங்கதன் சாஸ்திரங்களில் மிகத் தேர்ச்சியுடையவனாக 
வும் , ஹேமாங்கதன் அதிவிஞ்ஞானியாய் ஞானிகளில் 
உத்தமனாகவுமிருந்தான் . ஒரு வசந்தகாலத்தில் இவ்விரு 
வரும் வேட்டையாடும் பொருட்டு எல்லாச் சேனைகளு 
டனும் ஒரு பெரிய வனத்திற்குச் சென்று அங்கு அனே 


304 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கம் மான்களையும் , புலிகளையும் , முயல்களையும் , கடாக் 
களையும் , வேட்டையாடி மிகக் களைப்புற்றவர்களாக ஒரு 
ஏரிக்கரையில்வந்து தங்கினார்கள் . எல்லாச் சாஸ்திரங் 
களின் சாரத்தையும் கிரகித்தவனான ஒரு பிரம்மாராக்ஷ 
தன் அவ்வேரிக்கரையின் ஒரு பக்கத்திலிருக்கும் ஆல 
மரத்திலிருந்துகொண்டு வித்துவான்களிடத்தில் வெகு 
வாக வாதுபுரிந்தும் தோல்வியடைபவர்களைப் புத் 
துக்கொண்டும் இவ்விதம் நெடுநாளாக அங்கிருந்தனன் . 
வாதாடியாக இங்ஙன மொருவனிருக்கிறானென்று உருக் 
மாங்கதன் கேள்வியுற்றுத் தன் சகோதானுடன் அங்கே 
சென்று வாது புரிந்து வாதத்தில் தோல்வியடைந்தான் . 
பிரம்மராக்ஷதனால் உருக்மாங்கதன் பிடித்துக்கொள் 
ளப் பட்டனன் . இதனைப் பார்த்து 

இதனைப் பார்த்து ஹேமாங்கதன் 
பிரம்மராக்ஷ தனிடம் சொன்ன தாவது , “ ஹே , பிரம்ம 
ராக்ஷதா ! இவனை நீ தின்றுவிடுவது தகுதியல்ல , இவன் 
தம்பியான என்னையும் ஜயித்துவிட்டு எங்களிருவரை 
யும் பக்ஷித்துக் கொள்வாய் ” என்றான் . ஹேமாங்கதனு 
டைய இம்மொழிகளைக் கேட்டுப் பிரம்மராக்ஷதன் 
சொல்லுகின்றான் . * ஆகாரம் கிடைத்து நெடுநாளா 
யிற்று , பசியானது மிகவும் பீடிக்கின்றது , இவனைக் 
கொண்டு பாரணை முடித்துவிட்டு உன்னுடன் வாது 
புரிகின்றேன் . அதன்மேல் உன்னையும் ஜயித்துப் பின் 
எனக்கு உணவாகப் போகிற உன்னால் வெகு திருப்தி 
யடையலாமென்று தீர்மானித்திருக்கிறேன் . ஜயிக்கப் 
பட்டவர்களைப் பக்ஷணம் செய்யக் கடவாயென்று 
மகாத்துமாவான வஸிஷ்டரிடம் வரம் பெற்று அவ்வாறு 
வெகு நாளாக நடத்தி வருகின்றேன் . ஒரு தினம் 
வவஷ்டரின் சீடனான தேவராதனென்பவன் இங்கு 
வந்து என்னால் பக்ஷிக்கப்பட்டதின் மேல் அந்தமகாத்து 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


305 


மாவானவர் “ இனி மனிதர்களைப் பக்ஷிப்பாயானால் 
உன் முகம் சாம்பலாகிவிடக் கடவது என்று சாப 
மளித்தனர் . அதனால் நான் முனியை மிகவும் பிரார்த் 
தித்ததின் மேல் உத்தமமான வரத்தைக் கொடுத்தார் . 
அதாவது வாது புரிவதில் உன்னால் ஜயிக்கப்பட்டவர் 
களைப் பக்ஷிக்கக் கடவையென்று கூறினர் . இவ்வாறு 
வாதத்தில் ஜயிக்கப்பட்டவரைப் பக்ஷிக்கின்றேன் . 
அதன்பின் வெகுநாளான பிறகு எனக்குக் கிடைத் 
திருக்கும் இந்த உணவு சிரேஷ்டமானதால் இதனைப் 
புஜித்துவிட்டு இராஜனே , உன்னை வாது புரிந்து ஜயிக் 
கின்றேன் ” என்றான் . 

இவ்வாறு மொழிந்து பக்ஷிக்கமுயலும் இராக்ஷ 
தனைப் பார்த்து ஹேமாங்கதன் சொல்லுகின்றான் . 
“ ஹே , பிரம்மராக்ஷதா ! நான் சொல்வதைச் சற்றே 
கேள் , மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் . ஆயினும் 
வேறு எதனையாவது பெற்றுக்கொண்டு இவனை விட்டு 
விடுவாயா சொல்லு ; அதனை உனக்களித்து என் 
சகோதரனை விடுவித்துக் கொள்ளுகிறேன் . " என்றான் . 
இங்ஙனம் மொழிந்ததின் மேல் பிரம்மராக்ஷதன் இராஜ 
னிடம் பின்னும் சொல்லுகின்றான் . “ இராஜனே ! கேள் ; 
இவனை நான் விட்டு விடுவதற்குத் தகுந்தது ஒன்றுமே 
யில்லை . பசியெடுத்திருக்கும்பொழுது கிடைத்திருக் 
கும் பிராணனுக்குப் பிரியமான ஆகாரத்தை எவன் 
தான் தள்ளிவிடுவன் ? ஆயினும் எனக்கு ஒரு பிரதிஞ் 
ஞை யிருக்கின்றது . என் கருத்திற் சில பிரசினங்கள் 
( கேள்விகள் ) இருக்கின்றன . அவைகளுக்குச் சரியான 
விடையளிப்பாயாயின் உன் பிராதாவை விட்டு விடுகின் 
றேன் என்றனன் . அதன்மேல் “ அவைகளைக்கேள் , 
கான் விடையளிக்கின்றேன் என்று மோங்கதன் 

20 


306 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கூறினன் . இது சொன்னபொழுது பிரம்மராக்ஷ தன் 
கூடமான பிரசினங்களை ஒன்றன்பின்னொன்றாக இராஜ 
குமாரனிடத்திற் கேட்டான் . அவைகளைச் சொல்லு 
கிறேன் கேளாய் பார்க்கவா ! -- 


வினா விடை . 
பிர . ஆகாயத்தைப் பார்க்கிலும் வியாபகமானதெது ? 
ஹே . ( a ) சித்தானவள் ஆகாயத்தைப் பார்க்கிலும் வியா 

பகமானவள் . 


பிர . பரமாணுவிலும் நுட்பமானதெது ? 
ஹே . பரமாணுவிலும் நுட்பமானவள் சித்து . 
பிர . அவள் வடிவம் யாது ? 
ஹே . ஸ்புரிக்கின்றதே அவள் வடிவம் . 
பிர . எங்கிருக்கின்றனள் 

அவள் ? 

இராஜகுமாரா 
சொல் ? 
ஹே . தன் சொரூபத்திலிருக்கின்றனள் . 
பிர . ஒருத்தியே பரவினவளாகவும் , நுட்பமானவளாக 

வும் , எவ்விதம் ஆவள் ? ஸ்புரிக்கின்ற தென்றால் 

என்ன ? ஆத்மா யாது ? 
ஹே . காரணத்தன்மை பற்றிப் பரவினவள் , கிரகிக்கக் 

கூடாமையால் நுட்பமானவள் , ஸ்புரிக்கின்றது. 

உணர்வான ஆத்மாவன்றி வேறில்லை. 
பிர . சித்தினை எவ்விடம் அனுபவிக்கலாகும் ? எவ்வி 

தம் அது கூடும் ? அனுபவித்தால் பலன் யாது ? 

(A ) சித்து = பிரஹ்ம வடிவமான சாமான்னிய சைதன் 
யம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

307 
ஹே . அனுபவிக்குமிடம் புத்தியின் ஸ்தானம் . * தன் 

ஏகாக்கிரத்தினால் அனுபவிக்கலாகும் . அனுபவித் 

தால் பிறவி அகன்று விடும் . 
பிர . உன்னாற் சொல்லப்பட்ட புத்தியென்பது யாது ? 

அதன் ஏகாக்கிரம் எவ்விதமானது ? பிறப்பென் 

பது என்ன ? இவற்றைச் சொல் . 
ஹே . ஜாட்டியத்தால் ( ஜடசக்தியென்ற அவ்வியக்தத் 

தால் ) சூழப்பட்ட சித்தே புத்தியாகும் . தன்னில் 
அமர்ந்தாறுவதே ஏகாக்கிரம் . தேகத்தினிடம் 

தானென்று வரும் புத்தியே பிறப்பென்னலாகும் . 
பிர . யாது காரணத்தினால் சித்து அனுபவிக்கப்பட 

வில்லை ? எவ்விதம் அதனை அடையலாகும் ? எவ் 

வாறு பிறப்புண்டாயிற்று ? 
ஹே . அவிவேகத்தினால் அனுபவமில்லை, தன்னாலேயே 

( ஆத்மாவினாலே ) அனுபவிக்கப் படுகிறது . செய் 

கிறேனென்ற அபிமானத்தால் பிறப்புண்டாகிறது . 
பிர . நீ மொழிந்த அவிவேக மென்பது என்ன ? அவ் 

விதமே , தானென்றது ( ஆத்மாவென்றது ) யாரா 

கும் ? செய்கையில் அபிமான மென்பது யாது ? 
ஹே . ஒன்றை மற்றொன்றாகக் கருதுவதே அவிவேகம் . 

தன்னை ( ஆத்மாவை ) யறியத் தன்னையே (a ) 

கேள் . வாசனையே அபிமானம் . 
பிர . அவிவேகம் எது பற்றி அறும் ? அதற்கும் எது 

காரணம் ? இக்காரணத்திற்கும் எது காரணம் ? 

* சித்தமானது திருசியங்களின் வடிவத்தை விட்டுவிடும் 
பொழுது தன்னாத்மாவான சின்மாத்திர வடிவத்தைக் கொள் 
வதே தன் ஏகாக்கிரம் . 

( a ) தன்னைத் தன்னாலேயே அறியவேண்டு மென்பது 
கருத்து . 


308 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஹே . விசாரத்தினால் அவிவேகம் நசிக்கின்றது . வைராக் 

கியம் விசாரத்திற்குக் காரணமாகும் . இதற்குக் 

காரணம் தோஷ திருஷ்டியே . 
பிர . விசார மென்பது எது ? வைராக்கியம் என்று 

கூறப்படுவது யாது ? தோஷ திருஷ்டியென்று 

எதனைச் சொல்லலாகும் ? 
ஹே . திருக்கையும் திருசியத்தையும் சோதித்துப்பார்ப் 

பதே விசாரம் . திருசியம் வேண்டாமையே வை 
ராக்கியம் . திருசியத்தில் துக்க புத்தியுண்டாவது 

தான் தோஷதிருஷ்டி . 
பிர . இவையெல்லாம் எதனால் உண்டாகும் ? இதனை 

யும் எவ்வித மடையலாகும் ? இதனிடத்தும் 

நிதானம் யாது ? 
ஹே . தேவதானுக்கிரகத்தினால் இவையாவு முண்டா 

கும் . இதுவும் பக்தியினால் அடையப் படுகின்றது . 
இந்தப் பக்திக்கும் சாது சங்கம் ஒன்றே நிதான 

பாகும் . 
பிர . தேவதையென்று சொல்லப்பட்டவர் யாவர் ? பக்தி 

யென்று கூறியது யாது ? சத்துக்கள் எவ்வித 

மிருப்பவர்கள் ? 
ஹே . ஜகத்தைநடத்துபவளே தேவதை. * தத்பாதையே 

பக்தியெனப்படும் . சாந்தராகவும் தயையுடையவ 

ராகவு மிருப்பவரே சத்துக்கள் . 
பிர . உலகத்தில் எந்த நோமும் பயப்படுகிறவன் யார் ? 

எந்நேரமும் துக்கப் படுகிறவன் யாவன் ? எப் 
பொழுதும் எளியோனா யிருப்பவன் எவன் ? 


மா 


தத்பாதை = அதனிற் பானாயிருப்பது மிகப் பிரிய 
முடையவனாக விருப்பது = ஊக்கம் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

309 
ஹே . மகா தனவான் எந்நோமும் பயப்படுகிறவன் . 

வெகு குடும்பமுடையவன் துக்கி தனாவன் . ஆசை 

பிடித்தவன் எப்போதும் எளியனாக இருப்பவன் . 
பிர . உலகத்தில் பயமில்லான் எவன் ? யார் துக்க 

மில்லா திருப்போன் ? எப்போதும் எளியோனல் 

லாதிருப்பவன் யாவன் ? 
ஹே . பற்றில்லா தவனே பயமற்றவன் . மனதை ஜயித்த 

வனே துக்கமற்றோன் . அறியவேண்டியதை அறிந் 

தவனே எளியனல்லா திருப்பவன் . 
பிர . உலகத்தில் எவனைக் குறிப்பிட்டறிவது அரிது 

? 
யாவன் தேகமில்லாதவனாகக் காணப்படுகின்றான் ? 

எச்செய்கை செய்யாமை யாகும் ? 
ஹே . ஜீவன் முக்தன் குறிப்பிடத் தகா தவனாவன் . 

அவன் தேகவானாக விருந்தாலும் விதேகன் . 

அவனுடைய செய்கை செய்யாமை யெனப்படும் . 
பிர . உலகத்தில் எது இருக்கின்றது ? எது இல்லை ? 

எது மிகவும் கூடாதது ? -- இவைகளுக்கு விடை 
யளித்துவிட்டு இராஜகுமாரா உன் தமையனை 

மீட்டுக்கோள்வாய் . 
ஹே . திருக்கு இருக்கின்றது . திருசியம் இல்லை . விவ 

காரம் கூடாதது.-- விடை யளித்து விட்டேன் . 
பிரம்மராக்ஷதனே என் பிராதாவைச் சீக்கிரம் 
விட்டுவிடும் . 

இவைகளைக் கேட்டதின் மேல் சந்தோஷமுற்றவ 
னாகிப் பிரம்மராக்ஷதன் உருக்மாங்கதனை விட்டுவிட்டு 
அதன் பின் தான் பிராமணனாகப் பவித்தனன் . 

தேஜசுடைய தபசிபோல விளங்கா நின்ற பிரா 
மணவடிவத்தைக் கண்டு இராஜகுமாரர்கள் சந்தேகம் 


310 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கொண்டவர்களாகி , நீர் யாரென்று கேட்டார்கள் . 
அதன் மேல் அம்மறையோன் , தன் விருத்தாந்தத்தை 
உண்மையாக நடந்தபடி கூறினன் . நான் முன்காலத் 
தில் மகததேசத்தில் வசுமான் என்ற பெயர்வழங்கச் 
சகல சாஸ்திரங்களும் உணர்ந்து கேள்வியுற்ற பிராமண 
னாகவிருந்தேன் . ஆயிரக்கணக்கான வித்துவான்கள் 
வித்தியாபிமானங் கொண்ட என்னால் சபையில் அடிக் 
கடி வெல்லப்பட நான் மிகவும் கர்வங்கொண்டவ 

டவனாக 
இருந்தேன் . ஒருகாலத்தில் மாகதராஜனுடைய சபை 
யில் இருந்து பராவாஞானியும் சாந்தசீலருமான 
அஷ்டகர் என்ற முனியுடன் ஆத்மவித்தையை விசா 
ரிப்பதில் வாதப்பிரியனும் சுஷ்கதர்க்கத்தில் நிபுணனு 
மான நான் வாதுசெய்ய முயன்றேன் . அதன் மேல் 
கேவலம் தர்க்கயுக்திகளாலே அவர் என்னால் ஆக்ஷே 
பிக்கப்பட்டனர் . வெகு ஆகமங்களின் கருத்திசைந்த 
அவர் மொழிகளை அநேக தர்க்க யுக்திகளால் தூஷணை 
செய்து தள்ளிவிட்டேன் . பலவாறாக என்னால் ஆக்ஷே 
பிக்கப்பட்ட பொழுது இராஜ சபைக்கு வந்தவரான 
அந்தச் சாந்தசீலர் ஒன்றும் பேசாதிருந்து விட்டனர் . 

அதன் மேல் அம்மகாத்துமாவின் சீடனான காசி 
பன் கோபம் கொண்டவனாகி இராஜசபையில் இருந்து 
என்னைச் சபித்தனன் . “ ஏ , துவிஜாதமா ! என் ஆசாரி 
யனைத் தகுந்த காரணமின்றி * அதிக்ஷேபம் செய்கின்றா 
யாதலால் நெடுநாள் பிரம்மராக்ஷதனாகப் பவிப்பாய் 
என்றனன் . அவனால் இவ்வாறு சபிக்கப்பட்ட வேளை 
யில் மிகவும் பயங்கொண்டு தடுமாறி அஷ்டகமுனி 
யைப் பணிந்து சரணமடைந்தேன் . சாந்த சீலரான 


* அதிக்ஷேபம் = தூஷணை . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

311 
அம்முனிவர் நான் விரோதியாக இருந்ததைப் பாராட் 
டாமல் என்யேல் தயைகூர்ந்து சாபத்திற்கு முடிவை 
அளித்தனர் . அஃதெவ்வாறெனில் சொல்லுகிறேன் 
கேள் “ உன்னால் என்னிடம் கேட்கப்பட்டனவும் என் 
னால் விடையளிக்கப் பட்டனவும் உன்னால் மறுத்துக் 
கேவல . தர்க்கத்தினால் ஸ்தாபிக்கப் பட்டனவுமான 
வினாக்களுக்கு எப்பொழுது ஒரு வித்துவான் சமா 
தானம் சொல்லுகின்றானோ அப்பொழுது சாபத்தி 
லிருந்தும் விடுபடுவாய் என்றனர் . அந்தச் சாபத்தி 
லிருந்தும் உன்னால் இன்று 

இன்று விடுபட்டவனானேன் . 
இராஜகுமாரா , அதுபற்றி அறிய வேண்டியதை அறிந்த 
மானிடரில் உத்தமனான மகாத்துமாவென்று உன்னைக் 
கருதுகின்றேன் . 

அந்தப் பிராமணன் இவ்வாறு சொன்னதைக் 
கேட்டு இராஜகுமாரன் ஆச்சரியமடைந்து பின் பிரா 
மணன் கேட்டவைகளுக்கெல்லாம் சமாதானங்கூறிச் 
செம்மையாகப் போதனை செய்து வசுமானுக்கு நமஸ் 
காரம் பண்ணி அவனையும் அழைத்துக்கொண்டு தன் 
தமையனோடும் சேனைகளோடும் தன் நகரம் வந்து 
சேர்ந்தனன் . பார்க்கவா ! நீ கேட்டவைகளுக்கெல்லாம் 
இவ்வாறு விடையளித்திருக்கிறேன் . 
ஸ்ரீ திரிபுரையின் இரகசிய ஞானகாண்டத்தில் 
இராக்ஷசோபாக்கியான மென்ற இருபத்தோராவது 

அத்தியாயம் முற்றிற்று . 


அத்தியாயம் -22 


13 


இவ்விதமாக இராக்ஷ தன் கதையைப் பிருகுகுல 

திலகனான இராமன் கேட்டு மிக வணக்கத் 
துடன் அவதூத சிகாமணியானவரைப் பின்னும் கேட் 
கின்றான் . பகவானே ! சாபத்தில் நின்றும் விடுபட்ட 
அந்தப் பிராமணன் பின் யாதொன்றைக் கேட்டனன் , 
அதற்கு ஹேமாங்கதன் சொன்னவை எவை ? இவைகளை 
அடியேனுக்குக் கிருபை கூர்ந்து அருளவேண்டும் . 
அவர்கள் சம்பாஷணை சொற்ப மன்றாதலால் அதனைக் 
கேட்க மிகவும் விருப்ப மிருக்கின்றது . 

இவ்விதம் கேட்டதும் தத்தாத்ரேயர் தயையு 
டன் சொல்லுகின்றார் . " இராமா ! மகா அர்த்தம் 
பொருந்திய அவர்களுடைய சம்பாஷணையை உனக்குச் 
சொல்லுகிறேன் பிற்பாடு தன் அருகே 

அருகே யிருந்த 
ஹேமாங்கதனை வசுமான் கேட்டதாவது ( இராஜ 
புத்திரா ! நான் சில கேட்கின்றேன் , சொல்லவேண்டும் . 
நான் அஷ்டக யோகீந்திரரிட மிருந்தும் பரமாக்ம தத் 
துவத்தை முதலில் தெரிந்து கொண்டவனானேன் . 
பின்னிட்டு உன் வசனங்களி லிருந்தும் பரமபதத்தைச் 
செம்மையாக அறிந்து கொண்டேன் . ஆனாலும் , தத் 
துவ உணர்ச்சியுடைய உன்னுடைய ஸ்திதி இவ்வித 
மானது எப்படி ? செம்மையாக அறிய வேண்டியதை 
அறிந்தவன் எவ்விதம் வியவகாரத்தில் பிரீதியுடையவ 
னாக விருப்பன் ? இருளும் பிரகாசமும் போல ஓரிடத் 
தில் இரண்டும் பொருந்துமா ? இராஜகுமாரா ! இவை 
க சான் செம்மையாகத் தெரிந்து கொள்ளுமாறு 


32 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


313 


உள்ளபடி 

சொல்லவேண்டும் . இங்ஙனம் கேட் 
கவே பிராமணோத்தமனிடத்தில் ஹேமாங்கதன் 
சொல்லுகின்றான் . " பிராமணரே , உமது பிராந்தி 
யானது இன்னும் நன்றாக ஒழிய வில்லை . விவகா 
மத்தினால் தன் ஆத்மசம்பவமான ( 2 ) எந்த ஞானம் 


என்ற 


வதா 


( A ) விவகாரத்தினால் சொரூப ஞானத்திற்கு ஹானியா 
அல்லது அஞ்ஞானத்தை நாசம் செய்வதான - ஸோஹம் " 

பிரத்திய பிஞ்ஞையான விசேஷ ஞானத்திற்கு 
ஹானியா என்ற சங்கைக்கு முதல் ஞானத்திற்கு இன்று . 
விவகாரத்தினால் சொரூப ஞானத்திற்கு ஹானி வருமானால் 
அந்த ஞானம் சொப்பன ஞானத்திற்கு நிகராகி அசத்திய 
மாகிவிடுமாதலால் முமுக்ஷவிற்குத் தன் சொரூப நாச மேற் 
படும் . அதனால் புருஷார்த்தமான மோக்ஷம் யாருக்கு எவ்வித 
முண்டாகும் ? இரண்டாவது , அஞ்ஞானத்தை நாசம் செய் 

விசேஷ ஞானம் வியவகாரத்தினால் எவ்விதம் 
பாதிக்கப்படுகிறது ? அவ்விதபாதை சொரூப நிவர்த்தகமா அல் 
லது பிரமாணமன்றென்று கிரகித் தலா ? இவற்றில் சொரூபம் 
க்ஷணிக வடிவமாகையால் நிவிர்த்தி செய்வதின் அபேஷை 
யில்லை . தன் மனதிலுண்டாகும் சங்கற்பங்களாலும் விஷயங் 
களைப் பற்றி விவகரிப்பதாலும் மறை 

போன்ற 

தன் 
சொரூபத்தைச் சிரவணத்தினால் பரோக்ஷமாக அறிந்து நிதித் 
தியாசனவடிவச் சங்கற்பத்தினால் சுயமாக அனுபவித்துப் பின் 
புத்தியினால் செம்மையாக (ஸோஹமென ) க் குறிப்பிட்டுணர்ந்து 
கிருதார்த்தனாகின்றான் . இப்படிச் செம்மையாகக் குறிப்பிட் 
டுணரும் பிரத்திய பிஞ்ஞை ஞானத்தினால் அவித்தை நாச 
மாவதால் பந்தத்திலிருந்தும் தீர விடுபடுகிறான் . அதனால் பின் 
பாதிக்கக் கூடாத விகற்பங்கள் உதியாவாகையாலும் பிரமாண 
மன்று என்று கிரகித்தல் உண்டாகா தாகையாலும் விவகாரத் 
தினால் விசேஷ ஞானம் பாதிக்கப் படுகிறதில்லை. 


-- 


314 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


விடு 


பாதிக்கப் படுகின்றது ? விவகாரத்தினால் சொரூப 
பூதமாயிருக்கின்ற ஞானம், பாதை செய்யப்படுமானால் 
புருஷார்த்தத்திற்குப் பிரயோஜனம் யாது ? சொப் 
பன ஞானம்போல அந்த ஞானம் அசத்தியமாகி 

மன்றோ ? சகலமான இந்த விவகாரங்களும் 
ஞானத்தை ஆசிரயித்து நடக்கிறபடியால் அவ்விவ 
காரங்களால் அந்த ஞானம் எவ்விதம் பாதிக்கப் 
படுகிறது ? இதை நீர் சொல்லவேண்டும் . 

எதனிட 
மாக இந்த ஜகத்தானது விளங்குகின்றதோ அதுவே 
ஞானமெனப்படும் . சங்கற்பங்களினாலேயே விவகாரங் 
கள் உண்டு . ஞானத்தில் யாவும் விளங்குகின்றன . 
சங்கற்பத்தை ஒழித்துச் சொரூபத்தைப் புத்தியினால் 
செம்மையாகக் குறிப்பிட்டுணர்ந்தவன் பந்தத்திலிருக் 
தும் விடுபட்டுக் கிருதார்த்தனாகின்றானென்பது திண் 
ணம் . ஆகையினால் , பிராமணரே, உம்முடைய இந்தப்பிர 
சினமானது புத்திமான்களுக்குச் சம்மதமானதன்று 
என்று சொல்ல மறுபடியும் மகாசயனான இராஜகுமா 
ரனை வசுமான் கேட்கின்றான் “ இராஜகுமாரா ! இது 
உண்மைதான் . நானும் இவ்வாறே தீர்மானித்திருக் 
கின்றேன் . சொரூபமானது , நிர்விகற்பமானது ; அது 
* ஸம்வேதன மென்று சொல்லப்படும் . சவிகற்பம் உண் 
டாகும்பொழுது பின்னும் பிராந்தி ஏன் உண்டாகமாட் 
டாது ? இரஜ்ஜுவில் பாம்பு தோற்றுவது போல விகற் 
பமே பிராந்தியாகும் . 

“ பிராமணரே, கேளும் . பிராந்தி யின்னதென்றும் 
பிராந்தியின்மை யின்னதென்றும் நீர் அறிந்தவரல்ல . 
ஆகாயத்தின் உண்மை தெரிந்தவர்களுக்கும் ஆகாயம் 

* ஸம்வேதனம் = அறிவு . 


33 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


315 


என்ற 


நீலமாகத் தோற்றுகிறபடியால் ஆகாயம் நீலமென்று 
சில வேளையில் விவகாரம் செய்கின்றனர் . அப்படிப் 
பட்ட விவகாரத்தினால் அவர்களது ஞானம் பிராந்தி 
யானதென்று கூறப்படுகிறதில்லை . உண்யை அறியாத 
வர் விஷயத்தில் அது பிராந்தியாகும் . தத்துவஞ்ஞர் 
விஷயத்தில் 

அது ப்ரமா , எனப்படும் . பிரமாணம் 
உயிர் நிலையை பிழந்த அந்த 

ஞானமானது 
செத்த பெரும்பாம்புக்கு நிகராகும் . அவர் விவகார 
மும் கண்ணாடியிற் கண்ட பிரதிபிம்பத்தைப் பற்றி விவ 
கரிப்பது போலவாகும் . ஆகையினால் ஆகாயத்தின் 
உண்மை அறிந்தவனுக்கும் அஃதறியாதவனுக்கும் 
ஆகாயம் நீலமாயிருக்கிறதென்ற ஞானத்தில் வித்தியாச 
மிருக்கின்றது . அறிந்தவனுக்கு அந்தஞானம் ( ப்ரமா ) 
பிரமை எனப்படும் . அறியாதவனது 

ஞானமானது 
( ப்ரமம் ) பிராந்தி எனப்படும் ; ஞானிகளின் விவகாரங் 
களெல்லாம் ஞானமே யாகும் . கண்ணாடியிற் காணும் 
பிரதி பிம்பங்களைப்பற்றிய விவகாரங்கள் போலவாம் . 
ஆகையினால் அபிஞ்ஞர்களுக்குப் பின்னும் பிராந்தி உண் 
டாகமாட்டாது . கேவலம் அஞ்ஞானத்தினால் மட்டிலும் 
ஏற்பட்டகானது ஞானத்தினால் நிவிர்த்தியாகி விடும் . 
தோஷத்தினால் உண்டானது எவ்விதம் ஞானத்தினால் 
மட்டிலும் நிவிர்த்தியாகக்கூடும் ? இதுபோலவே திமிர 
ரோகமுடையவனும் உண்மை தெரிந்தவனாக விருந்தும் 
இரட்டையைப் பார்க்கின்றான் . ஜகத்தின் இத்தோற்ற 
மானது கர்மதோஷத்திலிருந்தும் உற்பன்னமானது . 
ஆகையினால் கர்மம் ஒடுங்குகிறவரையில் விவகாரம் 
இலயப்படாது . கர்மங்கள் ஒடுங்கி விடுமானால் பின் 
இரண்டற்ற சின்மயம் மிஞ்சியிருக்கும் . ஆகையினா 
விஞ்ஞானிகளுக்கு ஒருபொழுதும் பிராந்தியில்லை . 


னால் 


316 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கால 


இதனைக் கேட்டு விப்பிரனானவன் இராஜபுத்திர 
னைப் பின்னும் கேட்கின்றான் . “ அகோ, மன்னவன் 
மைந்தனே ! ஞானிகளுக்குக் கர்மசேஷமேது ? ஞானாக் 
கினியின் சேர்க்கையிருந்தும் கர்மமென்ற பஞ்சு அவர் 
களிடத்தில் எவ்வாறு நிலைகொள்ளும் ? 

அப்பொழுது இராஜகுமாரனான ஹேமாங்கதன் 
விப்பிரரிடத்தில் மொழிந்ததாவது : 

( பிராமணரே , 
சொல்லுகிறேன் கேளும் . ஞானிகள் எல்லோருக்கும் 
ஒன்று போலிருக்கும் கர்மமானது மூன்றுவகைப்படும் 
அபக்குவமென்றும் பக்குவமென்றும் ஹதோதிதம் 
என்றுமாம் . இந்த மூவகையில் நடுவொழிந்த மற்ற 
இருவகைக் கர்மங்களும் ஞானத்தினால் நாசமாகின் 
றன . ஈசனது நியதியினால் நியமிக்கப்பட்டுக் 
மானது கர்மங்களைப் பக்குவப்படுத்துகின்றது . காலத்தி 
னால் பாசி தமான கர்மம் பக்குவமென்று கூறப்படும் . 

அபாசிதமான கர்மம் அபக்குவ மெனப்படும் 
ஞானம் உற்பன்னமானதின் பிறகு செய்யப்படும் கர்மங் 
களை ஹதோதித மென்றறிய வேண்டும் . ஏனென்றால் 
இக்கர்மங்கள் உதயமாகும் பொழுதே ஞானத்தினால் 
ஹதமாகிவிடுகின்றன . இவைகளில் பக்குவமானகர்மமே 
பிராரப்த கர்மமென்று சொல்லப்படும் . இக்கர்மம் விடு 
பட்ட பாணம்போல் தன்வேகமுள்ளவரையில் பலனைக் 
கொடுத்துக்கொண்டு நிலைபெற்றிருக்கும் . இப்பிராரப்த 
கர்மத்தின் மூலமான ஜகத்தின் தோற்றமானது ஞானத் 
தின் பரிபாகத்திற்குத் தகுந்தபடியாகிப் பிராந்திக்கு 
நிகராகவிருந்தாலும் பலன்களுடைய பேதத்தினால் 
இது பிராந்தியாக மாட்டாது . ஜகத்தானது தோற்றுங் 
காலத்தில் மந்தஞானிகளுக்குச் சுகம் முதலிய வடிவ 
மான பலன்கள் ஸ்பஷ்டமாகத் தோற்றப்படும் . மத்திம 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


317 


( a ) ஞானிகளுக்கு அவ்வேளையில் பலன்களின் தோற் 
றம் அஸ்பஷ்டமாகும் . உத்தம ஞானிகளுக்கு அக் 
காலத்தில் பலன்கள் ஸ்பஷ்டமாகத் தோற்றினாலும் 
அவைகள் அவர்களுக்கு முயலின் கொம்புக்கு நிகராகு 
மாதலால் , பிராமணரே , -அவைகளைப் பலன்களென்ன 
லாகாது . அஞ்ஞானிகளுடைய கர்மபலனானது நிறைந்த 
அனுசந்தானத்தால் புஷ்டமானது . முன்னும் பின்னும் 
நன்றாய்ச்செய்யும் அனுசந்தானங்களால் அந்தப் பல 
னானது அஞ்ஞானிகளால் போஷிக்கப்படுகின்றது . 
(மந்த ) ஞானிகளுக்குப் பலனிடத்திலுண்டாகும் அனு 
சந்தானம் ஆத்மானுசந்தானங்களால் 

சின்னமாகி 
விடுகிறபடியினால் அவர்களுக்குப் பிராரப்தத்தினால் 
உற்பன்னமாகும் பலனானது புஷ்டமாகின்றதில்லை . 
மத்திம ஞானிகளுக்கு இந்தப் பிராரப்த பலனானது 
ஒருவனுக்கு இளஞ்சுழுத்தியில் மசகங்களால் ஏற்படும் 
துக்கம் போலச் சூக்ஷ்மமாக விருக்கும் . ( 6 ) உத்தம 
ஞானிகளுக்கு அப்பலனானது முற்கூறியது போலவே 

( a ) மத்திம ஞானிகளுக்கு ஜகத்துத்தோற்றும் பொழுது 
பலன்களின் தோற்றம் மந்த ஞானிகளைப் போலவாம் . ஆனால் 
அவை ஸ்பஷ்டமாயிரா . இளஞ்சுழுத்தியில் மசகங்கள் கடிப்ப 
தாலும் காற்று வீசுவதாலும் உண்டாகும் சுகதுக்கங்களின் 
உணர்ச்சி போலவாகும் . 

உத்தம ஞானிகளுக்கு ஜகத்து தோற்றும் பொழுது உண் 
டாகும் சுகம் முதலிய பலன் அன்னிய திருஷ்டியாக ஸ்பஷ்ட 
மாக விளங்கினாலும் தன் சுயதிருஷ்டியில் அவை முயற் 
கொம்பு போன்ற தாகையால் பலனாகமாட்டா . 


( b) பாகிய சமாதியுடைய உத்தம ஞானியானவன் மற்ற 
வர்களுடைய திருஷ்டியில் சுகியாகவும் துக்கியாகவு மிருந் 
தாலும் திருசியங்களால் ஏற்படும் பலனானது அவனுக்குத் 
தன்னுடைய திருஷ்டியால் தக்தரஜ்ஜுப் போலவாகும் . 


318 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யிருந்து , கருகிய கயிறு போல ஆகிவிடும் . ஏனென்றால் 
எப்போதும் நழுவாமல் ஆத்மானு சந்தானத்திலிருக் 
கும் அவனுடைய வைபவத்தினாலே தான் . நாடகத்தில் 
ஒருவன் பற்பல வேஷங்கள் பூண்டு அடிக்கடி சந் 
தோஷமடைந் தவனாகவும் துக்கப்பட்டவனாகவும் காண் 
பித்துத் தன் உள்ளத்தில் கலக்கமற்றிருப்பது போல 
ஞானியானவன் எல்லாப்பலனையும் நன்றாக அடைந் 
திருந்தும் அப்பலன்களால் 

ஸ்பரிசிக்கப்படுகிறதில்லை 
யாதலால் அப்பலனானது முயற்கொம்பு போல வாகும் . 
அஞ்ஞானிகளால் சுத்தாத்மாவானது குறிப்பிடப்படா 
மலே யிருக்கின்றதனால் அவர்கள் தேகமயமாயும் திரு 
சியத்தை மெய்யென்று கருதுபவராயு மிருத்தலால் 
அவர்களுக்குப் பலனிடத்தில் பற்றுதலும் அபிமானமு 
முண்டு . மந்த ஞானிகளால் ஆத்மாவானது சுத்தசின் 
மயமென்றும் , ஜகத்துப் பொய்யென்றும் அறியப்பட்டி 
ருந்தாலும் அவர்களுடைய அப்பியாசம் , மந்தமான 
தால் பூர்வவாசனையினால் விச்சின்னமான ஞானானு 
சந்தான முடையவர்களாக அவர்களுக்குத் தேகம் 
தானென்ற தோற்றமும் ஜகத்துமெய்யென்ற கருத்தும் 
இடையிடையே உண்டாகும் . பின் தங்கள் ஞான 
வாசனையினால் அசத்தான திருஷ்டியை அகற்றுகின்ற 
னர் . இவ்வாறாகச் சத்திய ஞானமாகவும் அசத்திய 
ஞானமாகவும் மந்த ஞானிகளின் வாசனையானது 
ஒன்றோடொன்று கலந்திருக்கின்றதனால் அவர்களுக்கு 
இடையிடையே பலனானது ஸ்பஷ்டமாக விளங்கும் . 
அந்தணரே , கேளும் . இருவிதவாசனைகளும் சமமாயி 
ருந்தாலும் அவைகளின் செய்கைகளினால் வேற்று 
மைப்பட்டன . சத்திய ஞானவாசனையினால் அசத்திய 
ஞானமான அவித்தியாவாசனை பாதிக்கப்படுகின்றதே 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


319 


யன்றி மித்தியா வாசனையினால் ஸத்தியவாசனை பாதிக் 
கப்படுகிறதில்லை . மித்தியாவாசனை பாதிக்கப்பட்டிருக் 
தாலும் அப்பியாசம் பூரணமாகாததுபற்றிப் பின்னும் 
திக்கின்றதனால் மந்தஞானி மித்தியா வாசனையை 
அடைகிறான் . பின் அந்த மித்தியாவாசனையைப் ப்ரமம் 
( பிராந்தி ) என்று நிச்சயம் செய்து கொண்டு அதனை ஒழித் 
துச் சத்தியவாசனையை அடைகின்றான் . ஆகையினால் 
சத்தியவாசனை ஒருபொழுதும் பாதிக்கப்படுகிறதில்லை . 

மத்தியமனுக்குச் சத்தியவாசனையின் மறைப்பு 
மில்லை , மித்தியா ( a ) ஞானமுமில்லை . அவனுக்குத் தன் 
சத்தியஞானம் மறைவாகாமலே விவகாரத்திற்குவேண் 
டிய மித்தியாஞானம் சுய இச்சையினாலேயே அற்பம் 
உண்டாகின்றது . இங்ஙனம் கூறியது * சித்தனது 
நிலைமையாகும் . சாதகனது நிலைமை இனிச் சொல்லு 
கிறேன் கேளும் . எந்தெந்த வேளையில் சமாதி அப்பியா 
சம் செய்ய வேண்டுமென்று முயலுகின்றானோ அவ் 
வேளைகளில் அவனுக்குத் ( b ) திடமான மித்தியாஞானத் 
தின் மறதியிருக்குமென்று கருதவேண்டும் . சமாதி 
யப்பியாசத்தில் தேர்ந் தவனான பூரணனுக்கு மித்தியா 
ஞானத்தின் ஸ்மிருதியில்லை. அவனுக்கு மித்தியா 
ஞானம் பிரயத்தனத்தாலுண்டாகின்றது . 

பிராமணரே ! பின் உத்தம ஞானியின் சமாதிக் 
கும் விவகாரத்திற்கும் சற்றுமே வித்தியாசமென்ப 
தில்லை . ஏனென்றால் அவனுக்கு எந்நேரமும் மறைப் 
பில்லை . சமாதியின்கண் பிரியனாகவிருக்கும் மத்திம 

( a ) மித்தியா ஞானம் = விஷய ஞானம் = அவித்தியா 
வாசனை . 

* வித்தி அடைந்த மத்தியமஞானி . 
( b ) மித்தியாஞானத்தின் மறதி . 


சுய 


320 

ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 
னுடைய மறைப்பின்மையானது மித்தியா ஞான பூமி 
யான வியவகார காலங்களில் சற்றே மலின மடைடந்து 
விடும் . பூசுரரே ! உத்தமஞானி 

இச்சையினா 
லாவது 

பிராரப்தத்தினாலாவது வியவகாரபரனாகும் 
வேளையிலும் அவனது மறைப்பின்மையானது , மலின 
மற்றேயிருக்கும் . பூதேவரே ! கேளும் . வாஸ் தவத்தில் 
மத்திம ஞானிகளுக்கும் உத்தமஞானிகளுக்கும் கர்ம 
மானது சற்றுமேயில்லை . ஏனென்றால் , அவர்கள் பூரண 
நிலையைச் சார்ந்தவர்கள் . (a ) ஸம்வித்தான ஆத்மாவிற் 
குப் புறம்பாகச் சற்றாவது இருப்பதாக அவர்கள் கரு 
துவதில்லை . சிதக்கினியினால் பாவும் சாம்பலாகிவிடும் 
பொழுது கர்மமானது எவ்விதம் மிஞ்சியிருக்கக்கூடும் . 
( b ) ஆகையினால் அவர்களுக்குக் காயமானது சற்றுமே 
சேஷித்திராது . இவர்களுடைய செய்கைகள் மற்றவர் 
களாற் பார்க்கப்படும் இந்திரஜாலக்காரனுடைய செய் 
கைகளைப் போலவேயாகும் . முடிவாக நான் சொல்லும் 
இரகசியத்தைக் கேளும் , பிராமணரே ! சிவனுக்கு எத் 
தகைய திருஷ்டியுண்டோ அவ்வாறே ஞானிகளின் 
திருஷ்டியுமாம் . இவர்கள் திருஷ்டிகளிற் சற்றேனும் 
பேதமில்லை யென்பது சங்கையறச் சத்தியமேயாகும் . 
ஆகையினால் ஞானிகளுக்குச் சற்றுமே கர்மம் மிஞ்சி 
யிராது . 

ஹேமாங்கதன் இவ்வாறாக நிரூபணைசெய்ததை 
வசுமான் கேட்டு எல்லாச் சந்தேகங்களும் ஒழிந்தவ 

( - ) பூரணத்துவம் அடைந்தவருக்கு என் பிராரப்தமில்லை 
என்ற ஆக்ஷேபத்திற்குச் சமாதானம் . யாதொரு காரணத் 
தினால் மத்திம ஞானிகளும் ஸம்வித்தான ஆத்மாவிற்கு 
அன்னியமாகச் சற்றேனும் சாண்கிறதில்லையோ அதனால் 
அவர்களுக்குப் பிராரப்தமில்லை . 

( 5 ) அனுபந்தத்தை நோக்குக. 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


321 


னாய விஞ்ஞானத்தால் தெளிவடைந்த உள்ளமுடையவ 
னாகி இராஜகுமாரர்கள் முதலானோரால் பூஜிக்கப்பட் 
டுத் தன்னிருப்பிடம் சென்றனன் . அதன்பிறகு இராஜ 
குமாரர்களும் தங்கள் நகரத்தை அடைந்தார்கள் . 

இங்ஙனம் கேட்டுப் பின்னும் அத்திரிகுமாரனான 
முனியைப்பார்த்து இராமன் சொல்லுகின்றான் . " குரு 
வே தங்கள் வாக்கிலிருந்தும் இந்த விஞ்ஞானத்தைக் 
கேட்க என் சந்தேகங்கள் கஷ்டமாயின. அந்த மகத் 
தான பதவி என்னால் அறியப்பட்டது . யாவற்றிலும் 
நிறைந்த ஸம்வித்தொன்றே என் ஆத்மவடிவமாக நான் 
உள்ளிலும் புறம்பிலும் விளங்குகின்றேன் . ஆயினும் , 
தாங்கள் ஆதிமுதற்கொண்டு மொழிந்த சாரமான விஞ் 
ஞானம் யாவற்றையும் நான் செம்மையாகத் தாரணை 
செய்யும் பொருட்டு ஏ குருகாதா ! சுருக்கமாக இன்னும் 
ஒரு தடவை சொல்லவேண்டுகின்றேன் என்றான் . இரா 
மன் இங்ஙனம் கேட்ட வேளையில் அத்திரியின் புதல்வன் 
பின்னும் சொன்னதாவது , " இராமா ! யாவற்றிற்கும் 
மிகச் சாரமானதைச் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள் . 
பரமேசுவரியும் , பூர்ணாகந்தையுடையவளும் பரையுமான 
யாதொரு சித்ரூபி யிருக்கின்றனளோ அவள் எப்பொ 
ழுதும் தன் சுதந்திரம் என்ற பெயருடையதான மாயா 
சக்தியின் மகிமையினால் கண்ணாடியில் பிரதிபிம்பம் 
போலத் தான் ஒரேவி தமாக விருந்தும் துர்க்கடமான 
ஜகத்தைத் தோற்றுவிக்கின்றனள் . இதன் 
மெவ்விதமென்றால் கேள் . பூரணியும் ( a ) பூரணாகந்தை 

( a ) சித்தினிடம் , ஜடத்திலிருந்தும் பிரித்தறிவதற்காகச் 
சில தர்மத்தை அங்கீகரிக்கவேண்டியது . அது சொரூபத்தின் 
ஸ்பூர்த்தியேயாகும் . ஸ்பூர்த்தி உலகில் இருவிதம் . நானென் 
றும் இதுவென்றுமாம் . இங்கு இதுவென்ற ஸ்பூர்த்தி பா 

21 


கிரம 


322 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


யா 


யினால் கனவடிவு 

கொண்டவவளுமான 

தாரு பரா 
சித்திருக்கின்றனளோ அவள் தன் சுதந்திரத்தை முன் 
னிட்டுத் தன் ஆத்மரூபத்தை இருவித மாக விளங்கும் 
படி செய்கின்றாள் . தன் சொரூபத்தினிடமாக ஒரு 
அம்சத்தில் எப்பொழுது அபூரணமான அகந்தை 
தந்திரத்தைச் சார்ந்து அன்னியத்தை அபேக்ஷத்திருப்பதால் 
அனவஸ்தைக்குக் காரணமாகும் . ஆதலால் சித்தினிடத்தி 
லேயே நான் என்ற ஸ்பூர்த்தி பொருந்தும் . இந்த நான் 
என்ற ஸ்பூர்த் தியானது காலம் முதலியவற்றால் பரிச்சின்னப் 
பட்ட சனால் தேகம் முதலியவற்றில் அபூரணமானது . காலம் 
முதலிய சகலத்திற்கும் சொரூபமான சித்தினிடம் நான் என் 
றது அடையும் பொழுது பூரணமாகும் . இது காரணமாகத் 
தான் பூரணாகந்தையுடையவள் எனப்பட்டது . 

அகண்டரூபியானவளை இவ்விதம் உபதேசகாலத்தில் 
பிரித்துக் கூறுவது சொரூபத்தின் பரிசய முண்டாகும் 
பொருட்டாம் . பராசித்தானவளுக்குத் தனக்கன்னியமான 
திருசியத்தில் ஆறுதல் உண்டாகும் பொழுது அது இதந்தை 
யாகும் (இதுவென்ற தன்மையுடையதாகும் ). திருசியத்தி 
லிருந்தும் திரும்பிச் சொரூபத்தினிடம் ஆறுதல் உண்டாவது 
‘ அகந்தையாம் ( நானெனல் ஆகும் ) . பூரணாகந்தையே சிருஷ் 
டிக்கு முன் இச்சை வடிவாகச் சுதந்திரமென்றும் சிருஷ்டி 
காலத்தில் கிரியை வடிவாக மாயையென்றும் சொல்லப்படும் . 
கிரியையென்பது சலனரூபமுமன்று , பரிணாம ரூபமுடையது 
மன்று . கண்ணாடியில் பிரதிபிம்பங்களின் தோற்றம் போலத் 
தோற்றுவித்தலே கிரியையாகும் . இவ்விதம் பூரணாகந்தை 
சுதந்திரம் மாயை என்பவையே ஞான , இச்சா , கிரியா சக்திக 
ளாகும் . எப்பொழுதும் பூரணாகந்தை சொரூபமேயாதலால் 
ஜகத்தின் தோற்றத்திற்குக் காலத்தினால் பரிச்சேதமில்லை . 
இரண்டு அம்சங்களானதும் பாகியத்தின் தோற்றத்தால் பரிச் 
சின்ன மான அகந்தையுடைய சித்தின் அம்சத்தின் திருஷ்டி 
யாலேயே யன்றிப் பூரணசித்தின் திருஷ்டியாலன்று . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


323 


மானது 


சதாசிவ 


என்று 


தோற்றுகின்றதோ அப்பொழுது இரண்டாவது அம்: ச 
அவ்வித அபூரணாகந்தை 

யின்றியதாகி , 
இதுவே அந்தப் பரிச்சின்ன அகம்பாவ திருஷ்டியைப் 
பற்றி வெளியென்ற அவ்வியக்தமாகும் . அந்த அபூரண 
மான பரிச்சின்னாகம்பாவ முடைய சித்தின் அம்சமே 
தததுவ 

மென்று கூறப்படும் . அந்தச் 
சகாசிவன் , அவ்வியக்தமானது தன்னிலும் வேறாக 
யிருப்பதைப் பார்த்தும் நானே இதுவும் 
அபேதமாகச் சதா அனுசந்தானம் செய்கின்றான் . 
பிற்பாடு அந்தச் சதாசிவனே பலவாறான ஜகத்தைச் 
சிருஷ்டிக்கும் பொருட்டுத் தன் சுதந்திரத்தினால் 
“ இந்த அவ்வியக்தமே என்னுடைய தேகம் என்றும் 
" இந்த அவ்வியக்த வடிவமாக நான் இருக்கிறேன் 
என்றும் அனுசந்தானம் செய்து மகேசனாகின்றான் . 
அவ்வியக்கத்தை அபிமானத்தினால் “ நான் என்று 
கைக்கொண்ட ஈசுவரனே உருத்திரனாகவும் , விஷ்ணு 
வாகவும் , பிரம்மாவாகவும் , மூன்று விதமாகி அனேகம் 
பிரம்மாண்டங்களின் உற்பத்தியை விளக்குகின்றார் . 
எத்தனையோ பலவிதமான பிரம்மாக்கள் இருக்கின்ற 
னர் . அவ்விதமே அண்டங்களின் வடிவு போன்ற 
எத்தனையோ வெகு விஷ்ணுக்களும் இருக்கின்றனர் . 
இவைகளின் சம்ஹாரத்தைச் செய்பவரான உருத்திரர் 
களும் அனேகங் கணக்காக இருக்கின்றனர் . ஐகத் 
தின் ஏற்பாடு இத்தன்மையாகும் . இத்தகை ஜகத் 
தானது உண்மையில் ஏ இராமா ! கண்ணாடியினிடம் 
பிரதிபிம்பம் போலக் ( a ) கேவலம் தோற்றமே யன்றிச் 
சற்றேனும் உண்டாவதில்லை . பராசித்தானவள் அனே 

(a ) ஜகத்து தோற்றமேயாம் . ஜகத்தின் உற்பத்திக்கு 
ஆரம்பமில்லை . 


324 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


கமான பரிச்சின்ன அகம்பாவங்களினால் நிறைந்தவளாக 
விருந்தும் , அவள் எப்போதும் பூர்ணாகம்பாவ ரூபத் 
துடன் இருப்பவளேயாகும் . இதற்குக் திருஷ்டாந் 
தம்; இராமா ! நீ நேத்திரங்கள் முதலிய அங்கங்களில் 
தனித்தனியாக அகம்பாவங் கொண்டு அந்தந்தக் காரி 
யங்கள் செய்து வந்தாலும் உனக்குத் தேகம் முழுவ 
திலும் அகம்பாவம் பொதுவாக இருப்பது போலச் 
சதாசிவன் முதற்கொண்டு ஸ்தம்ப பரியந்தம் உள்ள 
அபூசணாகந்தைகளைக் 

கைக்கொண் டிருந்தும் ஸம் 
வித்தானவள் பரிச்சின்ன மாகா தவளும் பூரணாகந்தை 
யுடையவளு மாவள் . வாஸ் தவத்தில் 

பூசணாகத்தை 
யுடைய சித்தானவளே இவ்வாறு பரிச்சின்ன அகந்தை 
யுடையவர் 

போல விளங்குகின்றனள் . தேகத்தில் 
பொதுவாக அகம்பாவமுடைய நீ தானாகவே உருவம் 
இரசம் முதலியவைகளைக் கிரகிக்க வல்லமை யில்லா 
திருந்தும் , நேத்திரம் முதலிய இந்திரியங்களின் தாதாத் 
மியத்தை யடைந்து யாவற்றையும் எப்பொழுதும் கிர 
கிப்பது போலத் தேவனான சதாசிவனும் , ஸர்வாந்தர் 
யாமியாக விருந்தும் , பிரம்மா முதற்கொண்டு ஸ்தம்பம் 
வரையிலும் தாதாத்மியத்தை அடைந்து அறிகிறவரும் 
செய்கிறவரும் ஆகின்றனர் . எவ்விதம் உன் நிர்விகற்ப 
வடிவமானது தேகேந்திரியங்கள் முதலிய யாவற்றிற் 
கும் ஆசிரயமாக விருந்தும் சற்றேனும் அறியாமலும் , 
செய்யாமலு மிருக்கின்றதோ அவ்வாறே ஸம்வித்தான 
பரையும் ஸர்வ உலகங்களுக்கும் ஆசிரயபாக விருக் 
தாலும் , இலேச மாவது பேதத்தை ஒரு பொழுதும் 
( a ) அறிகிறவளு மல்ல செய்கிறவளுமல்ல . 

( 8 ) ஞேயங்களும் காரியங்களும் தன்னுடைய வடிவமே 
யாகையால் . 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 

325 
இந்த ஜகத்தினிடமாக யாவும் , கண்ணாடிப் பிரதி 
பிம்பம் போலத் * தன் சுதந்திரத்தினால் உண்டாகி அவ 
ளிடத்திலேயே விளங்குகின்றன . 

பிரதிபிம்பங்க 
ளின் தோர்றம் கண்ணாடியின் விளக்கமே யாவது 
போல ஜகத்தின் தோற்றம் யாவும் அவளுடைய விளக் 
கமே யாகும் . இங்கு ( ஜகத்தில் ) நீயென்றும் நானென் 
றும் மற்றவரென்றுமுள்ள திருஷ்டாக்களான திருக்கு 
யாவும் , திருசியங்களின் தோற்றம் அறும்பொழுது 
சுத்தமான சித்தேயாகும் , வேறு அன்று . 

கடங்கள் முதலியன பிரதிபிம்பித்த கண்ணாடி 
யினிடத்திருந்து அந்தக் கடங்கள் முதலியன நீங்கி 
விடும்பொழுது பிரதிபிம்பங்களால் வேற்றுமையடைந் 
திருந்த கண்ணாடியானது சுத்தமாவது போல விகற் 
பத்தால் ஏற்பட்ட திருசியத் தோற்றம் அகலும் 
பொழுது இரண்டற்ற வடிவுடைய 

ஸம் 
வித்தானவள் சேஷிக்கின்றனள் . 

( a ) துக்கமானது இலேசமும் இல்லாமையால் 
இவள் அகண்டாகந்த வடிவுடையவளாவள் . எல்லோ 
ராலும் பிரியமுறப்படுகிறபடியால் எல்லோருடைய 
ஆனந்தமும் ஒன்றுபட்டு நிபிடமான வடிவுடைய 
வளாவள் . யாதொரு காரணத்தால் எல்லோரும் பிரி 
யப்படுகிறார்களோ அதுபற்றி ஆத்மாவின் சொரூபம் 
சுகமேயாகும் . துக்கத்தை ஒருவரும் கோராதபடி 
யினால் , எதன் பொருட்டுத் தேகம் முதலியவற்றின் 
பாவனை யிருக்கின்றதோ , எதனை யெவரும் பிரியப்படா 

தன் -அவள் 
( a ) இவ்விதம் சேஷித்த சொரூபத்தினிடம் புருஷார்த் 
தத்தை நிரூபிக்கும் பொருட்டு அதன் சுகரூபம் சொல்லப்படு 
கிறது - விசேஷக்குறிப்பிற்கு அனுபந்தத்தை நோக்குக . 


பரையான 


326 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


ஞான 


மலிருக்க வில்லையோ விஷயானந்தமும் எதனுடைய 
இலேசமென்று கூறப்படுகின்றகோ அந்தச் சுய வடிவ 
மான ஆனந்தம் தலை மீதிருந்த சுமையை இறக்கி விடும் 
முதற் கணத்திலும் , சுழுத்தியின் கண்ணும் , 

விளங்கு 
கின்றது . சித்தே யாவற்றிலும் மேன்மையாகப் பிரியப் 
படக்கூடியதா யிருப்பதால் அது ஆனந்தமென்று 
சொல்லப்படுகிறது . 

மூடர்கள் ஆக்மாவின் கண்ணுள்ள மகாசுகத்தை 
அறிகிறதில்லை . வியஞ்சகங்களின் பேதத்தினால் சுக 
மானது தன்னிலும் வேறானதென்று கருதுகின்றனர் . 

. 
எவ்வாறு கண்ணாடியில் பிம்பங்களை முன்னிட்டு விளங் 
குவதான பாவங்கள் கண்ணாடியின் உண்மை 
முதயமாகும் பரியந்தம் கண்ணாடிக்கு வேறாகவே 
தோற்றுகின்றனவோ , பிரதிபிம்பத் தன்மையை யுண 
ரும்பொழுது அவை முன்போல விளங்கினாலும் கண் 
ணாடிக்கு வேறு ஆகாமல் கண்ணாடியே சுத்தமாயிருக் 
கின்றதோ, அவ்வாறே உண்மையுணர்ந்தவனுக்கு ஜகத் 
தானது தோற்றிக் கொண்டிருந்தாலும் , தன் ஆத்மா 
மாத்திரமேயன்றி வேறல்ல . மண்ணிலிருந்து கடங்கள் 
முதலியன போலும் , பொன்னிலிருந்து பூஷணங்கள் 
போலும் , கற்பாறையிலிருந்து பிரதிமைகள் போலும் 
சிதாத்மாவிலிருந்து ஐகத்து ஆகும் . ஜகத்து இல்லவே 
யில்லையென்ற திருஷ்டியானது , பார்க்கவா , -அபூசண 
மான திருஷ்டியே யாகும் . நாஸ்தி யென்றதான 
விபரீத நிச்சயமானது சித்திக்கவே மாட்டாது . ஏனென் 
றால் இருக்கிறது இல்லை என்ற இருபக்ஷங்களுடைய 
சாதகன் ஆத்ம வடிவமாகி ( ஜகத்தின் திருஷ்டாவாகி ) ச் 
சர்வத்தையும் 

விட்டாலும் ஸ்பஷ்டமாக 
விளங்குகின்றான் . 


தள்ளி 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


327 


நாஸ்தியென்ற ( 3 ) சாபத்தினால் மட்டிலும் ஐகத் 
தின் இலயம் எவ்விதமேற்படும் ? கண்ணாடிநகரம் முழு 
வதும் கண்ணாடியின் தன்மையைப் பொருந்தியிருப்பது 
போல , ஜகத்தானது சிதாத்மாவின் ஒரே ரூபமுள்ள 
தாகி யிருக்கின்றதென்று மொழியப்படும் , ஸங்கோ 
சத்தைத் தீர விலக்குவதனாலுண்டாகும் பூரண 
ஞானம் இதுவாகும் . கண்ணாடி நகரவடிவம் பூண் 
டதுபோலத் தன் சுதந்திரத்தின் வலிமையினால் திருக்கே 
திருசியவடிவம் அடைந்திருக்கின்ற 

அடைத்திருக்கின்ற தென்பது தான் 
சாஸ்திரங்களின் ஸாரமான கருத்து . 

பந்தமுமில்லை , மோக்ஷமுமில்லை . சாதகனுமில்லை, 
சாதனமுமில்லை . அகண்டமான இரண்டற்ற சித்சக்தி 
யான திரிபுரையே விளங்குகின்றாள் . அவளே அவித்தை 
யென்றது . வித்தையென்றதுமான பந்தமோக்ஷங்க 
ளுடையசாதனம் . இதுமட்டிலுந்தான் அறிந்துகொள்ள 
வேண்டியது . பார்க்கவா ! வேறு யாதொன்றுமில்லை . 

இவ்வாறாக இராமா ! உனக்கு விஞ்ஞானத்தின் 
கிரமத்தைச் சாதனம் 

அடைதல் முதற்கொண்டு 
சொல்லியிருக்கிறேன் . இதனை நன்றாய் விசாரித்துண 
ரும் ( b ) ஜனங்கள் ஒருகாலும் மறுபடியும் சோகத்தை 
அடையார்கள் . இவ்வாறு கிருபைக்கடலாகிய தத்தாத் 
திரேயர் கூறி யருளினார் . 

நாரதரே ! யுக்தி அனுபவங்கள் பொருந்திய இந்த 
ஞானகாண்டத்தைக் கேட்டால் அது அஞ்ஞானத்கா 
லுண்டான எவனுடைய மோகத்தைக் தான் நாசஞ் 

( a ) அனுபந்தத்தை நோக்குக . 

( b ) இங்கு வர்ணாசிரமம் முதலிய அதிகாரி விசேஷத் 
கின் நியமமில்லையென்று தெரிவிக்கின்றது . 


328 


ஸ்ரீ திரிபுரா ரகசியம் 


செய்யாது . இதனைக்கேட்டும் எவனுடைய மோக 
மானது சற்றாவது சாந்தியடையாம லிருக்கின்றதோ 
அந்தச் சிலையினாற் செய்யப்பட்ட புருஷனுக்குப் பின் 
எவ்வாறு தான் ஞானமுண்டாகும்? ஒரு தடவை 
கேள்வியுற்றதனாலேயே இதனால் திடமான விஞ்ஞான 
முண்டாகும் . இரண்டு தடவையாவது மூன்று தடவை 
யாவது கேள்வியுற்றால் மந்தபுத்திகளுக்கும் ஏன் 
ஞானம் உதயமாகாது ? 

இதனைச் சிரவணம் செய்தால் பாபங்களெல்லாம் 
நாசமாக இது விஞ்ஞானத்தைக் கொடுக்கு மென்பது 
நிச்சயம் . இதனை எழுதினால் திருஷ்டி தோஷங்கள் 
அறும் . இதனைப் பூஜித்தால் சித்தம் சுத்தியாகும் . எப் 
போதும் இதனைப் பரிசீலனை செய்துவந்தால் மூடத் 
தன்மை அகலும் . 

ஸர்வத்திற்கும் ஆத்மபூதமாயிருக்கும் ( யாவற்றை 
யும் தன் வடிவமாகக் கொண்டிருக்கும் ) யாதொரு 
ரூபத்தை விசாரித்து ஸ்பஷ்டமாய் அபரோக்ஷமாக 
அனுபவித்தால் முக்தியோ அஃதல்லாவிடில் பந்தமோ 
அது திரிபுரையே . அவள் தான் ஹிரீம் . 


இந்த உத்தம இதிகாசமான 
ஸ்ரீமத் திரிபுரா ரகசிய ஞானகாண்டத்தில் 

இருபத்திரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று . 
ஸ்ரீ திரிபுரா ரகசியம் முற்றுப்பெற்றது . 

ஓம் தத் ஸத் 


அனுபந்தம் 
முக்கியமான குறிப்புகள் 


நான்காவது அத்தியாயம் 
A. கிளிகளது வசனங்களின் கருத்து . 


மாவை . 


ஏ ஜகத்தோரே ! விஷய பஜனத்தை ஒழித்துக் 
தன்னாத்மாவைப் பஜியுங்கள் . ஏனென்றால் விஷய 
பஜனம் துக்கத்திற்கு மூலமாகின்றது . எத்தகைய 
ஆக்மாவைப் பஜிக்கிறதென்றால் சித்ரூபமான ஆக் 

அதாவது பிரஞ்ஞான வடிவமேயாக இருக் 
கும் ஆத்மாவைப் பஜிக்கவேண்டும் . இங்கு பஜனை 
என்பது பாகிய பூஜை முதலியனவன்று . பின் யாதென் 
றால் நானென்றிருப்பதான யாதொரு நிலையென்ற 
நியாயப்படி ஸோஹ மஸ்மி ( அவன் நானாயிருக் 
கிறேன் ) என்று சலனமற்றதான நிச்சயத்துட னிருப் 
பகே. தேகம் முதலிய சங்கரதம் ( கூட்டம் ) சித்து 
விடும் என்ற பாவனை எங்களுக்கு இருக்கிறதே 
யென்று சொல்வீர்களானால் சமாதானம் -சித்தினால் 
விளங்குவதான தேகாதிகள் அகன்ற சித்ரூபக்கைப் 
பஜிக்கவேண்டும் . எங்ஙன மென்றால் - சேத்தியங்க 
ளான தேகாதிகள் முயற் கொம்புபோல இல்லவே 
யில்லையென்பது கருத்து . முயற் கொம்புபோல் இல்லா 
விட்டால் பின் எங்ஙனம் அவை விளங்குகின்றன என் 
றால் சித்தே பிரகாசிக்கின்றது . வேறன்று, எவ்வி 


ii 


தம் , சித்தே தேகம் முதலியனவாகப் பிரகாசிக்கிற 
தென்றால் , கண்ணாடிப் பிரதிபிம்பம்போல : - இது இங்கு 
ஆகம சாஸ்திரத்தின் கருத்து . 

சித்தானது இது என்ற மொழிக்கு விஷயமாகாத 
தால் அச்சித்தே ஆத்மதத்துவம் . மற்றது இஃதென் 
பதற்கு விஷயமாயிருப்பதால் அனாத்ம தத்துவமாம் . 
நினைப்பின் தொடர்பான அனுபவத்திலிருந்து ஏகமா 
யிருக்கும் ஆக்மதத்துவமே அனேக அவஸ்தைகளில் 
அனுகதமா யிருக்கிறது . அஃது சின்மாக்திர வடிவ 
மாகி வேற்றுமைப்பான தன்மை யில்லாததால் தேவா 
சுரமானிட சரீராதிகளிலும் ஒரேவிதமா யிருப்பதாம் . 
அத்தகைய சித்தினுள்ளாக அமிழ்ந்திருப்பனவும் மற்ற 
படி மனிதக்கொம்பு போன்றவையுமான கால தேசங் 
கள் முதலியன சித்தினின்றும் வேறானவையென்று 
சங்கித்தல் தகாது . 

அகண்ட சிதேகாச ஆத்ம தத்துவமே சாஸ்தி 
ரங்களில் மொழியப்படும் பரம சிவமாம் . 
யென்ற பெயருடையதும் , அகடிதத்தைக் கடனை செய் 
யும் சாமர்த்திய முடையதும் * கன் சொரூபத்தை 
மறைக்காததுமான * தன் சுதந்திர சக்தியினால் அவித்தை 
பென்ற மலத்தின் அவபாச பூர்வகமாகவே இந்தத் 
துவைதமான தோற்றம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது . 
தோற்றும் இத்துவைதமான திருசி.பம் , பீஜாங்குசம் 
போலக் காரணமான சிவத்தில் நின்று ஆரம்பமுமன்று . 
விகாரமற்ற காரண சொரூபம் தொடருகிறபடியால் , 
மிருத்பிண்டம் பரிணமித்துக் கடமாவதுபோலக் கார 
ரத்தின் பரிணாமத் தன்மையுடையது மன்று --சித் 
தென்றும் சேத்திய மென்றும் துவைத முண்டாகு 

# சிவத்தின் 


மாயை 


ண 


iii 


மான 


வடிவமாகப் 


கடம் 


மாதலால் இரஜ்ஜுவில் சர்ப்பம் போல் விவர்த்தமு 
மன்று ; ஆகையினால் கண்ணாடி தன் நிர்மல சக்தியி 
னால் விகாரமற்ற தன்னிடத்தில் பிரதிபிம்பாவபாச 
முண்டாக்குவது போலவே சித்தும் தன் சக்தியினால் 
சேத்தியத்தை அவபாசிப்பிக்கின்றது . கண்ணாடிப் 
பிரதிபிம்பத்திற்கு அதற்குச் சமானவடிவுடைய பிம் 
பம் தேவையாயிருப்பது போலச் சித்தில் பிரதி பிப்பித 

திருசியத்திற்கு அதன் சமான வடிவுடைய 
திருசியம் வெளியிலிருக்க வேண்டுமேயென்று சங்கிக்க 
லாகாது . ஏனென்றால் கண்ணாடிப் பிரதிபிம்பத்தில் 
வெளியிலிருக்கும் பிம்பமானது காரிய 
பரிணமிக்காததால் உபாதான மன்று . 

ஆனால் நிமித்த 
மாகின்றது . இது வியபிசரிக்கக் 

கூடியது - கரத்தி 
னால் சுற்றப்பட்ட சக்காம் முதலியவற்றால் 
உண்டாவதால் - ஆகையினால் சித்தினிடம் திருசியம் 
பிரதி பிம்பிப்பதில் மாயையென்ற சுதந்திர சக்தியா 
னது நிமித்தமா யிருக்கிறதென்று எடுத்துக்கொள் 
வது அயுக்த மான தன்று . திருசியத்தின் அவபாசம் 
பிரதிபிம்ப விதமாக வன்றி வேறு விதமாகப் பொருந் 
தாது . ஏனென்றால் , சித்திற்கு வெளியில் திருசியம் 
இருக்கிற தென்பதற்கு யுக்தியில்லை . இருக்குமானால் 
விளங்காது . சம்பந்தத்தினால் விளங்குகிற கெனும் 
பக்ஷத்கில் திருசியத் தன்மையால் அனவஸ்தை யுண் 
டாகுமா தலால் அது வித்தியாது . சித்தின் சம்பத் 
தத்தை அபேக்ஷியாவிட்டால் திருசியம். எப்பொழுதும் 
விளங்கிக்கொண்டிருக்கும் . அல்லது 

விளங்காமலே 
யிருக்கும் . இவ்வாறு எல்லாப் பக்ஷங்களும் ஆக்ஷே 
பிக்கப்படுகின்றன . ஆகையினால் பிரதிபிம்ப விதமா 
கவே திருசியத்தின் அவபாசம் உண்டாகின்றது . 


ஏழாவது அத்தியாயம் 
B. சாங்கிய மத நிராகரணம் (மறுத்தல் ) 


பரிணாம 


வாதிகளான இவர்கள் ஜகத்தானது 
காரணத்தினுள்ளாக இருக்கிறதாகக் கூறுகின்றார்கள் . 
குணங்கள் சமமாகவிருக்கும். பிரகிருதி தத்துவமே 
ஜகத்திற்கு மூலகாரண மென்கின்றனர். அந்தப் பிர 
கிருதியோ ஞானக்கிரியை யின்றிய ( புத்தி யில்லாத ) 
ஜடமாம் . மிருத்பிண்டம் 

கடமாகப் 

பரிணமிக்கக் 
குயவனான கர்த்தாவை அபேக்ஷிப்பது போலப் பிர 
கருதி தத்துவம் ஐகக்ரூபமாகப் பரிணமிக்கத் தன்னை 
யன்றி வேறு ஒரு கர்த்தாவை அபேக்ஷிக்கிறதில்லை 
யென்றும் , அதுபற்றி ஜகத்தின் கிரியையில் சுதந்திர 
முடையதாக ஜகத்கர்த்தா வாகிறதென்றும் கருத்து . 
இது அநீசுவர சாங்கியமகமாம் . 

இங்கு பிரகிருதியானது கண்ணாடிபோன்ற சத்துவ 
அம்சமான தன்னிடத்தில் சுத்த சித்ரூபமான புருஷ 
னையும் தன்னுடைய தாமத் அம்சமான திருசியத்தை 
யும் பிரதிபிம்ப வடிவமாகக் கிரகிக்கின்றது . இவ்விதம் 
பிரதிபிம்பமான திருக்குத் திருசியங்களுடைய சம் 
பந்தத்தினாலேயே பிரகிருதியின் அவிவேகத்தை 
அடைந்த புருஷன் " கடத்தை நான் அறிகின்றேன் 
என்று பொய்யபிமான முடையவனாகின்றான் . இதுவே 
புருஷனுடைய சம்சாரம் . எப்பொழுது , 

புருஷன் 
விசாரத்தினால் பிரகிருதியினின்றும் வேறான ஆக் 
மாவை அறிகின்றானோ அப்பொழுது தெரிந்த திருடன் 
போல அந்தப்புருஷன் விஷயத்தில் பிரகிருதியின் பின் 
தொடர்பு இல்லாததால் பிரதிபிம்பத்தா லுண்டாகும் 


V 


பொய்யபிமானம் அறுகின்றது . இதனால் புருஷன் 
முக்தனாகின்றான் . இது இவர்கள் மதம் . 

இவர்கள் மதத்தில் பிரகிருதியினிடம் பிரதிபலித் 
திருக்கும் சித்தின் (சிதாபாசனுடைய ) சம்பந்தத்தால் 
திருசியத்தின் பிரகாசமுண்டாகின்றது . இங்குப் பிரதி 
பிம்பமான சித்து ஆசிரயமான பிரகிருதியைப்போல 
ஜடமா அல்லது தனது நிமித்தமான் முக்கிய சித்ரூபத் 
தின் தன்மையுடையதா ? முதற்பக்ஷத்தில் ஜடத்திற் 
குத் திருசியத்தை விளக்குத்தன்மை பொருந்தாது . 
ஜடத்திற்குத் திருசியத்தை விளக்குந்தன்மையை அங்கீ 
கரித்தால் பிரகிருதியின் சத்துவ அம்ச சம்பந்தத்தினா 
லேயே எல்லாப் பொருத்தமும் ஏற்படுகின்றபடியால் 
சித்தின் பிரதிபிம்பக் கற்பனை பிரயோஜனமற்றதாகி 
றது . இரண்டாவது பக்ஷத்திலும் , திருகியத்திற்கு 
முக்கியசித்தின் சம்பந்தமுண்டாகின்றபடியால் சித்தின் 
பிரதிபிம்பகற்பனை பிரயோஜன மற்றதாகிறது . 

கண்ணாடிக்குக் கடம் முதலியவற்றை விளக்குந் 
தன்மை யில்லாவிட்டாலும் அதனிடம் பிரதிபலி தமான 
சூரிய வெளிச்சத்திற்குக் கடம் முதலியவற்றை விளக்குக் 
தன்மை யிருப்பதுபோலச் சித்தின் பிரதிபிம்பத்தி 
னாலேயே திருசியத்தின் பிரகாசம் உண்டாகிறதென் 
றும் சொல்லத்தகாது . சூரிய வெளிச்சம்போலப் பிரதி 
பிம்ப சூரிய வெளிச்சம் கடம் முதலியவற்றை விளக்கும் 
சககாரித் தன்மையுடன் விளங்காததால் . 

பிரதிபிம்ப வடிவமாகவிருக்கும் சித்திற்கு ( சிதா 
பாசனுக்கு ) ச் சித்து ஜடடங்களின் உபயவடிவத்தன் 
மையையாவது உபயவிலக்ஷணத்தன்மையையாவது கற் 
பிப்பது யுக்தமன்று . உபயவடிவத்தன்மை விரோதத் 
தாலும் , உபயவிலக்ஷணத்தன்மை அபசித்தாந்தமாகிற 


vi 


படியாலும் , பொருந்தா .. தவிர , சுபாவத்திற்கு வேறு 
விதமான பாவம் பொருந்தாதாகையால் புருஷனிடம் 
பிரவிர்த்தி சுபாவமுடையதாகவிருக்கும் பிரகிருதிக்கு 
விவேகஞானத்தின் பிறகு நிவிர்த்தி சுபாவத்தன்மை 
பொருந்தாது . ஆகையால் பந்தமானது பரிகரிக்கத் 
தகாததாகும் . இக்காரணங்கள் 

இக்காரணங்களால் ஜடத்திற்குக் கர்த் 
துருத்துவத்தைக் கற்பிக்குங் கூற்றானது அசங்கத 
மாம் . 

ஆதிகர்த்தாவான பகவான் முதலில் ஆலோ 
சிக்கே யோகியைப்போல உபாதானமின்றிப் பிரவி 
விக்தமாகக் கற்பனை செய்கிறாரென்பதற்கு வெகு ஆக 
மங்கள் ஆதாசமா யிருக்கிறபடியால் ஜகத்தானது புத்தி 

ன கர்த்தாவை யுடையதாம் . அபுத்திமதியான 
பிரகிருதி கர்த்தாவாக மாட்டாதென்பது கருத்து . 


மா 


ஏழாவது அத்தியாயம் 
C. ( ஈசனது சர்வகர்த்துருத்துவம் ) 


உபாதானம் முதலியவற்றை வைத்துக்கொண்டு 
ஈசன் ஜகத்தைச் சிருஷ்டிப்பாராயின் , உபாதா 
னம் முதலியவற்றிற்கு நித்தியத்தன்மை ஏற்படும் . 
உபாதானம் முதலியன சிருஷ்டிக்குமுன் இருக்கு 
மானால் அவைகளைப்பற்றிய வரையில் ஈசன் கர்த்தா 
வாகார் . அதுபற்றி ஈசனுக்குச் சர்வகர்த்துருத்துவம் 
இல்லாமற்போய்விடும் . அப்பொழுது கர்த்தாவுக்கு 
நிமித்தத்தன்மையுண்டாக , உபாதானத்தன்மை இல் 
லாததால் ஈசத்தன்மையே பொருந்தாமற்போய்விடும் . 
க்ஷேமராஜாசாரியார் கூறியிருக்கின்றார் : - " எவர்கள் 


vii 


23 


ஈசனிடம் நிமித்தத்திற்குக் காரணத்தைக் கற்பிக்கின்ற 
னரோ அவர்கள் அன்னியையான ஸ்திரீயின் சேர்க்கை 
யினால் வசீகரிக்கப்பட்ட காம் 

காமியின் 

நிலைமையை 
னுக்குக் கற்பிக்கின்றார் . ஈசன் கேவல நிமித்தத் 
தன்மையுடையவனா யிருப்பதனால் காரியம் சம்பவிட 
தென்பதும் சிருஷ்டிக்குமுன் பரமாணுக்கள் ஈசனு 
டைய இச்சையினால் சேர்க்கப்பட்டுக் காரியத்தின் 
ஆரம்ப முண்டாகிற தென்பதும் ஆரம்பவாதிகளது 
கூற்று . இதுபொருந்தாது . உலகத்தில் சேதனன் அன் 
னியனுடைய இச்சையை முன்னிட்டுச் சிறிது செய்கி 
றான் . அசேதனம் செய்வதில்லை . ஆகையினால் ஈசனு 
டைய இச்சையை முன்னிட்டுப் பரமாணுக்கள் சேர்க் 
கப்படுகின்றனவென்பது யுக்தமன்று . பரமாணுக்கள் 
ஈசனுடைய இச்சையை முன்னிடுகின்றன வென்பது 
ஈசனுடைய சாமர்த்தியமுமன்று . இது உண்மையாக 
விருந்தால் ஈசன் பரிச்சின்னமான சாமர்த்தியமுடைய 
வரேயாவர் ; இவ்விதம் ஸேசுவரசாங்கியமதம் மறுக் 
கப்பட்டது . 

அகிலமான வியவகாரத்தையும் நடத்தச் சாமாத் 
தியமுடைய பரமேசனது வல்லமையைப்பற்றிய ஆக 
மம் ஒன்றையே அடுத்திருக்கும் எங்களுடைய கொள் 
கையினிடத்தில் அயுக்தமென்பது சற்றேனுமில்லை . 
ஆனால் பொருத்தமின்மை யென்ற தோஷத்தை அகற் 
றும் பொருட்டு ஜகத்தானகிரிபையில் கர்மம் நிமித்தமா 
கிறதென்று எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட் டிருக்கிற 
படியால் அன்னியத்தை ( கர்மத்தை ) அபேக்ஷிக்கும் 
பொழுது ஈசத்தன்மை சித்தியாதே யென்றால் உண் 
மைதான் . துவைதவாதிகளால் இதற்கு விடை 
முடியாது . அத்வைத வாதிகளுடைய கொள்கைப்படி 


viii 


கண்ணாடிப் பிரதிபிம்ப நியாயமாக எல்லாமான ஜகத் 
தும் சிதேகரசத்தன்மை யுடையதாகையால் கர்மமும் 
பரமேசுவரனுடைய சொரூபத்திற்கு வேறின்றியதாம் . 
ஆகையால் 

அன்னியாபேக்ஷையினாற் சற்றேனும் 
தோஷத்திற்கு அவகாசமில்லை. 

ஆனால் கடம் முதலியவற்றின் கர்த்துருத்துவம் 
குலாலனிடமிருப்பதால் ஈசனுக்குச் சர்வ கர்த்துருத்து 
வம் எங்ஙனங்கூடும் என்றால் குலாலாத்மா ஈசனுக்கு 
அன்னிய மன்றாகையால் தோஷமில்லை . தவிர , இராஜ 
புருஷன் செய்வது இராஜன் செய்வதேயாவது போலப் 
பிரஹ்மா முதலானோர் செய்வதும் ஈசனுடைய 
லேயாம் . 


ஒன்பதாவது அத்தியாயம் 
D. சாமான்னிய சைதன்னியத்தினுடைய 
அனுபவஸ் தானம் விவரிக்கப்படுகிறது 


சாமான்னிய சைதன்னியமென்றால் , விஷயாகார 
மகன்ற நிர்விகற்பஞானம் . அது நித்திசைக்கும் ஜாக் 
கிரத்திற்கும் மத்திய பாகத்தில் இருப்பது , அதனைக் 
குறிப்பிட்டறிய வேண்டும் . நித்திசை யென்றால் 
சுழுத்தி . ஜாக்கிரம் விகற்பஞான காரையாம் . அக் 
தக்கரணத்தினின்றும் வேறாயிருக்கும் தூல இந்திரி 
யங்களால் ஜாக்கிரத்தில் விஷயக்கிரகணம் (கொள்கை ) 
உண்டாகின்றது . சொப்பனத்தில் . மன தானது , உட் 
புகுந்தவையான இவ்விந்திரியங்களுடன் ஒன்றுபட , 
ஜலத்தினுள் படிந்திருக்கும் பொடிகளுக்கு நிகராகும் 
சம்ஸ்கார வடிவமான மானஸீக விஷயக்கிரகணம் உண் 


ix 


டாகிறது . பின் சுழுத்தியில் , இந்திரிய விசிஷ்டமான 
மனது தன் யோனியாகிய பிரகிருதியில் விலயமாகிறது . 
பிரகிருதியானது அப்பொழுது வலுவேறிய தன் கம 
சான அம்சத்தினால் சத்துவாஜ அம்சங்களை மறைத்துக் 
கொண்டிருக்கிறது . அவ்வேளையில் கார்சூழ்ந்த சூரி 
யன்போல ஆத்மாவும் தமசினால் மறைக்கப்பட்டுத் 
தான் மட்டிலும் மந்தமாகப் பிரகாசிக்கின்றது . ஜாக் 
கிரத்திற்கும் சுழுத்திக்கும் மத்திய க்ஷணத்தில் மனது 
விலயத்திற்கு அபிமுகமாக இருப்பதால் விஷயக்கிர 
கணம் இல்லை . அச்சமயத்தில் பிரகிருதியின் தமசானது 
முழுவதும் வலுவடையா திருப்பதுபற்றிச் சொரூபத் 
திற்கு மறைப்புமில்லை . இப்படிச் சிதாத்மா , விஷயா 
காரத்தை அடையாமல் பிரகாசிப்பது சாமான்னிய 
சைதன்னியத்தின் ரூபமாம் . இவ்விதமே ஸம்வித் தன் 
பேகாந்தரங்களிலுமாம் . அதாவது கடாகாரம் படா 
காரம் முதலிய வேற்றுமையாகிய ஞானங்களின் மந்தி 
யிலும் உண்டு. . ஞானத்தின் கடாகாரத்தன்பையே 
படாகாரத்தன்மையன்று இவற்றின் பேதம் பிரசித்த 
மாகையால் . இந்தப் பேசும் சித்திக்கின்றபடியால் 
இப்படிப் போதிக்கப்பட்ட ஞானங்களின் மத்தியில் 
கடாதிகளின் ஆகாசமின்றிய சுத்தமான அந்தராள 
தசையானது தள்ளக் கூடாதகாகிறது . இவ்விகம் 
அறிபடு பொருள்களின் மத்தியில் ஸம்வித்து விளங்கு 


கிறது . 


ஸம் வித்தென்றது திருஷ்டாவான அகங்காரா 
மாவாம் . தடாக நீரானது எவ்விதம் மதகு வாயைத் 
திறந்துவிட்டால் வாய்க்கால் வழியாக வயல் நீருடன் 
ஒன்றாகின்றதோ , அவ்விதமே விஷயக்கிரகண காலத் 
திலும் , திருஷ்டாவின் ஸம்வித்து திருசிய ஸம்விந்து 


22 





பரியந்தம் கரணங்கள் வழியாக ஒன்றாகின்றது . 
இங்கு , திருஷ்டாவின் ஸ்தானத்தில் சரீராதியான 
திருஷ்டாவின் வடிவமாகச் சைதன்னியம் இருக்கிறது . 
விண்ணினிடம் சூரிய மண்டலத்தில் அவ்வடிவமாக 
விருக்கிறது . மத்தியிலோ சுத்தமாய் ஆகாரமற்றதாக 
விஷயாகாரம் நீங்கிய சைகன்னியமே ஆத்மாவின் 
வாஸ்தவமான ரூபம் . அதன் அனுபவஸ்தானங்கள் 
இவைகள் தானென்று கருத்து . இங்கு அனுபவிக்கப் 
படுவதான ஆத்மா எத்தகையதென்றால் - இந்த நிலையே 
நிஜமான வடிவம் . இஃதன்றி வேறொன்று மில்லை . 
திருசியாகாரமகன்ற சுத்த சைதன்னியமே திருஷ்டாவி 
னது வாஸ்தவமான ரூபமென்று கருத்து . நோன் 
இருக்கிறேன் என்று திடமாக அனுபவித்தால் அந் 
தந்த வடிவங்கள் கண்ணாடிப் பிரதிபிம்பம் போன்றன 
வென்ற நிச்சயமுண்டாகுமாதலால் பிரதிபிம்ப வியாக் 
கிரங்களினிடத்திருந்து துக்கமுண்டாகாதது போலத் 
திருசியங்களால் துக்கமுண்டாகாது . 
பதினோராவது அத்தியாயம் 

E. காணாதர்மதம் 


அணுக் 


அதிருஷ்டமான அணுக்களிலிருந்தும் காரிய 
முண்டாயிற்றென்று சிலர் கூறுகின்றார் . 
களிலிருந்தும் காரியம் வேறான கா யிருந்தும் முடி 
வில் இல்லாமற் போய்விடுகிறது . பரமாணுக்கள் துவி 
யணுகங்களுக்குக் காரணமா யிருப்பது காரியமான 
துவியணுகத்தின் ஸாவயவத்தன்மையிலிருந்தும் அனு 
மானிக்கப் படுகிறது . இங்கு இது இவரது சிருஷ்டிக் 
கிரமம் - பிராணிகள 

அதிர்ஷ்ட 


பரிபக்குவமான 


xi 


( கர்மத் ) துடன் கூடிய ஈசனது இச்சையால் ஸ்திரமான 
விசராருக்களான பரமாணுக்களில் கிரியை உண்டா 
கின்றது . பிறகு , கிரமத்தில் இரண்டு பரமாணுக்கள் 
ஒன்று சேர்கின்றன . இச்சேர்க்கையினால் துவியனுகம் 
உண்டாம் . மறுபடியும் ஈசனது இச்சையினால் துவி 
யணுகங்களில் கிரியையுண்டாய்க் கிரமத்தில் மூன்று 
துவியணுகங்கள் கூடித் திரிஸரேணு முதற்கொண்டு 
கடாதி வரையிலுமுள்ள காரியங்கள் உண்டாகின்றன . 
துவியணுகம் முதலிய காரியம் பரமாணு முதலிய 
காரணத்திலிருந்தும் அத்தியந்தம் பின்னனமானவை 
யாம் . நாசத்தின் பிறகு அத்தி பந்தம் மனிதக்கொம்பு 
போல அசத்தாகின்றன வென்பது இவர்மதம் . ( இதன் 
மறுப்பு ) - கடம் ஒன்றே உற்பத்திக்கு முன் அசத் 
தாயும் ( இல்லாமலும் ) பின்சத்தாயும் ( இருத்தலுடைய 
தாயும் ) நாசத்திற்குப் பின் அசத்தும் ஆகிறதென்பது 
யுக்தமன்று இருத்தலின்மைகளின் விரோதத்தால் - 
ஆனால் இருத்தலின்மைகளுக்குப் பாவாபாவத் தன்மை 
யிருந்தாலும் ஸம்யோகமும் அதன் அபாவமும் போல 
விரோதமின்று என்ற ஆசங்கைக்குச் சமாதானம் . 
ஸம்யோகத்திற்கு வியாப்பிய விருத்திக் தன்மை 
யில்லாததால் அதன் அபாவத்துடன் விரோதமில்லை . 
இருத்தலானது கடம் முதலியவற்றில் ஒத்ததாயிருத் 
தல் . இதுவே வியாப்பிய விருத்தி . இஃது தன் அபா 
வத்திற்கு விரோதமானதேயாம் . 

ஆகையினால் ஒன்றிற்கே மஞ்சள் நிறமும் அக் 
நிறத்தின் இன்மையும் பொருந்தாவென்று கருத்து, 
ஆனால் வஸ்துவின் சுபாவத்தை அனுபவத்தை முன் 
னிட்டுக் கற்பிக்க வேண்டி யிருக்கிறபடியால் ஒத்ததான 
அளவையுடைய அவயவிகள் விஷயத்தில் தேசசம்பந்த 


xii 


ஒரே 


மானவியாப்பிய விர்த்தியிருந்தாலும் , கடம் இருக்கிறது 
இல்லையென்ற அனுபவங்களை முன்னிட்டுக் காலத்தைப் 
பற்றிய வியாப்பிய விர்த்தியில்லையே யென்று சொல்லு 
வோமே யென்றால் 

பிரகாசமும் பிரகாசமின்மையும் ஒரே வஸ்துவி 
னிடம் உண்டாகா . அவ்வாறன்றி அனுபவத்தை 
மாத்திரம் முன்னிடுவதால் ஒன்றற்கே விருத்தமான 
உபய ரூபத்தன்மை ஏற்படுமானால் நீலம் , கமசு சலிக் 
கின்றதென்ற அனுபவத்தை முன்னிடுவதில் தமிசு 
திரவியத்தன்மையை அடைவதால் , 
யத்தினிடம் ஒளிவீசும் வெண்மை ரூபத்தின் உற் 
பத்தியால் பிரகாசத்தன்மையும் , கருமை ரூபத்தின் 
உற்பத்தியால் தமசின் தன்மையும் உண்டாகின்றன 
வென்று சொல்லக்கூடுமாகையால் தமசு பிரகாசங்களி 
னுடைய ஒன்றுபட்டிருத்தல் ஏற்படுமென்று கருத்து . 
மஞ்சள் நிறமும் அஃதின்மையும் , பிரகாசமும் அப்பிர 
காசமும் (விரோதத்தன்மையால் ) வஸ்துவில் ஒன்றா 
யிரா . என்றறியவேண்டும் . 

ஆகையினால் , பாவத்திற்கும் அபாவத்திற்கும் 
காலதேச வித்தியாசங்களாலும் விரோத மிருக்கிற 
தென்பது சித்தம் . ஆனால் தமசிற்குத் திரவியத்தன்மை 
யுண்டாகும் பொழுது திரவியத்தைப் பார்க்கும் சேத் 
திரங்கள் 

வெளிச்சத்துடன் கூடியிருக்கவேண்டு மென்ற 
நியமத்திற்குப் பங்கம் வருமே என்றால் - அஃதில்லை 
அனுபவத்தை முன்னிடுலதால் நியமத்தையும் அன் 
னியமாகக் கற்பிப்பது பொருந்துமாகையால்- தவிர , 
அவயவிவாதத்தில் வேறு தூஷணைகளும் கூறப்படு 
கின்றன . அதாவது கலப்பு முதலியன ஏற்படுவகாலுண் 
டாகும் தோஷம் . இருப்பு , இன்மை " முதலிய ரூப 


xili 


மான விருத்த தர்மங்களின் அத்தியாச வடிவமான 
கலப்புகள் உண்டாகுமென்றர்க்கம் . “ முதலிய என்ற 
தால் பரமாணுவுக்கு அவயவத்தன்மை 

அவயவத் தன்மை சித்தமாக 
இந்தப் பரமாணுக்களது வியாப்பியவிர்த்தி யின்றிய 
தன்மைக்குப் பங்கம் முதலிய தோஷம் தீர்மானிக்கப் 


படுகிறது . 


ஆனால் , கூறிய கலப்பு முதலிய கோஷங்கள் 
எல்லா மதங்களுக்கும் சாதாரணமா யிருக்கிறபடியால் 
இத்தகைய தோஷங்களால் சேர்மானம் அடைந்தவன் 
நான்மாத்திரமன்று என்பீராயின் , மொழிந்த துண்மை 
தான் . இதுபற்றியே துவைத சத்தியவாதிகள் யாவரை 
யும் மறுப்பதின் பொருட்டே அணுவாத மறுதலை 
என்ற வியாஷத்தைப்பற்றி இவ்வித தூஷணைகள் தத்த 
குருவினால் மொழியப்பட்டன . துவைதத்திற்குப் 
பொருத்தமின்மையைத்தேடி வருபவரான அத்வைதி 
களுக்கு , பின் இத்தூஷணைகளே வாசுதேவனிடமாகப் 
பகதத்தனால் ஏவப்பட்ட வைஷ்ண வாஸ்திரம் போலப் 
பூஷணங்களே யாகுமென் றறிய வேண்டியது . 


பதினான்காவது அத்தியாயம் 

F. சிருஷ்டிக் கிரமம் 


சிருஷ்டி கற்பனாவடிவமானதாலும் சித்தானவள் 
சதா நிர்விகற்ப வடிவமானகாலும் அவ்விதம் நிர்விகற்ப 
வடிவமான சித்தினிடம் விகற்பவடிவமான சிருஷ்டி 
எவ்விகமுண்டாகலாபொன்ற சங்கைக்கு ஆகமசாஸ்திரப் 
படி முப்பத்தாறு கத்துவங்களின் சிருஷ்டியைமொழியு 
முன் எல்லாச் சிருஷ்டிக்கும். மூலகாரணமான அவித் 
தையின் உற்பவங் கூறப்படுகிறது . கண்ணாடியில் ஆகா 


xiv 


31 


திரமே ஏது . 


யம் விளங்குவதுபோல் அந்தச் சித்தானவள் தனக்குள் 
ளேயே “ வெளி ” பென்ற மொழிக்குப் பொருளான 
ஒன்றை விளக்குகின்றாள் . ஆனால் வெளியாகாயம் 
நிமித்தமா யிருப்பது கொண்டு கண்ணாடியினுள் பிரதி 
பிம்பாகாயமுண்டாகின்றது . ஆக்மாவினிடம் வெளி 
தோன்றுவதற்கு நிமித்தம் யாது என்றால் , சுதந் 

வெளி யென்ற பொருளின் 
விளக்கத்தை முன்னிட்டே எல்லாச் சிருஷ்டியும் உண் 
டாகிறபடியால் இதுவே முதன்மையான சிருஷ்டி 
யாகும் . இந்த வெளியின் தோற்றமே அவித்தையென் 
றும் தமசென்றும் சொல்லப்படும் . ஆனால் , பூரண 
னான சிதாக்மாவினிடம் வெளியின் அவபாசம் எங்ங 
னம் கூடுமென்றால் , வாஸ்தவத்தில் அம்சம் உண்டாகா 
தாகையால் அம்சம் போல் என்று கருத்து . ஒரு 
அம்சம் போல் உண்டாகும் தன்னுடைய யாதொரு 
விளங்க லுண்டோ அதுவே வெளி யின் அவபாசம் . 
விகற்பமற்ற சிதேகாசவடிவனான பரமேசுவரன் ஜடத் 
தன்மையில்லாதவனானதாலும் மற்றவையையும் விளக் 
குந் தன்மையுடையவனானகாலும் சுதந்திரனென்னப் 
பட்டனன் . ஜடம் தான் விளங்கவும் மற்றகை விளக்க 
வும், அன்னியத்தை அபேக்ஷிக்கின்றபடியால் பரதந்திர 
மானதெனப்படும் . இந்தச்சுதந்திரமே சிருஷ்டிகாலத் 
தில் ஜகத்தின் விளங்கலுக்கு விஷயமாகிறது . பிரளயம் 
உண்டாவதற்கு முன் இதுவே சொரூப மாத்திரத்தின் 
விளங்கலுக்கும் விஷயமாகிறது , பிரளயத்திற்கு முன் 
னும் சொரூபத்தின் ஸ்பூர்த்தி அழியாதிருக்கின்றபடி 
யால் - ஆகையினால் இந்தச்சுதந்திரமே சிவனுடைய நித் 
தியமான அபின்னதர்மமென்று மொழியப்படும் . பிரள 
யத்தின்முடிவில் இந்தச்சு கந்தரமே பிராணிகள து பரிபக் 


XV 


3 


11 


மான 


குவமாகும் அதிருஷ்டத்துடன் கூடினதாகிச் சொரூபத் 
தை அம்சமானது போல் விளக்குகின்றது . அதாவது 
பரிச்சின்னமாகத் தோற்றுவிக்கின்றது என்றர்த்தம் .. 
இதுவே வெளியின் விளக்கம் . இவ்விதமான பரிச்சின் 
னத்கோற்றம் தனக்கன்னி :பமான தேசத்தின் தோற் 
றத்தினாலேயே , ஏற்படுகிறதென்பது ஸ்பஷ்டம் . தன் 
கரமானது முறிந்து விடும்பொழுது முறிந்த கரத் 
னிடம் நான் 

என்று வராதது போலப் பரிச்சின்ன 
வெளி யினிடம் நானென்பதில்லை . 

நான் 
என்றதற்குப் பின்னமான காகின்றது . வெளி யானது 
“ நான் என்பதொழிந்ததென்று , கருத்து . ஆத்மாவி 
னிடம் இதன் விளக்கமே வெளியின் விளக்கம் . இவ் 
வடிவமே அவ்வியக்கமென்றும்: ஜடசக்தியென்றும் 
கூறப்படுகிறது . இவ்விதம் பூர்ணசி காத்மா தன் சுதந் 
திர சக்தியினால் தன்னிடம் பரிச்சேதத் தோற்றவடிவ 
மான அவித்தை யென்ற வெளியை விளக்குவதே பக 
வானுடைய முதன்மையான சிருஷ்டியென்று மொழி 
யப்படும் . இந்தவெளியின் தோற்றத்தையே உபநிவர் 
தோர் மூலாவித்தை யென்கின்றார் . சுதந்திரமென்றது 
பகவானுடைய சித்சக்தியேயாம் . இது மூன்றவஸ்தை 
யைப்பெறும் . பிரளயமான நிரவிகற்பத்தில் சிக்சக்தி 
யாகவும் , சிருஷ்டிக்கு முன் விகற்பங்கள் முக்கி பமா 
யெழாதிருக்குத் தருணத்தில் மாயாசக்தியாகவும் விகற்ப 
தசையில் அவித்தை வடிவமான ஜடசக்தியாகவு மிருக் 
கும் . இதுவே அங்கங்கு சித்பிரகிருதி ,, மாபை , 
அவித்தை என்று ஒற்றுமைப்பாடாகவும் ஐடப்பிரகிரு 
தியென்றும் இருவிதமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது . 
வான் கூறியிருக்கிறார் . மண் , நீர் , அனல் , வாயு , ஆகா 
யம் , மனது , புத்தி , அகங்காரம் இவைகள் எட்டும் என் 


xvi 


னுடைய பின்னாப்பிரகிருதியாகும் , இவற்றிலிருந்தும் 
வேறாகியது என்னுடைய பராப்பிரகிருதியாகும் . ஜீவ 
பூதையான அந்தப் பராப்பிரகிருதியினாலே 
ஜகத்து நிலைபெற்றிருக்கிறது .--பிருதிவி முதலிய 
எட்டுவிதப் பிரகிருதியும் காரிய வடிவமான ஜடப் 
பிரகிருதியாம் . பராப்பிரகிருதியான சிற்சக்தியானவள் 
பிரதிபிம்பங்களுக்குக் கண்ணாடி போன்றிருப்பதால் 
ஜகத்திற்கு ஜீவபூதையாய் ( உயிர் நிலையாய் ) இருக் 
கிறாளெனப்பட்டது . இதுபற்றியே , “ எவளால் எட்டு 
விதப் பிரகிருதியும் நிலைபெற்றிருக்கின்றனவோ என்று 
மொழியலாயிற்று . ஆனால் , ஜடசக்தியின் அவபாசனத் 
திற்கு முன்னதாகவே இது ( சுதந்திரம் ) காரணசக்கா 
ரித் தன்மையாகப் பிராணிகளது அதிர்ஷ்டத்துடன் 
இருக்கிறதென்றும் இந்த அதிர்ஷ்டத்தைப் பரிபாகம் 
செய்வது காலமென்றும் அங்கீகரிக்க வேண்டியது . 
அஃகல்லாவிடில் வைஷம்.மியம் முதலிய தோஷங்கள் 
ஏற்படும் . அப்படி இதனை அங்கீகரித்தால் , சிருஷ் 
டிக்கு முன்ன தாக இரண்டற்ற சிகாத்மா மாத்திர 
மாகச் சேஷித்திருந்தா ரென்ற கூற்றுக்கு ஹாநிவரும் . 
தவிர , பிராணிகளது அதிர்ஷ்டக்சைப் பரிபாகம் செய் 
வது காலமானால் அது ( காலம் ) ஈசுவாரூபமுடையதா 
அல்லது வேறானதா எனும் இருபக்ஷத்திலும் அதற்குப் 
பிரளயத்தில் வேற்றுமைப்படுத்துவதான உபாதிகளில் 
லாத படியாலும் பிரளயத்தின் ஆரம்பம் முதற் 
கொண்டு அந்தம் வரையில் விசேஷமின்றிய ஏகரூபத் 
தன்மை யிருப்பதாலும் பிரளய ஆரம்பத்தின் இரண் 
டாவது க்ஷணத்திலேயே அதிர்ஷ்டத்தின் பரிபாகத் 
தால் சிருஷ்டி யுண்டாகலாமே என்ற சங்கைவரும் . 
இதற்கு ஸக்காரிய வாதிகள் கூறுவது யாதென்றால் , 


xvii 


யானது , 


சிருஷ்டிக்குமுன்னம் , எல்லாக் காரியங்களும் , சுஷ்ம 
ரூபமாக மாயையில் இனீனமாயிருப்பதால் மாயையில் 
இலீனமான பிராணிகளுடைய அதிருஷ்டங்கள் அத 
னிடம் இலீனமாயிருக்கும் சூக்ஷ்ம காலத்தினாலேயே 
பரிபாகத்தை அடைகிறதென்பது . அத்தகைய மாயை 
யும் சக்தித் தன்மையாகச் சிதாத்மாவுக்கு வேறின்றி 
யிருக்கிறபடியால் அத்வைதக் கொள்கை நிர்வகிக் 
கத் தக்கதாகிற தென்கின்றனர்- மற்றவர்கள் சிருஷ்டி 

சொப்பன, மனோஜ்ஜிய , இந்திரஜால 
சிருஷ்டிகளுக்கு நிகரா யிருப்பதால் இவ்விஷயத்தில் 
யுக்தி தேவையில்லையென்றும் மருபூமியில் காணப்படும் 
கானல் நீரின் சுபாவம் இன்னவி தபென்று வியவகரிக்கத் 
தகாதது போல வென்றும் கூறுகின் மூர்கள் . இக்கார 
ணத்தினாலேயே ஆகமத்தில் சிருஷ்டியைப்பற்றி நீரு 
பித்தலானது பலவாறாகக் காணப்படுகிறது . 

ஆக்மாவிற்கு அன்னியமில்லை யென்று நிஷேதிக் 
கப்பட்ட சிருஷ்டியின் கிரம நிரூபணமானது மனதி 
லேறும் பொருட்டாம் . இது பற்றியே சிருஷ்டிய 
மில்லை , சம்சாரயமில்ளை, ஸ்திதியுமில்லை , கிரமமென் 
பதுமில்லை , சிதான , த னமான ஆத்மாத்துவமே இவ் 
விதம் பிரகாசிக்கின்றது -- என்று பாமேசுவராகமம் மு . 
லியன கூறுகின்றன . 


பதினாறாவது அத்தியாயம் 

G. அகந்தை 


ஆத்மாவுக்குச் சொப்பிரகாசக்கன்மையால் சதா 
நான் என்ற ஸ்பூர்த்திவடிவம் உண்டு . கடம் முதலிய 
அன்னிய விஷயங்கள் விளங்கும் பொழுது சரீராதிகளி 


xviii 


லுண்டாகும் நான் என்ற புத்தி அகன்று விடுகிறது . 
கடாதிகளின் ஞான காலத்தில் தேகத்தின் கௌரம் 
முதலிய குணங்களது ஸ்பூர்த்தி அனுபவத்தில் சித்த 
-மன்று . அஃதன்றேல் கடாதிஞான காலத்தில் தேகம் 
கவுரமானதென்ற நினைப் புண்டாக வேண்டும் . அல்லது , 
அன்னிய விஷபம் விளங்கும் பொழுது அன்னியத்தின் 
அன்னியத்தன்மையாக இந்தத்தேகம் என்னுடையது 
என்றவாறு அனாக்மாவாக விளங்குகிறது என்றர்த்த 
மாம் . 

கடாதிகள் விளங்கும் பொழுதும் சுத்தாத்மா 
வுக்கு நான் என்ற ஸ்பூர்த்தியில்லையே யென்று மொழி 
யத்தக்ககன்று . அவ்வாறாயின் கடாதிகள் விளங்கா . பிர 
காசிக்கச் செய்வ தான தீபங்கள் பிரகாசியா விட்டால் 
கடாதிகள் விளங்காதிருப்பதைக் காண்கிறோம் . ஆனால் 
பிரகாசித்தாலும் நான் என்ற ஸ்பூர்த்தியில்லையே 
யென்று சொல்லத்தகாது . ஏனென்றால் , பிரகாசிப்ப 
தானது யாதாவதொரு வடிவுடன் பொருந்தியே பிர 
காசிக்கவேண்டும் . கேவலமாகப் பிரகாசியாது . அவ் 
வாறாகில் ஜ ! டத்தன்மை ஏற்படும் . ஆகையினால் 
நானென்றவாறே பிரகாசிக்கின்றது . இக்காரணத்தாலே 
ஞானங்கள் சுயமாகப் பிரமாணமென்று வாதிப்பவரால் 
நான் கடத்தை அறிகின்றேன் என்று கூறப்படுகின் 


தவிர , கடாதி ஞானங்களில் நான் என்ற சொரூப 
ஸ்புரணத்தை அங்கீகரியாவிடில் நான் இருக்கிறேனா 
இல்லையா என்ற சம்சய விபரீதங்களுடைய அபாவ 
நியமம் பொருந்தாது . கடாதிஞான காலத்தில் நான் 
என்ற ஸ்பூர்த்தி தேகாதியைப்பற்றி யிருக்கிறதென் 
றும் சொல்லத்தகாது . கடாதிஞான காலத்தில் அவ் 


xix 


வடிவு ( கடாதிகளின் வடிவு ) உண்டாகாவிட்டால் இது 
தேகம் என்ற தேகாதி ஞானகாலத்திலும் அவ்வடி 
வுண்டாகாது . “ இவன் சைத்திரன் என்ற ஞான 
காலத்தில் சைத்திர சம்பந்தமான சிதாத்மாவும் இவன் 
என்பதற்கு விஷயமாகி நான் என்ற புத்தியை மீறி 
யிருப்பதாயும் மொழி பத்தகாது . ஏனென்றால் சைத் 
திரனுக்கு அக்காலத்தில் ‘ நான் என்பது அழியா 
திருக்கிற படியால் , சுழுத்தியிலும் சமாதியிலும் 
நானென்பது இல்லையென்று சொல்லத்தகாது . ஸ்மிரு 
தியின் ( நினைப்பின் ) தொடர்பை முன்னிடுவதால் அக் 
காலத்திலும் சொரூபத்தின் ஸ்பூர்த்தி இருக்கிற தென் 
பது எல்லோருக்கும் சம்மதம் . ஆனால் சுழுத்தி சமாதி 
களில் ஆக்மா நிர்விகற்ப மாகையால் அப்பொழுது 
“ நான் என்ற சவிகற்பச்சொல் உண்டாகா தென்று 
கூறும் பக்ஷத்தில் : -- இதற்கு ஆகமதத்துவ வித்துக்கள் 
கூறுகின்றார்கள்- (நிர்விகற்பமென்றும் சவிகற்பமென் 
றும் ) ‘ நான் என்பது இருவிதம் . விகற்பமென்றால் 
பேகம் . அதனுடன் கூடியது சவிகற்பம் . மற்றது 
நிர்விகற்பம் . தேகாதி பரிச்சின்னத்தை விஷயமாகக் 
கொண்ட அகந்தை போதவிஷபமாதலால் சவிகற்ப 
மானது . சமாதி சுழுத்திகளில் அஃது சொரூபமாத் 
திர விஷயமாயிருப்பதாலும் பேதமின்மையாலும் 
அவ்வகக்கை நிர்விகல்பமானது . சமாதியில் 
கையை அங்கீகரித்தால் நிரிபுடியுண்டாப் விடுமே 
யென்று சங்கை செய்.பலாகாது . அப்பொழுது நான் 
என்பது மாத்திரம் சேஷித்திருப்பதால் திரிபுடியின் 
ஸ்பூர்த்தியில்லை . இது பிரத்தியபிஞ்ஞா சாஸ்திரத்தில் 
சொல்லப்பட் டிருக்கிறது- நான் என்ற ஸ்பூர்த்தி 
பிரகாசாத்மாவாக இருந்தாலும் வாக்கினது வடி 


அகத் 


XX 


வுடையது --இவ்வகந்னத விகற்பமன்று . இஃது 
அத்வைதக்கை அபேக்ஷிக்துக் கூறும் நிச்சயமாம் . 
இதுவே தான் " அகம் (நான் ) என்ற பிரத்தியயம். 
இதுவே பூரணாகந்தை பென்றும் பூரணக்கியாதியென் 
றும் ஆகமங்களில் வியவகரிக்கப்படுகிறது . இந்தப்பூரணா 
கந்தையினுடைய பின்னுண்டாகும் வாக்கினது நிமித் 
தத் தன்மையின் திருஷ்டியாக இதற்கு வாக்குவடிவ 
முடையதென்ற வியவகாரம் பொருந்தும்: -- ஆகையி 
னால் இதனை வாஸ் 

தவத்தில் தலசப்கவடிவமான 
தென்று கருதத்தகாது . இவ்வித பூரணாகந்தை வடி 
வம் நிர்விகற்ப சித்சுபாவத்தினிடமாக இல்லையென்றும் 
கூறத் தகாது . ஜடத்தன்மை ஏற்பட்டு விடுமாதலால் . 
" பேகத்தை விளக்கும்பொருட்டு வாக்கின் வடிவத் 
தைக் கூறும்பக்ஷத்தில் பிரகாசம் பிரகாசியாது . வாக்கு 
வடிவம் எதிர் தாக்கும் உணர்ச்சியாம் . ” என்று பகவான் 
ஹாரிணர் கூறியிருக்கின்றார் . அவபாசத்தினுடைய 
சுபாவத்தை விமர்சம் அறிகின்றது . அஃதன்றேல் , 
பிரகாசம் பொருளைப்பற்றி யிருந்தாலும் ஸ்படிகம் 
போல ஜடத்திற்கு நிகரான காகும் . என்று பிரத்திய 
பிஞ்ஞா சாஸ்திரம் கூறுகின்றது . 

இவ்விகம் நிர்விகற்ப சிதாத்மாவிற்கு அகமென்ற 
வடிவம் ஸ்ரீ பகவத்பா கராலும் மொழியப்பட்டிருக் 
கிறது . “ பாலியம் முதலிய வற்றிலும் ஜாக்கிரம் முதலிய 
வற்றிலும் அவ்விதமே எல்லா அவஸ்தைகளிலும் 
விவர்த்தமானவைகளில் அனுவிர்த்தியாக ‘ அகம் 
என்று சகா உள்ளில் ஸ்புரிக்கின்ற என்பது விவேக 
சூடாமணியில் காண்க . 


7 


* 


பதினாறாவது அத்தியாயம் 
H. “ சுழுத்தியின் மூடத்தன்மை " 


இங்கு இது கருத்தாம் : -சிதாத்மா பிரகாச ஏக 
வடி , வரானாலும் சாக்காக்மவாதிகள் கூறுவதுபோலக் 
கற்பாறை போன்றவரன்று. ஜடத்தன்மை ஏற்படு 
மாதலால் . ஆனது பற்றி ஸ்புரத் பிரகாசவடிவராவர் . 
ஸ்புரத் பிரகாசத்தன்மையானது தீபம் முதலியவற்றிற் 
காணப்படுவது 

போலன்று . இந்த ஸ்புரத்ரூபமே 
சைதன்னியம் , விமர்சம் , சிற்சக்தி , கிரியை , ஸ்பந்தம் , 
பராகந்தை என்றவாறாக ஆகமசாஸ்திரத்தில் கூறப் 
பட்டுள்ளது . இவ்வடிவம் இருப்பதனாலேயே பரமாத் 
மாவுக்கு ஜகத்தைச் சிருஷ்டிக்கும் வல்லமையுண்டு. 
இதனையே சவுந்தரிய லகரியில் முதற் சுலோகத்தில் 
கூறியிருக்கின்றார் . 

இங்கு , பரமசிவன் அனிர்வசனீயமும் அசத்து 
மான மாயாசக்தியுடன் கூடுகிறாரென்னும் அபிப்பிரா 
யம் கொள்ளத்தக்கதன்று . ஜகத்தை முயற்கொம்பு 
போன்றதென்னும் பக்ஷத்தில் அதன் கிரியையும் அவ் 
வடிவமாகின்றதால் பரமாத்மாவுக்கு நிருக்த வடிவத் 
தைச் கூறுவது பி / யோஜன மின்றியதென்று சொல் 
லத்தகாது . ஏனென்றால் சூன்யவா தமாய்! விடும் . 
ஜகத்தை முயற்கொம்பு போன்றதாகக் கற்பித்தால் 
“ எதனிடமிருந்து இக்கப் பூதங்கள் உண்டாயின 
என்றவாறான சுருகி ஸ்மிருதி ஆகமங்களது மொழி 
கள் உன்மத்தப் பிரலாபம் போன்றவையாகும் . பர 
சிதாத்மாவை ஒப்புக்கொண்டிருக்கிறபடியால் சூன்ய 
வாதம் ஏற்படமாட்டாதென்றும் மொழியத்தகாது . 


xxii 


ஒப்புக்கொள்ளப்பட்ட பொருளும் ஐகத்தினுட்புகுந் 
திருக்கிறபடியால் முயற்கொம்பு போன்றதென்ற கற் 
பனை சித்தியாதாகையால் . ஆனால் சொரூபமே ஜகத் 
துப்போல இருக்கிறதெனும் பக்ஷத்தில் துவைதமேற் 
படுமே . இங்கு நானாவென்பது சற்றேனுமில்லை 
யென்று சுருதி கூறுகின்றதேயென்றால் --நீர் அத்வைத 
சாஸ்திரம் உணர் தவரல்ல , சாஸ்திரம் ஐகத்தைச் 
சூன்யமென்று கூறவில்லை . அது கூறுவது அத்வைதமே . 
" பரமாத்மா ஒருவரே ஜகத்வடி.வமாக விளங்குகிறார் 
என்றவாறான சுருதிகள் ஜகத்ரின் சத்தியத்தை நிரூ 
பிக்கின்றதனால் அத்வைத ஹானியில்லை . கண்ணாடியி 
னுள் விளங்குவதான பிரதிபிம்ப நகரமானது வேறா 
யிருப்பதுபோல விளங்கினாலும் , அதற்குக் கண்ணாடி 
யின் சொரூபமன்றி வேறு சொரூப மில்லாததால் 
அதன் இரண்டற்ற ரூபத்திற்கு ஹானி வராதது 
போலப் பாசி காத்மாவினிடம் விளங்கும் ஜகத்தும் 
பரசிதாத்மாவின் தன்மையுடையதே யாகையால் அத் 
வை தரூபத்திற்கு ஹானியில்லை . நானாவில்லையென்று 
நிஷேதிப்பதானது துவைதத்தை மாத்திரம் பற்றின 
அபிப்பிராயமாம் . 


இக்காரணத்தால் சர்வம் மாயையென்ற ஞானம் 
அஞ்ஞானமென்று சொல்லப்படும் . சர்வம் சிவமென்ற 
ஞானமே ஞானமென்று ஞானவான்கள் அறிவார் .. 
" கடபடசகடங்களான அவபாசக் கூட்டங்கள் யாவும் 
அசத்தென்று அறிவது அவித்தையாம் . கடபடசக 
டங்களான அவபாசக் கூட்டங்கள் யாவும் சத்தென்று 
நன்றாய் அறிவது வித்தையாம் . என்பது சூதசங்கிதை 
யில் மொழியப்பட் டிருக்கிறது . 


xxiii 


பரையான 


மாயை 


ஆகையால் , பரசிதாத்மா 
யென்று பெயருடைய தன் சுதந்திரத்தினாலேயே தன் 
னாத்மாவையே விசித்திர விசுவரூபத் தன்மையாக அவ 
பாசிப்பிக்கின்றார் . இவ்விதம் அவபாசிதமான விசுவரூ 
பத்தில் தன்னால் அவபாசம் செய்யப்பட்ட பரிச்சின்ன 
சித்ரூபமான ஜீவதிருஷ்டியாகத் துவைத திருஷ்டி 
யுண்டாவது ஜீவர்களுடைய பந்தமாம் . அத்வைத 
திருஷ்டி மோக்ஷமாம் . சுதந்திரம் , விசுவரூப அவபாசம் , 
ஜீவாவபாசம் அவரது பந்தத்தின் 

அவபாசம் 
மோக்ஷத்தின் அவபாசம் . இவையாவும் கண்ணாடிப் 
பிரதிபிம்பம் போலப் பகவானால் தன் சுதந்திரத்தினால் 
அவபாசம் செய்யப்பட்டன . தன் சங்கற்ப நகரம்போல், 
அவபாசத் தன்மை ஒன்றையே பொருந்தியிருப்பன 
வாம் . அவபாசமும் பாசிதேக ரூபமானது . இப்படி 
யாவும் களங்கமற்றனவாம் . 

ஆதலால் பாசிதாத்மா விடத்தில் விமர்சமானது 
ஜீவிதமாக விருக்கிறது . 

விருக்கிறது . சுழுக்தியில் நித்திரை வடிவ 

ஐடசக்தியினது பிரதிபலனத்தினால் விமர்சம் 
மறைப்பட்டு வலுவற்றிருப்பதனால் அவ்வேளையில் பிரகா 
சம் நிபிடமாக விருந்தும் எவ்விதத்திலும் 

அஃது 
மூடத் தன்மையுடைய தசையென்று 

எல்லா வித்து 
வான்களாலும் தீர்மானம் செய்யப்பட் டிருக்கிறது . 

பதினேழாவது அத்தியாயம் 
I. " விஞ்ஞான சொருபம் 


மான 


13 


சிரவணத்தாலுண்டாகும் பரோக்ஷ ஞானத்திற் 
குப்பின் அந்தப் பரோக்ஷஞானம் ஆத்ம தெய்வத்தைப் 
பற்றியதா அஃதன்றாவென்று ஆகமத்திலடங்கிய சுதர்க் 


xxiv 


தாரணை 


கங்களினால் நிச்சயம் செய்துகொள்ள வேண்டியது . 
மனன வடிவமான இத்தகைய விசாரக்தினால் எல்லாச் 
சம்சபங்களும் நசித்து விடும் . இவ்வாறு 

மனனம் 
செய்த பிறகு மனனத்தினால் தீர்மானிக்கப்பட்ட இரண் 
டற்ற ஆக்ம தத்துவத்தைர் தியானம் செய்ய வேண் 
டியது . அதாவது , அவ்வடிவமாகச் சித்தத்தைக் 
தாரணை செய்ய வேண்டியது . விடாமல் 
செய்ய வேண்டும் . சித்தமானது அதிகமாகச் சலிப்ப 
கனால் அவ்வடிவமாகத் தாரணை செய்ய முடியாவிடில் 
கஷ்டப்பட்டு ஹடவிர்த்தியினாலாவது தாரணை செய்ய 
வேண்டியது . முயற்சியின்றி இருந்து விட லாகாது . 
கையைக் கையினால் கட்டிக்கொண்டு பற்களைப் பற்க 
ளால் நெருக்கிக்கொண்டு அங்கங்களை அங்கங்களினால் 
வசப்படுத்திக்கொண்டு தன்னுடைய மனதை முன்ன 
தாக ஜயிக்க வேண்டும் " என்று வாசிஷ்டம் கூறியபடி 
தீவிரமான பத்தனம் செய்ய வேண்டும் . ஹடவிர்த்தி 
யென்றால் பிராணனை அடக்கிக்கொண்டு 
முதலியன செய்வது . எவ்வளவு காலம் இங்ஙனம் 
தியானம் செய்ய வேண்டுமென்றால் அபரோக்ஷானு 
பவம் உண்டாகிறவரையில் . நித்தியாசனத்தினால் பிரத் 
தியகாத்ம தத்துவம் அபரோஷமான பிற்பாடு தியா 
னிக்கப்பட்ட பிரத்தியகாம தத்துவத்தையும் 
மாத்ம தத்துவத்தையும் ஸோஹம் என்ற விகற்பத் 
திற்கு விஷ பமாகச் செய்துகொள்ள வேண்டும் . 
அவன் நான் 

என்று அதனை - ஞாபகப்படுத்திக் 
கொள்க . இதுதான் பிரத்தியபிஞ்ஞா ஞானம் . இந்தப் 
பிரத்தியபிஞ்ஞாஞானத்திற்கு அகண்ட வள் துவானது 
விஷபமாயிருப்பதால் இது நீர்விகற்ப சமாதிக்கு , நிக 
ராகவிருந்தாலும் சாமக்கிரி பலன்களுடைய பேதத் 


தாரணை 


பர 


XXV 


தால் விகற்பத் தன்மையுடைய தென்றறிய வேண் 
டியது . இவ்விதமாக விகற்பத்திற்கு விஷயமான அக் 
வைத ஆக்மதத்துவம் அஞ்ஞானத்தை நாசம் செய் 


கிறது . 


அங்கு . 


( இதுவே பின்னும் ஸ்பஷ்டமாக விவரிக்கப்படு 
கிறது ) , சிரவண மனனங்களால் தீர்மானிக்கப்பட்ட 
பிரத்திய காத்ம தத்துவத்தைத் தியானிப்பது பக்குவ 
மாகும் பொழுது அத்தகைய பக்குவத் தியானமே 
நிர்விகற்ப சமாதி . இங்கு இது கருத்து . தியானத் 
திற்கே பரிபாகத்தின் தாரதம்மியத்தினால் சவிகற்ப 
சமாதியென்றும் , நிர்விகற்ப சமாதியென்றும் பெயர் . 

சித்தமானது சுத்த ஆத்மாகாரமாகவே 
நீடித்தகாலம் இருக்கட்டுமென்று சங்கற்பித்து அச்சங் 
கற்பத்தை மறந்து விடாமல் அஃது ஸம்ஸ்கார ரூபமாக 
விருக்க , தியானிக்கப்பட்டதின் வடிவமாகச் சித்தம் 
இருந்து கொண்டிருப்பதின் மத்தியில் எதுவரையில் 
சங்கற்பத்தின் மறதியினால் சித்தத்தின் தியே யாகார 
வடிவம் - துண்டிக்கப்படுகின்றதோ 

அதுவரையில் 
அதற்குத் தியானமென்று பெயர் . இத்தகைய தியா 
னாப்பியாசத்தின் தேர்ச்சியினால் கோரினகாலம் வரை 
யில் சங்கற்ப சம்ஸ்காரம் துண்டிக்கப்படாமல் சித்தத் 
தில் + தியேயாகாரத் தன்மை தொடர்பாக இருக்கு 
மானால் அது சவிகற்ப 

சமாதியாம் . இச்சவிகற்ப 
சமாதி அப்பியாசத்தின் தேர்ச்சியினாற் சங்கற்ப ஸம்ஸ் 
காரத்தை அபேக்ஷியாமலே கோரிய காலம் வரையில் 
சித்தத்தில் தியேயாகாரத் தன்மை தொடர்ந்திருக்கு 

* சித்தம் = மனது . 
+ தியேயாகாரம் = தியானிக்கப்பட்டதன் வடிவு . 

23 


xxvi 


மானால் அஃது நிர்விகற்ப சமாதியாம் . இது பரமானந் 
தத்தில் ( ஒரு கிரந்தத்தில் ) சொல்லப்பட்டிருக்கிறது . 

நினைப்புடனிருந்தும் துண்டிக்கப்படுவது தியான 
மென்று சொல்லப்படும் . நினைப்புடன் துண்டிக்கப் 
படாதிருப்பது குணத்தன்மையுடைய சமாதிபாம் . நினைப் 
பில்லாமலும் துண்டிக்கப்படாமலு மிருப்பது நிர்விகற்ப 
சமாதி . இது பலனெனப்படும் . 

தியானத்தின் பக்குவநிலையான . இத்தகைய நிர் 
விகற்ப சமாதியில் சுத்தமான பிரத்தியகாத்ம தத்து 
வத்தை அடைந்து , விஷயமாக்கி , பிறகு எழுந்த 
அடுத்த க்ஷணத்தில் சமாதியிலனுபவிக்கப்பட்ட பிரத் 
திய காத்மதத்துவத்தையும் , சாஸ்திரத்தினால் நிரூபிக் 
கப்பட்ட பாமாத்மதத்துவத்தையும் ஞாபகப் படுத்திக் 
கொண்டு “ இந்த அத்வைதாத்மா நானா யிருக்கிறேன் 
என்று பிரத்தியபிஞ்ஞாஞானவான் ஆகின்றான் . ஆனால் 
சக்தியானது நிர்விகற்பப் பிரகாசக் தன்மையுடைய 
தாகவிருக்க அதிலிருந்து எழுந்தவனுக்கு அதன் ஞாப 
கம் எங்ஙன முண்டாகும் ? ஸவிகற்ப ஸம்ஸ்காரத்திற் 
கன்றோ ஞாபகத்தை யுண்டாக்குத் தன்மை என்றால், 
சமாதானம்.-- நிர்விகற்பமென்பது கடம் முதலியவற் 
றைக் கேவலம் பிரகாசிப்பதே . அது ஸம்ஸ்காரத் 
தின் ஞாபகத்தை உண்டாக்குவதான தன்று , அங்ஙன 
மன்றேல் , நிர்விகற்பதிருஷ்டியுடன் மார்க்கத்தில் பார்த் 
தவைகளுடைய ஞாபகமும் உண்டாகவேண்டும் . 
அவ்வாறு நினைக்கப்படுகின்றதில்லை . இது கடம் இது 
படம் என்ற சவிகற்பஞானமே நினைக்கப்படுகின்றது . 
ஆதலால் நிர்விகற்ப திருஷ்டியில் எம்மட்டிலும் சவி 
கற்பவியாபாரமுண்டோ அம்மட்டிலுமே சிறிது என்மறு 
கூறத்தக்க தாய் மனுஷியனென்றும் , புருஷனென்றும் , 


xxvii 


தேவதத்தனென்றும் நினைப்பின் வேற்றுமை ஏற்படு 
கிறது . இவ்விஷயத்தில் சிலர் , சமாதியின் உத்தர 
க்ஷணத்தில் சவிகற்ப வாயிலாகவே ஸ்மிருதி ( நினைப்பு ) 
உண்டாகிற தென்கின்றார் . 

மற்றவர்கள் சுத்தமான பிரத்தியகாத்மா சவிகற் 
பத்திற்கு விஷயமாகாதாகையால் சமாதி அனுபவத்தி 
லிருந்தே ஸ்மிருதி யென்கின்றார் . ( சவிகற்ப சமாதியா 
னது கூறிய சங்கற்ப வடிவமான தாலும் சுத்த சொரூ 
பத்தை விஷபமாகக் கொள்ளாததாலும் ) சவிகற்ப 
சமாதியில் சுத்தமானது விஷயமா யிருக்கிற தென்று 
மொழியத் தகாது . ஆனால் நிர்விகற்ப 

ஸம்ஸ்காரம் 
நினைப்பினால் எடுத்துக்கொள்ளப்படுவ தெங்ஙனமென் 
றால் , சமாதானம் -- சவிகற்பத்திலிருந்தே நினைப்புண் 
டாக வேண்டுமென்று நியமமில்லை . பேதத்தின் கோற் 
றமே விகற்பமாம் . மார்க்கத்தில் நிர்விகற்ப திருஷ்டி 
யுடன் பார்க்கப்பட்டவைகளும் சிறிது என்றவாறா 
கச் சாமான்னியவடிவமாய் நினைக்கப்படுவதால் . இது 
பற்றியே சுழுத்தியில் 

நிர்விகற்ப திருஷ்டாவுக்குக் 
கூறப்பட்ட அவ்வியக்கத்தின் ஸ்மிருதியுண்டாவதும் 
பொருத்தமுடைய தாகிறது . 

நிர்விகற்ப சமாதியிலிருந்து ஸ்மிருதி யுண்டாவ 
தில்லை யென்று கூறப்படுவதால் அதற்குச் சமாதானம் . 
எந்த ஞானத்தில் எதனுடைய யாதொரு அம்சம் நன் 
றாய் ஸ்புரிக்கின்றதோ அந்த அம்சத்துடன் அதன் 
ஸ்மிருதி காலாந்தரத்தில் உண்டாகின்றது . ஸர்வஞானக் 
தில் திருசியத்தினுடைய எவ்லா அம்சங்களும் ஸ்புரிக் 
கின்றதில்லை . ஆனால் “ எவ்விதம் கோரிக்கையோ எவ் 
விதம் தேட்டமோ ” என்றவாறு பிரத்தியபிஞ்ஞா சாஸ் 


xxviii 


திரம் கூறியபடி சில அம்சங்கள் மாத்திரமே ஸ்புரிக் 
கின்றன . இக்காரணத்தினாலேயே எல்லா விகற்பங் 
களும் நினைப்பே யென்பதில் சாஸ்திரஞ்ஞர்களுடைய 
அபிப்பிராயத்தில் பேதம் காணப்படுகின்றது . 

ஆகையால் , நிர்விகற்ப சமாதியில் சுத்த சொரூ 
பத்தின் ஸ்பூர்த்தி யிருப்பதால் ஸ்மிருதி யுண்டாவது 
பொருத்த முடையதென்று கூறுகின்றார் . இவ்விஷ 
யத்தை விஸ்தாரமாகப் பிரத்திய பிஞ்ஞாதாத்பரிய விவ 
ரணத்தில் பார்க்க . 


பத்தொன்பதாவது அத்தியாயம் 

J. சமாதி லக்ஷணம் 


நிர்விகற்பமான ஆத்மதத்துவத்தை உணர்ந்தவர் 
களுக்கு விமர்சத்தை முன்னிட்டு அனுசந்தான வடிவ 
மாக யாதொரு நிரோதம் உண்டாகின்றதோ அதுவே 
அவர்களுடைய சமாதியென்று வித்துவான்களால் 
கருதப்பட்டுள்ளது . இங்கு இது விஞ்ஞானரகசியம் 
நிர்விகற்ப சிதாத்ம தத்துவத்தைச் சிரவணம் முதலிய 
வற்றால் உணர்ந்து கொள்ளாத ஹடயோகிகள் இரு 
வகைப்படுவர் . பாதஞ்சலக்கூற்றாகிய அஷ்டாங்க சித்தி 
யுடையவன் ஒருவன் . அங்கு கூறப்பட்ட ஷட்கர்மம் 
முதலிய சாதனங்களை முன்னிட்டுப் பிராணா யாம 
மிகுதியினால் குண்டலி சுழுமுனையைப் பேதிக்கும் 
வாயிலாகச் சித்திபெற்றவன் மற்றவன் . இவரில் முதற் 
கூறியவன் சமாதிக்கு முன்னதாக அனாத்ம விகற்ப 
அனுசந்தானத்தை அகற்றச் சங்கற்பித்துக் கிரமமாக 
எல்லா விகற்பங்களையும் அகற்றிப் பின் எல்லா விகம் 


xxix 


சுகரூப 


பங்களுடைய அபாவத்தையும் அனுசந்தானம் செய்து 
பின் அந்த அனுசந்தானத்தையும் விட்டு அந்த ஸம்ஸ் 
கார சேஷமாகமட்டிலும் இருக்கின்றான் . 

இரண்டாவது கூறியவன் , சுழுமுனையில் பிராண 
வாயுவை அத்தியந்தம் புகும்படி செய்வதால் , அங்கு 
பிராண நிரோதத்தால் முதலி லுண்டாகும் ஆயாச 
மானது , சுழுமுனையினுள் புகுவதால் நசிக்கின்றபடி 
யால் , சுமை நீங்கப்பெற்றது போல , சுகம் பெறுகின் 
றான் . பின் அவன் மனது மகமூர்ச்சையினால் கவரப் 
பட்டது போல மூர்ச்சை யடைந்தவாறாகின்றது . இரு 
வருக்கும் அக்காலத்தில் சுழுத்தி போலச் 
முண்டாகின்றது . 

சிரவணமுதலியவற்றால் நிர்விகற்ப சிதாத்ம தத்து 
வத்தை உணர்ந்த ஞானயோகிகளுக்குச் சமாதி அடை 
வதற்கு முன்னதாகவே அவித்தியாவரணம் 

நீங்கிய 
நிர்விகற்ப ஆத்மகத்துவம். பிரதிபிம்பங்களால் சித்தி 
ரிதமான கண்ணாடிப் போலத் திருசிய விகற்பங்களால் 
விசித்திரமான தாகி எப்பொழுதும் ஸ்புரிக்கின்றது . 
தவிர , சமாதிக்குமுன் விகற்ப அம்சத்கை நீக்கி , விகற்ப 
அம்சத்தின் நீங்கலுக்குச் சாக்ஷியான நிர்விகற்ப சித் 
ரூபனாகச் சேஷிக்கின்றான் . ஆனால் ஹடயோகியான 
வன் இவ்வடிவமாகவே இருக்கிறானென்று மொழியத் 
தகாது . ஞானயோகிகளுக்கே சமாதியின்கண் பரிகரிக் 
கப்பட்ட அஞ்ஞானவாண விக்ஷேபங்களுடையதான 
இவ்வித வடிவமுண்டாகின்றது . ஹடயோகிகளுக்கு 
அச்சமயத்தில் பரிகரிக்கப்பட்ட அஞ்ஞான விக்ஷே 
பாம்சத்துடனிருந்தாலும் , அஞ்ஞானா வரணாம்சக்தி 
னால் சொரூபம் மறைக்கப்பட்டதாகவே யிருக்கும் . 
ஞானிகளுக்கு அபரோக்ஷ ஞானத்தினால் ( நிதித்திபா 


XXX 


காட்டமான 


சனத்தில் ) ஆவரணாம்சம் நஷ்டமாய் விடுகின்றபடியால் 
சொரூபம் ஆவரிக்கப்படுகின்றதில்லை. 

ஆனால் ஹடயோகிகளுடைய சுழுத்திக்கும் சமா 
திக்கும் யாதுவித்தியாசமென்றால் சுழுத்தியில் மனது 
தமசின் பரிணாமத்தால் இருண்ட மேகத்திலுண்டாகும் 
நிசியிருளைப் போலக் 

மூடத் தன்மையை 
அடைகின்றது . சமாதியில் மனதின் சத்துவ பரிணாமத் 
தால் ஆத்மகத்துவம் விளங்கினாலும் , வெண்மேகத் 
தால் மறைக்கப்பட்ட சூரியன் போல அது அவித்தை 
யினால் சுற்றப்பட்டிருக்கிறபடியால் செம்மையாக விளங் 
காதிருக்கின்றது . ஞானிகளுக்கு 

ஞானிகளுக்கு மனதின் சத்துவ 
பரிணாமத்தால் அவித்தையின் ஆவரணம் இல்லாமற் 
போய்விடுகிற படியால் மேகமின்றிய நிர்மல ஆகாயத்தி 
னிடம் விண்மணி போல , ஆக்மா ஸ்பஷ்டமாகப் பிர 
காசிக்கின்றது . இதுவே ஆத்மதத்துவ 

மென்று 
ஆக்ம தத்துவத்தை நன்றாய் உணர்ந்தவர்களுடைய 
தீர்மானம் . இவ்விதம் ஞானிகளுடைய சமாதிக்கே 
சமாதிக் தன்மையென்பது நிரூபிக்கப்பட்டது . ( ஹட 
யோகிகளுக்குச் சமாதியில் மனதின் ஸத்துவபரிணாமம் 
உண்டாயும் ஆவரணம் அகலாதிருக்கிற தென்பது 
கருத்து . ) 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 

K. ஞானிகளது பிராரப்தகர்மம் 


இங்கு இதுகருத்து- அதிர்ஷ்ட பலனை உத்தேசித் 
துக் கர்மம் கற்பிக்கப்படுகிறது . ஞானிகளிடம் பலன் 
காணப்படுவதால் ஞானத்தினால் பிராரப்தம். நிவிர்த்தி 


xxxi 


யாகின்றதில்லையென்று சொல்லப்படுகிறது . அந்தப் 
பலன் மந்த ஞானிகளுக்கே உண்டாகிறபடியால் அவர் 
விஷயத்தில் மாத்திரமே பிராரப்தம் கற்பிக்கத்தக்கது : 
மற்றவருக் கன்று . அந்தக்கரணத்தில் ஏறுவதான 
யாதொரு சுகம் முதலியன தன்னுடையனவென்று 
விளங்குகின்றனவோ அவைகளே பலனெனப்படும் . 
மத்தியம உத்தம ஞானிகளுக்கு அந்தக்காணத்தில் 
ஏறுவதானவை தம்மதென்று விளங்குகிறதில்லை . அவ் 
வாறு விளங்குகிறதென்று மொழியத்தகாது , சமாதியில் 
சுகம் முதலியன தீரவிளங்காதாகையால் . எழுந்திருக்கும் 
பொழுது , பிரதிபிம்பங்களுக்குக் கண்ணாடியின் சொரூ 
பமின்றி வேறில்லாதது போலத் திருசியமான அனாக்மா 
திருக்குமாத்திரமாக விளங்குவதாலும் ஆத்மாமாத்திர 
மாகவிளங்கும் சுகம் முதலியன தன்னதென்று விளங்கா 
தாகையாலும் ஆத்மத்தன்மையாக விளங்கும் சுகம்முத 

பிராரப்த நிமித்தமேயென்று சொல்லத்தகா . 
பிறருடைய தாகவிளங்கும் சுகம் முதலியனவும் சாமான் 
னியமாக விளங்குவதால் அவைகளும் தன் பிராரப்தத் 
தால் ஏற்பட்டதென்ற சங்கைவரும். அவ்விதம் மொழி 
பத்தக்க தன்று . ஏனென்றால் , பிறரால் உணரப்படும் 
சுகாதிகளால் நான் சுகி யென்று தன்னிடத்தில் சம் 
பந்தமுண்டாக நிமித்த மில்லாததால் கடம் முதலிய 
வற்றை அடைதல் போலவே அப்பலன்களை அடை 
வதும் . ஆகையினால் பலன் போன்ற சுகமின்மையால் 
இவர்களுக்குப் பிராரப்தத்தைக் கற்பிப்பதில் பிரயோ 


லியன 


ஜனமில்லை . 


மந்த ஞானிகளுக்கு , யாவும் சின்மாத்திரமென்ற 
சத்திய வாசனையின் அனுசந்தானம் மறைபட்டு, வியவ 
காரத்தில் புகும் வேளையில் அப்பொழுதுண்டாகும் சுகம் 


xxxii 


முதலியன தன்னுடையனவென்று விளங்குகிறபடியால் 
அவர் விஷயத்தில் பிராரப்தத்தைக் கற்பிப்பதில் பிரயோ 
ஜனமுண்டு . ஆனால் மந்தஞானிகளுக்கு வாஸ் தவசொரூ 
பத்தின் அனுசந்தானம் சின்னமாகி விபரீதப்பிரத்யயம் 
உதிப்பதால் அந்த விபரீதப்பிரத்யயத்தால் பிரதிபந்த 
மடைந்த ஞானம் புருஷார்த்தத்திற்குச் சாதகமாகா 
தெனும் பக்ஷத்தில் உண்மைதான் ; 

அங்ஙனமல்ல 
வென்று சிலர் கூறுகின்றார் . தத்துவவித்துக்குப் பூரண 
ஞான சம காலத்திலேயே 
காலத்திலேயே அஞ்ஞானம் 

அஞ்ஞானம் நிவிர்த்தி 
யாகின்றதாலும் , சொரூபாவரணம் நஷ்டமாகின்ற 
தாலும் , பிராரப்த நிமித்தம் அஞ்ஞானத்தின் விக்ஷேப 
சக்தியே சிலகாலம் அனுவிர்த்தியாகின்றது ( தொடர் 
கின்றது ). பலனைக் கொடுப்பதினாலேயே பிராரப்தம் 
தானாகவே அறும்பொழுது தேகாந்தரங்களை அடைதற் 
குரிய கர்மமில்லாததாலும் அதற்குரிய சொரூபாவாக 
அஞ்ஞானமாகிய நிமித்த மில்லாததாலும் , விகற்பத்தை 
உற்பன்னம் 

அந்தக்கரணமும் 
கில்லா நெருப்புப் போல நசித்திருக்கிறபடியாலும் 
தேகாந்தரம் சம்பவியா காகையால் பிரஹ்மமாத்திர 
மாய்ச் சேஷிக்கும் மோக்ஷமானது தள்ளத்தக்க 
தன்றே . ஆனால் எவனுக்கு விபரீதப் பிரத் பயத்தால் 
ஞானம் பாதிக்கப்படுகிறதோ அவனுக்குப் பூரண ஞான 
மில்லை . பின் யாதென்றால் ஞானாபாசமே . இதுபற்றியே 
கேவல ஞானிக்கும் ஜீவன் முக்தனுக்கும் சாஸ்திரங் 
களில் பேதம் கூறப்பட்டிருக்கின்றது . 

மந்த ஞானிக்குச் சதா அனுசந்தானமில்லாததால் 
“ எவ்வெப்பாவத்தை ஸ்மரிக்கின்றானோ என்ற நியாயப் 
படி பிராரப்த நிமித்தக விபரீத ஸ்மாணையினால் தேகாக் 
தரமுண்டோ வென்றால் , இல்லை . மத்தியம் 


செய்வதான 


xxxiii 


22 


தமஞானிகளுக்கும் பிராரப்த நிமித்தக விபரீத பாவ 
னையைத் தடுக்கக் கூடாதாகையால் " எதை எதை 
யென்பது ஞானிபைப்பற்றிய வசனமன்று .-- அஞ்ஞா 
னம் ஞானசமகாலத்திலேயே கஷ்டமாகிப் பிராரப்தம் 
நசிக்கின்றபடியால் இவர்களுக்குப் பலனாகாது ஏற்படும் 
சுகம் முதலியவற்றின் ஆகஸ்மிகத் தன்மையை அகற் 
றும் பொருட்டுப் பிராரப்தமென்பது சிறிது அங்கீகரிக் 
கப்பட்டதே யன்றி வேறல்ல . இவ்விருவருக்கும் பிரா 
சப்தமில்லை . ஆனால் மந்தஞானிக்குப் பிராப்கம் விப 
ரீதம் போன்றிருப்பதால் என்று சங்கை வரும் . இவ 
னுக்கும் பிராரப்தமில்லை. ஞானிகளுக்கு அந்தியகாலத் 
தில் விபரீத ஸ்மாணையுண்டாகா தாகையால் . அத 
லால் திருஷ்ட துக்கத்தின் இருப்பு இன்மைகளால் 
கேவல ஞானிக்கும் ஜீவன் முக்தனுக்குமுள்ள வேற்று 
மையைத் தெரிந்து கொள்ள வேண்டியது . புண்ணிய 
தீர்த்தத்திலாகட்டும் , நாய் தின்பவன் மனையிலாகட்டும் , 
நினைவின்றித் தேகம் அகன்றாலும் ஞானசமகாலத்தில் 
முக்தனானவன் கைவல்லியத்தை அடைகின்றான் 

கூறப்பட்டுள்ளது . பிரமாணத்தினாலாவது , 
சாஸ்திரத்தினாலாவது , குருமொழியினாலாவது, எல் 
லாமாயிருக்கும் சிவதத்துவத்தைத் திடமாக ஒரு கட 
வை அறிந்தானாயின் அவனுக்குக் காரணத்தினாலாவது 
பாவனையினாலாவது செய்யப்படுவதானது ஒன்றுமே 
யில்லை . 


என்று 


இருபத்கிரண்டாவது அத்தியாயம் 
L. சொரூபத்தின் ஆனந்தத்தன்மை 


சங்கற்பத்தினால் விளங்குவதான திருசியத்தை 
அனுசந்தானம் செய்யாமல் தீர ஒழித்துவிட்டால் அவ் 
வனுசந்தான மின்மைக்குச் சாக்ஷியாகச் சேஷித்திருக் 
கிற தன்னாம ஸம்வித்தே இரண்டற்ற பரஸம்விக் 
தாகும் . இவ்வடிவத்திற்குப் புருஷார்த்தத் தன்மையைச் 
சாதிப்பதின் பொருட்டு இதற்குச் சுகவடிவக் தன்மை 
கூறப்படுகிறது . இது அகண்டமான ஆனந்தத்தினால் 
கன வடிவமானது . இதற்குக் காரணம் யாதென்றால் --- 
துக்கப் உபாதியின் கன்மையுடைய தாகையாலும் , 
சொரூபத்தினிடம் அஃது வாஸ் தவத்தில் இல்லாத 
படியாலுமாம் . விஷபங்களால் ஏற்படுவதான சர்வமான 
பிராணிகளுடைய எவ்வகை ஆனந்தங்களுண்டோ அவ் 
வானந்தங்களால் கனவடிவங் கொண்ட சொரூபந்தான் 
அவள் . ஏனென்றால் அவள் எல்லோராலும் கோரப் 
பட்டவளாயிருக்கின்றாள் . ஆனால் எல்லோராலும் கோ 
சப்பட்ட சுகப் போக்கியமன்றோ. அஃதெங்ஙனம் போக் 
தாவின் வடிவுடையதாகுமென்ற ஆக்ஷேபத்திற்குச்சமா 
தானப் . எல்லோராலும் கோரப்பட்டிருப்பதால் ஆத்ம 
சொரூபமே சுகமாம் . அங்ஙனமன்றேல் அது அவ்வித 
மாகாது . ஆனால் இந்த ஏதுவானது தேகம் , ஸ்திரீ , 
தனம் முதலிய கோரப்பட்டவைகளில் வியபிசரிக்கின் 
றதே யென்றால் , தேகாதிகளில் முக்கியமான கோரப் 
படுந் தன்மையில்லை . ஏனென்றால் தேகாதிகள் ஆத்ம 
சுகத்தின் பொருட்டே கோரப்படுகின்றன . இக்கார 
ணத்தாலேயே சொர்க்கம் முதலிய சுகத்தைக் கோரு 


XXXV 


வோர் உணவொழித்துத் தேகாதிகளைத் தியாகஞ் செய் 
வதுங் காணப்படுகின்றது . இது பற்றியே அத்ம 
சொரூபமானது ஒரு 

விதத்திலும் ஒருபொழுதும் 
கோரப்படாதது அன்று . ஆகையினால் ஆத்மாவே 
முக்கியமாகக் கோரப்பட்டிருப்பதால் அஃது சுகவடி 
வானதென்று அபிப்பிராயம் . 

ஆனால் ள் திரீசுகம் முதலியவற்றில் போக்கியத் 
தன்மை ஸ்பஷ்டமாக அனுவிக்கப்படுவ தாலும் இஃ 
தன்றிய சுகம் பிரமாணமன்றாகையாலும் ஆத்மா சுக 
வடிவான தன்று என்ற ஆக்ஷேபத்திற்குச் 
தானம் . யாதொரு ஆத்மானந்தமுண்டோ 

அகன் 
இலேசமே விஷயானந்தமென்று ஆகமங்கள் கூறுகின் 
ரன . கிரியை யின்றிய ஆகாயத்திற்குக் கடம் முதலிய 
வற்றால் பரிச்சின்னமான அம்சத்தினிடமாக , உபாதி 
சம்பந்தமான கிரியை காணப்படுவதுபோலும் , அறியப் 
படாத சிதாக்மாவும் பரிச்சின்னங்களான திருசியங் 
களாக உ.பாதியினால் அறிபடு பொருளானது போலும் , 
ஆக்ம: சுகமும் பரிச்சேத 

நிமித்தத்தால் உபாதித் 
தன்மையுடைய போக்கிய சுகபாகன்ற தென்பது 
கருத்து . 

ஆனால் ஆத்பாவிற்குச் சுகத்தின் தேட்டபோ 
யன்றிப் பிரமாண மில்லாததால் அதற்குச் சுகவடி வ 
மில்லை என்ற சங்கைக்குச் சமாதானம் . சொரூப்பூத 
மாயிருக்கும் ஆனந்தமே பாரத்தை நீக்கிய முதற் 

த்திலும் சுழுத்தியிலும் விளங்குகிறது . இங்கு 
இது கருத்து . சுமையை நீக்கியபின் எல்லோராலும் 
அனுபவிக்கப்படுவதான சுகம் தள்ளத் தகாததாயும் 
தன் உணர்வில் பட்டதாயுமிருக்கிறது . இதனில் ஸ்திரீ 
சங்கம் முதலிய நிமித்தங்களில்லாததால் இது சொரூப 


xxxvi 


காரணமாக 


பூதமானது . இது சுமையின் நீங்கலினால் ஏற்பட்ட 
தென்றும் மொழியத் தகாது . சுமை நீங்கல் அபாவ 
மாகையாலும் அபாவத்திலிருந்து 

பாவம் 

உண்டாகா 
தாகையாலும் , சுகம் ஏற்படுவதற்குக் 
வேறுயாதொன்றும் இல்லை. ஆகையினால் அஃது சொரூ 
பபூகமான சுகமேயாகும் . ஆனால் கடுமையான துக் 
கத்தின் நிவிர்த்தியே பிராந்தியினால் சுகம் போலத் 
தோற்றுகின்றது என்ற சங்கைக்குச் சமாதானம் . 
சொஸ்தனாக விருக்கும்பொழுதும் புருஷன் சுழுத்தி 
யில் நிர்நிமித்தமாக மகத்தானசுகத்தை அனுபவிக்கின் 
றான் . எழுந்தவனுக்குச் சுகமாக உறங்கினேனென்று 
ஸ்மிருதி யுண்டாவதால் அந்தச் சுகம் கள்ளத்தக்க 
தன்று . இதுவும் சொரூபபூத சுகமேயாம் . இங்கு 
( சுழுத்தியில் ) சுகமில்லையென்றால் பசு பாமரர் முதலிய 
யாவருக்கும் சுழுத்தியினிடமாகப் பிரவிர்த்தி யுண்டாக 
மாட்டாது . 

ஆனால் சுகமானது சொரூப பூதமாயிருந்தால் 
அஃதேன் எப்பொழுதும் அனுபவிக்கப் 

படவில்லை 
யென்றால் - எல்லோருக்கும் ஆதாரத் தொனியானது 
இடைவிடாது விளங்கிக் கொண்டிருந்தாலும் பாகியத் 
தொனியால் மறைபட் டிருக்கின்றது . 

இதற்காகச் 
செவிகளை நன்றாய் மூடிக்கொண்டால் அத்தொனி 
கேட்கப் படுகின்றது . இவ்விதமே தன்னாத்ம 
மும் , காமங்கள் கர்த்தவ்வியங்கள் முதலிய அகில 
வாசனைக் கூட்டங்களான காட்டுத் தீயினால் தகிக்கப் 
படும் துக்கத்தால் மறைபட்டிருக்கிறது . இந்த வாச 
னைக் கூட்டங்கள் சுழுத்தியில் தமது கரணத்தில் விலய 
மாவதால் , செவிகளை மூடிக்கொண்டால் தொனிகேட்ப 
துபோல ஆக்ம.சுகமானது ஸ்பஷ்டமாக விளங்குகிறது. 


சுக 


XXXvii 


சுமை 


சுமையை வகித்திருக்கும் தருணத்தில் 
நீமித்தமான மகாதுக்கத்தினால் வாசனைக் கூட்டங்க 
ளால் ஏற்படுவதான துக்கம் மறை படுவதாலும் சுமை 
யின் துக்கம் மறைபடா திருப்பதாலும் சுமையின் துக் 
கமே முக்கியமாக மேலிட்டிருக்கும் . சுமையை நீக்கு 
வதால் அந்தத்துக்கம் நிவிர்த்தியாகும் பொழுது வாச 
னாதுக்கம் உற்பவமாகும் வரையில் ஆத்ம சுகமானது 
ஸ்பஷ்டமாக விளங்குகிறது . ஸ்திரி முதலிய விஷய 
சுகமும் இவ்விதமேயாம் . முட்களைப் போலச் சதா 
குத்திக்கொண்டிருப்பதான அளவற்ற வாசனைகள் இரு 
தயத்தில் இருக்கின்றன . அங்கு ஒரு விஷயத்தின் 
அடைவை நினைத்து விட்டால் அவ்விஷயத்தைப்பற்றிய 
காமத்தின் கடுமையினால் அதிலிருந்து முண்டாகும் 
தாபமானது கடுமையாயிருக்கும் பொழுது அன்னியங் 
களான எல்லா வாசனைகளும் மறைபட்டவை 

போல 
வாகின்றன . பின் அவ்விஷயத்தை அடையும் பொழுது 
மகா துக்கம் சமனமாகின்றபடியால் மற்ற காமம் உத 
யமாகும் வரையில் ஆத்மசுகம் ஸ்பஷ்டமாய் அனுபவிக் 
கப்படுகிறது . ஆகையினால் எல்லோராலும் கோரப் 
படுவதால் சிதாத்மாவே ஆனந்தமென்று சொல்லப்படு 
கிறது . 

ஆனால் , எல்லோரும் சுகத்தை ஆத்மபூதமென்று 
என் அறிகிறதில்லை யென்றால் மூடத்தன்மையாலே 
யே அவ்விதம் அறியாதிருக்கின்றார்கள் என்று கருத்து . 
இதற்குக் காரணம் யாதென்றால் , வியஞ்சகங்களாகிய 
ஸ்திரி முதலியவற்றின் பேதத்தால் , 
அந்தந்தக்காலத்தில் உண்டாகி அழிகிறதென்று கருது 
வதால் ஸ்திரமான ஆத்மசுகத்தை மூடர்கள் அறிகின்ற 
தில்லை . 


சுகமானது 


இருபத்திரண்டாவது அத்தியாயம் 

M. “ அஸத்கியாதி நிராகரணம் 


அஸத்கியாதி 

வாதிகள் நிரதிஷ்டானமாகவே 
பிராந்தியுண்டாகிற தென்கின்றார்கள் . அவர்கள் மதத் 
தின் மறுப்பு இங்கு கூறப்படுகிறது . அவர் மதத் 
தில் இது வெள்ளி என்று அசத்தை ஆசிரயித்த 
ஞானம் உண்டாகிறது . இவ்விதமே ஜகத்தின் ஞான 
மும் அசத்தை ஆசிரயித்த தென்கின்றார்கள் . ஜகத்து 
நாஸ்தி ( இல்லை ) யென்ற நிச்சயத்தை முன்னிட்டுச் 
சூன்னியத்தையே நீடித்துப் பாவனை செய்வதால் 
ஜகத்தின் பாவனை ஒழியும் பொழுது சூன்பாக்மத் தன் 
மையை அடைகலே மோக்ஷமென்பது அவர்களது 
நிலை . இதனைத் தூஷிக்கின்றார் . ஜகத்து நாஸ் 

நாஸ்தியென் 
பதானது பிராந்தி வடிவமான அபூரண திருஷ்டியே 
யாம் . எவ்விதம் கடம் முதலியன எவ்விதத்திலும் 
அசத்தன்றோ, ஆனால் மிருத்து முதலியவற்றின் வடி 
வாகச் சத்தாயிருக்கின்றதோ அவ்விதமே ஜகத்து எவ் 
விதத்திலும் அசத்தன்று . பின் யாதென்றால் , சித்வடிவ 
மாகச் சத்தேயாகும் . ஆதலால் ஜகத்து அத்தியந்தம் 
(தீர ) நாஸ்தியென்ற நிச்சயமானது பிராந்தியே என்பது 
கருத்து . ஏனென்றால் , எவ்விதத்திலும் இல்லை யென்ற 
விபரீத நிச்சயமானது பிரமாணத்தன்மை பொருந்தி ஒரு 
பொழுதும் சித்தியாது . ஏன் சித்தியா தென்றால் ,, 
இருக்கிறது இல்லையென்ற இருபக்ஷங்களையும் சாதிப் 
பவனான சிதாத்மாவின் சொரூபமாக ஜகத்துக்காணப் 
படுவதாலும் சர்வத்தையும் நிஷேதித்த பின்பும் மறு 


xxxix 


படியும் ஸ்பஷ்டமாய்ச் சம்பவிப்பதாலுமே . கடம் 
முதலியன விகாரத்தன்மையாக இல்லை யென்று நிஷே 
தித்தாலும் மிருத்து வடிவமாகக் தள்ளத் தகாதது 
போலத் திருசிய ஜகத்து திருசியத்தன்மையாக நிஷே 
திக்கப்பட்டாலும் ; அதன் திருக்கு வடிவமான அவ 
பாசம் தள்ளத்தக்க தன்றென்று கருத்து . இங்கு 
இது, தத்துவம் . ஜகத்து , மிருத்தின் தொடர்புடைய 
கடம் முதலியன போலச் சித்தின் தொடர்புடையதாக 
வே விளங்குகின்றது . இதன்கண் மற்றவர் ( அஸத் 
கியாதி வாதிகள் ) அஸக்கியாதியைப்பற்றி யிருப்பதால் 
விளங்குவதை எவ்விதத்திலும் நிஷோக்கின்றார்கள் . 
இதற்குச் சமாதானப் . நிஷேதிப்பவன் நிஷேதிக்கப் 
படுவதனுள் அந்தர்க்க தன் (உட்பட்டவன் ) ஆகியிருப் 
பதால் நிஷேகம் சித்தியாதாகையால் நிஷேதிப்பவ 
னிடம் தொடர்பாயிருக்கும் சிதாத்யா நிஷேதிக்கத் 
தக்கதன்று . அவர்கள் எவ்விதத்திலும் நிஷேதிப்பக 
னிடம் கருத்து இதுவாம் , --சித்தானது சவிகற்ப 
சுபாவமானது . அதுவே சம்சாரமாம் . அன்னியப் பிர 
மாணத்தன்மை யின்றிய நிர்விகற்பத்தால் சர்வமும் 
நிஷேதிக்கப் படும் பொழுது மோக்ஷ சித்தி யென்றும் , 
நிஷேதிப்பவனை நிஷேதிக்கத் தகாததுபற்றியே நாள்தி 
யென்ற சாபத்தினால் மட்டிலும் எவ்விதத்திலும் ஜகத் 
திற்கு விலயமில்லை என்றும் கூறப்பட்டது . சர்வசாதக 
னான சிதாத்மா , சர்வத்தை நிஷேதித்த பின்னும் சமாதி 
முதலியவற்றில் நிர்விகற்பனாகவும் சொப்பிரகாசனாக 
வும் விளங்குகிறபடியால் . 

ஆனால் அத்வைதம் என்பதில் நிஷேதிக்கத்தக்க 
தான அம்சம் யாது ? அதன் நிஷேதம் எவ்விதமென் 
றால் , - இங்கு உபநிஷத்தோர் கூறுகின்றார்- கண் 


xl 


ணாடிப் பிரதிபிம்பம் போலச் சத்து அசத்து வடிவங் 
கொண்டு அநிர்வசனீயமா யிருக்கும் ஜகத்து நிஷே 
திக்கத்தக்கது . ஆகமத்தோர் கூறுகின்றார் - ஆகர்சத் 
தில் நகரம் தோற்றுவது போல ஜகத்துத் தோற்று 
கிறது . பிரதிபிம்பங்களின் ஆகர்சத் தன்மை போல 
ஜகத்து சிதாத்மத்தன்மையாக உண்மையானது . அப் 
படியானால் இவற்றில் நிஷேதிக்கப்பட்டது யாதென் 
றால் துவைதம் 

என்று 

கூறுகின்றோம் . ஆனால் 
துவை தம் ஜகத்தினுட்பட்டகா அன்றா ? முன்னதா 
னால் உண்மையாகின்ற படியால் அதன் நிஷேதம் , பொ 
ருந்தாதென்றும் , பின்னதானால் அதன் அநிர்வசனீயத் 
தன்மை தள்ளத்தக்க தன்றென்றும் சங்கை செய்யும் 
பக்ஷத்தில் சமாதானம் - துவைதம் ஜகத்தினுள்ளா 
யிருப்பதே யாகும் . அப்படியானால் உண்மையான 
துவைதத்தின் நிஷேதம் எவ்விதமென்றால் , - கேளும் , 

இங்கு பாஸியமானது பாஸனத்திற்கு வேறின்றிய 
தன்றென்பதே துவைதமாம் . துவைதம் பிராந்தி 
யான தோற்றத்திற்கு அன்னியமன்றாகையால் துவைத 
நிஷேகம் துவைதப் 

பிராந்தியை அகற்றுவதுடன் 
முடிவாகின்றது . இதுபற்றியே “ உண்மையில் ஏகத் 
தன்மை பிருதக் தன்மை ( வேற்றுமை ) யிலிருந்து 
பின்ன லக்ஷணமுடையதன்று. தத்துவம் ஒன்றே 
பிருதக்காகவும் ஏகவடிவாகவும் இருக்கிறது . " என்று 
கூறப்பட்டது . 

அநிர்வசனீய வாதத்திலும் நிஷேதமானது அநிர் 
வசனீயமா 

அல்லது சத்தியமா ? முன்னதானால் 
ஜகத்து நிஷேதமன்று இரண்டாவதானால் துவைத 
மேற்படும் . நிஷேதமானது அதிகரணத்தின் தன் 
மை பொருந்திப் பிரஹ்ம ரூபமாகின்றதால் துவை 


xli 


தம் ஏற்படாதென்றும் மொழியத்தகாது . அனாத்மா 
வாகத்தோற்றுவதான நிஷேதத்தையும் ஆத்மரூபமாக 
எடுத்துக்கொண்டு நிகில ஜகத்தும் 

ஆத்மரூபமான 
தென்று அங்கீகரிப்பதானது எங்கள் (a ) கூற்றுக்கு 
விரோதமின்றியதாம் . அபாவத்திற்கே அதிகாணத் 
தன்மையென்று சங்கிக்கலாகாது . தனக்கன்னியமான 
வேற்றுமையின் தன்னாத்ம ரூபத்தன்மை யென்றவாறு 
நிகிலமான ஜகத்திற்கும் பாவத்தன்மை சாதிக்கக்கூடு 
மாகையால் நிஷேதத்தினாலாவது 

வேறு விதமாக 
வாவது துவைதா பாசமான பிராந்தியை அகற்றுவதே 
புருஷார்த்தம் . இதுவே அத்வைத சாஸ்திரத்தின் 
கருத்து . ஆகையினால் முமுக்ஷுக்கள் வாதத்தை 
ஆதாரமாகக் கொண்டிருக்கும் மதபேதங்களில் புகத் 
தகாதென்று தெரிந்துகொள்ள வேண்டியது . ஆகர் 
சத்தில் பிரதிபிம்பிதமான நகரம் ஆதர்சத்திற்கு வேறா 

போலச் சிதாத்மாவின் ஒரே வடிவுடைய 
காகவே ஜகத்துச் சக்தியமாம் . சிதாத்ம 

ரூபமாக 
ஜகத்துச்சத்தியம் என்று மொழிந்ததனால் மட்டிலும் , 
ஜகத்துச் சிதாத்ம ரூபமாக இருக்கின்றதாவென்று 
அஷே பிக்கத்தகாது . இது , அவித்தை அநிர்வசனீய 
மானதென்று மொழிந்த விடத்தில் " அவித்தை இருக் 
கின்றதா என்ற ஆக்ஷேபத்திற்கு நிகரானதாகும் . 
அநிர்வசனீயமென்று மொழிந்ததனாலேயே அது இருக் 
கிறதாவென்று கேட்கத் தகாததுபோலச் " சித்திற்கு 
வேறில்லை சர்வமும் ” என்று மொழிந்த விடத்தில் 
சர்வமும் இருக்கிறதாவென்ற ஆக்ஷேபம் பொருத்த 
முடையதாகாதென்று அறிய வேண்டியது . 


காதது 


13 


( a ) ஆகமத்தோர் . 

24 


xlii 


இவ்விதம் சர்வமும் சத்தியமென்ற ஞானமே 
பூசண விஞ்ஞானமென்று கூறப்படும் . 


அனுபந்தம் முற்றிற்று . 


குறிப்பு . சத்தியம் = சத்தாமாத்திரம் . 


அருஞ்சொல்லகராதி 


= வஸ 


அவச்சேதம் = துண்டித்தல் 
அகடிதம் = அசாத்தியம் 

அனவஸ்தை = முடிவின்மை 
அகிலமான = யாவுமான 

அவிஸ்மாணம் = மறதியின்மை 
அஞ்சனம்= மை 

அந்தரம் = மத்தியம் 
அசிந்தியம் = நினைக்கவொண் அந்தராளம் = நடு இடை 
ணதது 

அஸதி = 1. நற்குணமில்லாத 
அபக்யாதி = அவதூறு 

வள், 2. சூன்யை ( இல்லாத 
அபாரமான = தாண்டக்கூடா 

வள் ) 

அதிர்ஷ்டம் = தென்படாதது 
ததான 
அபார்த்தகம் = பயனற்றது 

அர்த்தக்கிரியை 
அபிலாஷை = கோரிக்கை 

தொழில் 
அபிஞ்ஞர் = அறிஞர் 

அதிர்ஷ்டம் = கர்மபலன் 
அபிமுகமாக = நேரிட்டதாக 

அத்தியந்தம் = மிகவும் 
அபிநவம் = புதிதான 
அனுவிர்த்தி = தொடர்பு 
அனுரூபம்=சமானவடிவம் ஆபாதரூபமான = மேலெழுந்த 
அனுராகம் =ஆசை 

வாரியான 
அனுகதம் = பின்தொடரல் ஆகமாபாசம் = ஆகமம் போன் 
அபரிச்சின்னம் = அகண்டம் மது 
அனாரியன் = மிலேச்சன் ஆக்கிரமித்தல் = வலுவி லிழுத் 
அவபாசம் = விளக்கம் 
அவனி = பூமி 

ஆகாரம் = வடிவம் 
அவகாசத்தன்மை இடங் ஆகஸ்மிகம் = தற்செயல் 

கொடுக்குந் தன்மை ஆர்த்தர் = பிணியாளர் 
அரங்கம் நாடகசாலை ஆர்தரம் = உள்ளிருப்பது 
அவிசாரம் = விசாரியாமை ஆவிர்ப்பவம் = தென்படல் 
அவித்துவான் = அஞ்ஞானி ஆவிர்த்தம் = மறைக்கப்பட் 
அமோக = மிதமற்ற 
அமேத்தியம் = மலம் ஆதர்சம் = கண்ணாடி 
அதத்வியாவிருத்தி = அஃதல் ஆஸக்தி = பிரியம் 
லாததினின்று எதிர்மறை ஆப்தன் = சினேகிதன் 
யாய் அதனைக் குறிப்பிடல் ஆக்கியானம் = கதை 
அகண்டாகாரமான = துண்டிக் ஆபிமுக்கியம் = 

நேரிட்டிருத் 
கப்படாத வடிவுடைய 
அயுக்தம் = பொருத்தமின்றி ஆலிங்கனம் = தழுவல் 

ஆகர்ஷித்தல் = இழுத்தல் 


தல் 


- 


தல் 


xliv 


அருஞ்சொல்லகராதி 


கடனை 


= 


ஒர் 


ஈ 


ஆகாரதொனி = சரீர நாடிக 
ளில் நின்றெழும்பும் சத்தம் கர்த்தபம் = கழுதை 

ககனம் = ஆகாயம் 
இலீனம் = ஒடுங்குதல் 

= சாதித்தல் 
இரதி = கலவி 

கட கிருதாக்கியானம் 
இரஜ்ஜு = கயிறு 

கதை 
இலேபம் = ஒட்டல் , பற்றல் - கதளி = வாழை 
இலிங்கதேகம் = சூக்ஷம சரீகர்ச்சூரம் = பேரீந்து 
ரம் 

கரணம் = சாதனம் , கருவி 
கர்த்தவ்வியம் = செய்ய வேண் 

டியது 
ஈசித் தன்மை = பஞ்சகிருத்தி கிருதஞ்ஞன் = நன்றி யறித 
யங்களைச் செய்யும் ஈசுவரி 

லுடையவன் 
யின் வல்லமை 

கிருதகிருத்தியர் - செய்ய 

வேண்டியதைச் செய்து 
உபலம்பம் = அனுபவம் 

முடித்தவர் 
உபயம் = இரண்டு 

கிருதார்த்ததை 

பொரு 
உபாதானம் = முதற் சாமக்கிரி 

ளடைந்த தன்மை 
உன்மத்தர் = பித்தர் 

கர்ப்பத்தில் = உள்ளில் 
உலோகாலோக பர்வதம் = சக் கிருத்திரமம் 

கற்பனை 
காவாள கிரி 

கிரந்தி = முடிச்சு 
உதாகரித்தல் = மெய்ம்மைப் கிரகித்தல் = உட்கொள்ளல் 
படுத்தல் 

கிருகம்- வீடு 
உத்தாக்ஷணம் = அடுத்த கணம் கிஞ்சித் = கொஞ்சம் 
உறுக்கி = கோபித்து கூடம் = இரகசியம் 
உதாசீனம் = விருப்பு வெறுப் கூபம் = கிணறு 
பில்லாமை 

கேசம் = ரோமம் 
உபபோகம் : = சிறுபோகம் 

கேதம் = வியசனம் 

கௌசலம் = சாமர்த்தியம் 
ஊர்த்துவம் = மேலெழுந்தது கௌரமான 

வெண் 


- 


ஊ 


மை 


ஏ 


யான 


- 


ஏகவத்ஸலன் = ஒரே பிரீதி கனிஷ்டன் = தம்பி 
யுடையவன் 

காடமான அடர்ந்த 
ஏகாசம் = ஒரேமாதிரி கிரீடாபரன் விளையாட்டில் 

பிரியன் 
ஐசுவரியம் = ஈசத்தன்மை , 
கடவுளநு வல்லமை 

சகஜம் = இயற்கையானது 


- 


- 


அருஞ்சொல்லகராதி 

xlv 
சங்கோசம் = சுருங்கல் சரம் = சஞ்சரிப்பது 
சங்காதம் = கூட்டம் 

சலம் 

- அசைவு 
சககாரி- துணைக்கருவி சுக்தி = கிளிஞ்சில் 
சாக்தம் = சக்திமதம் 

சொச்சம் நிர்மலம் 
சக்திபாதம் = பரையின் அனுக் 
கிரகம் 

த 
சதா = எப்பொழுதும் 

ததாகாரம் = அவ்வடிவம் 
சதாகமம் = நற்சாஸ்திரம் 

தத்துவம் = உண்மை 
சரத்காலம் = இலையுதிர்காலம் தன்யை = பாக்கியவதி 
சமாவேசம் = செம்மையாய் தன்யன் = பாக்கியவான் 
உட்புகுதல் 

தரிசனம் = பார்வை [ பம் 
சமாகிதர் ஏகாக்கிரமுடை தத்பரதை ஊக்கம் , விருப் 
சமுதாயம் = கூட்டம் ( யவர் தருணம் = யௌவா தசைக்கு 
சமூகம் = கூட்டம் 

மேற்பட்ட தசை 
சமனமாகும் = அடங்கும் 

தபஸ்வினி = யோகிநி 
சசீ = இந்திராணி 

தடஸ்த லக்ஷணம் = மற்றொன் 
சங்கம் சேர்க்கை 

றை முன்னிட்ட லக்ஷணம் 
சிரேயசு சுபம் 

தடஸ்த வேளை = தடைபெற்ற 
சின்மயி = அறிவு ரூபி 

காலம் 
சின்னம் = துண்டித்தல் 

தத்துவப் பிழம்பாக = தத்துவ 
சீதகாலம் = குளிர்காலம் 

சாரத்திரளாக 
சுதாசமுத்திரம் = அமிர்தக் தத்தர் = தத்தாத்திரேயர் 

தாரணை செய்தல் = கருத்தில் 
சுஷ்கதர்க்கம் = வறட்டு வாது , 

தரித்தல் 
வீண்வாதம் 

தாரு = மரம் 
சேடி = வேலைக்காரி 

தாரதம்மியம் = ஏற்றக் குறைவு 
சேத்தியம் = அறிப்படுபொருள் தாபம் = உஷ்ணம் , தகித்தல் 
சேஷம் = மிச்சம் 

தபனன் = சூரியன் 
சுரோத்திரம் = செவி 

புத்திரன் 

( வம் 
சத்தா = சத்தை = இருத்தல் தண்டாகாரம் - 

தடியின் உரு 
சிகை = கொழுந்து 

துறவி 
சிதக்கினி = ஞானத்தீ 

திருசி பார்க்கிறவன் 
சம்பத்தி = அடைதல் 

தியேயம் தியானிக்கப்பட் 
சதுரர்கள் = சமார்த்திய முள் 

டது 
ளவர்கள் 

திமிரரோகம் = கண்ரோகம் 
சித்திரிதமான = அலங்கரிக் தித்திரி = சீலிழுங்கிப்பணி 
கப்பட்ட 

திந்துகபலம் : = ம 

= மாம்பழம் 


கடல் 


தனயன் 


- 


தியாகி 


xlvi 


அருஞ்சொல்லகராதி 


ன 


திருஷ்டா = பார்ப்பவன் 
திரணம்:-- புல் 
திரிபுரா = முப்புரங்களாகிய பராகாயம் = சிதாகாயம் 
மூன்றவஸ்தைகளிலும் ஊடு பரிணாமம் = மாறுதல் 
ருவியும் அவைகட்கு மேலா பரமமான = சிரேஷ்டமான 

துரியவடிவாயு மிருப் பரிச்சேதம் = அளவை , துண் 
பவள் 

டித்தல் 
தீனன்- எளியவன் 

பரஸாதனம் = மேலான திறமை 
தீக்ஷை = உபதேசம் பரிகரித்தல் = நீக்குதல் 
துர்புத்தி = கெட்ட புத்தியுடை பராவரம் = உயர்ந்ததும் தாழ்ந் 
யவர் 

ததும் 
திருஷ்டம் = பிரத்தியக்ஷம் பரமபாவன = மிகப் பரிசுத்த 
துவீபம் = தீவு 

பலம் = பழம் 

( மான 
திராவிடம் = தமிழ் 

பரித்தியாகம் = நன்றாய் விடல் 
துவாரா= வாயில் 

படர் = போர்வீரர் 
துர்லபம் : = அரிது ( பதி பவித்தல் = தோற்றுதல் , ஆகு 
துஷ்டி = சந்தோஷம் , திரு பாகிய = வெளியிலுள்ள ( தல் 
துர்க்கடம் = செய்தற்கரியது பானம் = குடிப்பது 
தூஷ்ணம் = நிர்ச்சிந்தை பானம் = விளக்கம் 

தேகத்திலுள்ளவன் பாஸகன் = விளக்குவோன் 
( ஜீவாத்மா) 

பாலியம் - விளக்கப்படுவது 
தியஜித்தல் = தள்ளுதல் 

பாஸனம் = விளங்கல் 
பாவங்கள் = இருப்பன 

பாதபீடம் தாள்வைக்கும் 
நடி = நாடகப்பெண் , வேசி மணை 
நாசிருங்கம் = மனிதக்கொம்பு பார்க்கவன் = பரசுராமன 
நிதானம் = மூலகாரணம் பாசிதம் = பக்குவம் 
நிபிடமான 

அடர்ந்த பாவகன் அக்கினி 
நிர்ச்சிந்தை = எண்ணமற்றது பாரூபம் = பிரகாசரூபம் , ஒளி 
திட்டமான , 

வடிவம் 
யறையான 

பாதை = அழிவு, பொய்யாகு 
நிராகாரமான = வடிவற்ற பிராப்தி = அடைதல் 
நிபுணன் = புத்திமான் 

பிரசினம் - கேள்வி 
நித்தியபான = என்றும் ஒளிர் பிரதிக்கிரியை - பதில்செய்கை 
வதான 

பிரத்தியக் 

= உள் 
GC = இராத்திரி 

பிராதா = சகோதரன் 
நாரி = ஸ்திரீ 

பிரசன்னன் = சந்தோஷித்த 


- 


ந 


- 


நிருக்த 


வரை 


[ தல் 


ம 


அருஞ்சொல்லகராதி 

xlvii 
பிராபித்தல் = அடைதல் ( வன் 
பிருத்தியன் = சேவகன் 

மனோகரம் = மனதை விசீகரிப் 
பிதாமகி = தகப்பனது தாய் 

மரு = கானல் 

( பது 
பிரமிதம் = விஷயம் , பொருள் மனேஹாரிணி = மனதை 
பிரசம்சை = புகழ் 

இழுப்பவள் 
பிரதியோகி = விரோதி மரீசிகா = கானல் நீர் 
பின்னமான =வேறான மகாமந்திரம் = மாயாசக்தி 
பிரத்தியயம் = பண்புச்சொல் , மகாகாயம் = பரப்பிரமம் 
உணர்வு 

மகாசயன் = மேலான உள்ள 
பிரத்தியபிஞ்ஞை= எதிர் தாக் 

முடையவன் 
கும் ஞானம் 

மகத்தரம் = வன்மை மிகுந்தது 
பிரலாபம் = பிதற்றல் மதாந்தகன் = மதத்தால் குரு 
பிரசாதித்தல் = சந்தோஷித்தல் 

டானவன் 
பிரதிபை = சுய ஒளி மாலின்யம் = அழுக்குடைமை 
பிரதிசந்தானம் கவனம் , மிருத் = மண் 
ஏகாக்கிரம் 

மிதுனம் = இரட்டை 
பிரௌடன் = முதிர்ந்தவன் மிதேசுவிரன் = மிதமான செல் 
பிரவிவிக்தம் = தனிமை மிருத்யு = காலன் ( வவான் 
பீஜம் = முளை 

மத்தியபானம் = கள் குடித்தல் 
பூஜாங்குரம் 

விதையிலுண் மாகாத்மியம் = மகிமை 
டாகும் முளை 

முமு xை = மோக்ஷ இச்சை 
பீபத்ஸம் = அருவருப்பு 

முஷ்டி = பிடி 
புத்தர் = புத்திமான்கள் 
புரீஷம் - மலம் 

யாஞ்ஜீயகர் = யாகத்தோர் 
பேகம் = தவளை ( படுதல் யோனி = உற்பத்திஸ்தானம் , 
பேதித்தல் = பிளத்தல் , வேறு 

காரணம் 
புராதனமான = பழையதான 
போஜ்யம் = உணவு 
பௌருஷம் = தாளாண்மை 

ரிஷிஸத்தமர்கள் = ரிஷிசிரே 
ப்ரமா -உண்மைஞானம் 

ஷ்டர்கள் 
பராக் வெளி 
புங்கவர் = சிரேஷ்டர் வசதி = இருப்பிடம் 
போதம் = ஞானம் 

வந்தியை - மலம் 
ஞ 

[ மம் ) வன்னி = நெருப்பு 
ஞேயம் = அறியத்தக்கது ( பிரம் வதனம் = முகம் 
ஞேயதத்துவம் = ஞானிகளால் வாத்ஸல்லியம் = பிரேமை 
அறியப்படும் பிரம்மவ்ஸ்து விஷமுஷ்டி = எட்டி 


- 


ய 


வ 


xlviii 


அருஞ்சொல்லகராதி 


- 


ஸ் 


- 


விதுஷி = பண்டிதை 

ஜீர்ணமான = ப 

பழுதடைந்த 
விரசம் = உருசியின்மை ஜீவிதமான 

உயிர்த்ததான 
விஸ்மயம் = வியப்பு 
வியாப்தி = பரவல் ( தாமை 
விஷமம் = சமமின்மை பொருந் ஸர்வாத்மனா = எவ்விதத்திலும் 
விகரித்தல் = விளையாடல் ஸத்திரம் = யாகசாலை 
விதூஷகன் =விகடகவி 

ஸபலம் = பலனுடையது 
விமுகமாகி = திரும்பி 

ஸதி-1 . நற்குணமுடையவள் 
விரக்தி = பற்றின்மை 

2. இருத்தலுடையவன் 
விசிராந்தி = ஆறுதல் [ சனை ஸம்வித்து = உணர்வு 
விமர்சம் 

= விசாரணை , ஆலோ ஸம்வேதனம் = உணர்வு 
விபு = மகாத்மா 

ஸம்ஸ்காரம்= வாசனை , சாயல் 
விஸம்வாதம் 

பலனில் சந் ஸம்ஸர்க்கம் = சம்பந்தம் 
தேகித்தல் 

ஸபத்தினி = சக்களத்தி 
விதண்டவாதம் = பிறர் சித் ஸர்வஞ்ஞத்துவம் = எல்லா 
தாந்த தூஷணை 

மறியுந் தன்மை 
விகாரம் = மாற்றம் [ டைதல் ஸ்பூர்த்தி = அறிவின் எதிர் 
வியபிசரித்தல் = வேறுபாட 

தாக்குந் தன்மை ( வ்டியம் 
விலக்ஷணம் = வேற்றுமை ஸ்புரத்வடிவம் = ஒளிவீசும் 
விரூபம் = விகார ரூபம் ஸ்பந்தம் = அசைவு , அதிர்ச்சி . 
வியாக்கிரம் = புலி 

ஸ்மிருதி = ஞாபகம் , நினைப்பு 
விதானம் = அலங்காரம் ஸ்தாணு-தூண் 
விருதாவாக = வீணாக 

ஹ 
வியவகார ரகிதன் = வியவகார 
மொழிந்தவன் 

ஹதோதிதம் = உதிக்கும் பொ . 
வைஷம்மியம் = வித்தியாசம் ழுதே ஹதமாகிய ஞானி 
விடர் = காமிகள் 

யின் ஆகாமியகர்மம் 
வேத்யம் = அறிபடுபொருள் 

ஹாரம் = மாலை 

ஹர்ஷம் = மகிழ்ச்சி 
ஜாமதக்கினியன் = ஜமதக்கினி ஹதம் = நாசம் 

ஹேமகிரி = மேருமலை 
ஜகஜ்ஜோதி = பெருஞ்சோதி | ஹானி = கேடு , நாசம் 
ஜாலம் = கூட்டம் , திரள் 

க்ஷ 
ஜல்பவாதம் = தன் வித்தார் 
தத்தை ஸ்தாபித்துப் பிற ஷாரம் = உவர் 
ருடையதை தூஷித்தல் க்ஷோபம் = கலக்கம் 

அருஞ்சொல்லகராதி முற்றிற்று . 


புத்திரன் 


